ஆஸ்திரேலியா 


( AUSTRALIA ) 


க . குமாரிமீனாட்சி 
ரா . சித்ரலேகா 

ப 


ஆசியா 


ஃப்ளின்டர்ஸ் - 
பிலிப்பைன் 
A 

வில்ஸ் 

1802-7 
ஜான் ஃபாரஸ்ட் 
1627 

ஸ்டர்ட் 
183011 

பாஸ் 
LITCO p cofiwr 
+++++++++++++ 


ட்ரேக் 1578 


++++++ 


ஃபாரஸ்ட் 


குக 
7 
ம் 


* 


* 


டாம்பிலபர் 


.வின் 
186 


| 


1874 

ஜான் ஃபாரஸ்ட் 
1622 / 1865-70 


| 


+++++ 


கும் 


பாடநால் 


ប 
ឡ 


அவனது 


தமி 


மொ 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தீ . பா . நி . (க.வெ.) வரிசை எண் - 546 


ஆஸ்திரேலியா 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 
(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகின்றது ) 


ஆசிரியர்கள் 


திருமதி க . குமாரி மீனாட்சி , 

திருமதி ரா . சித்ரலேகா . 
புவியியல் துணைப் பேராசிரியைகள் , 
இராணி மேரிக் கல்லூரி, 

சென்னை . 


, 


ட்டுப் 


பா நான் 


தயாம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


Pirst Editton - December, 1933 


T.N.T.B.S. ( C.P. ) No. 546 


Tamil Nadu Text Book Society 


AUSTRALIA 


Tmt. K. KUMARI MEENAKSHI AND 


Tmt. R. CHITRALEKA 


Price Rs . 7-40 


* Published by the Tamil Nadu 
Text Book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of books 
and literature in regional languages at the 
Uóiversitý level , of the Government of 
India in the Ministry of Education and 
Social Welfare ( Department of Culture ), 
New Delhi . 


Printed by 
Nanbargal Achagam , 
Nadras - 600018 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின் 
மூன்றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பி.ஏ. வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் 
தமிழிலேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் (P.U.C.) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து 
பட்டப்படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழி 
லேயே கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப் 
போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற 
பல துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த 
உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர 
முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரண 
மாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத் 
தக்க வகையில் 

நடைபெற்று வருகிறது . இவ் வகையில் ,, 
கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , 

அறிவியல் பாடங்களை 
மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டு 
தோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல 
வேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ஆஸ்திரேலியா என்ற இந் நூல் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 546 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 581 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் 
அரசு கல்வி , 

சமூக நல அமைச்சகத்தின் மாநில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் 
வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் . உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் . நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா : நெடுஞ்செழியன் 


மைய 


பொருளடக்கம் 


பக்கம் 
1 


... 


7 


1. அமைவிடம் 
2. ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 
3. அமைப்பியல் 
4. நில அமைப்பு 
5. காலநிலை 


23 


33 


59 


... 


6. மண் 


74 


... 


95 


.. 


104 


122 


137 


... 


164 


.... 


177 


197 


213 


228 


7. இயற்கைத் தாவரம் 
8. புல் வகைகள் 
9. விலங்குகள் 
10. நீர்ப்பாசனம் 
11. ஆடுகள் 
12. மாடுகள் 
13. பயிர்த் தொழில் - கோதுமை 
14. மற்றப் பயிர்கள் 
15. கனிச் செல்வங்கள் 
16. தொழிற்சாலைகள் 
17. ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் , 

பரவலும் 
18. ஆஸ்திரேலியப் பழங்குடிகள் 
19. போக்குவரத்து 
20. வாணிபம் 
21. நியூசிலாந்து 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


256 


.. 


276 


296 


303 


321 


... 


330 


336 


337 


1. அமைவிடம் 


ஆசியாவிற்குத் தென்கிழக்கே ஆஸ்திரேலியா அமைந் 
துள்ளது . ஆஸ்திரேலியக் கண்டத்தைச் சுற்றி இந்தியப் பெருங் 
கடல் , பவழக்கடல் ( Coral Sea ) , தென் பசிஃபிக் பெருங்கடலின் 
பகுதியான டாஸ்மன் கடல் முதலியன காணப்படுகின்றன . இக் 
கண்டம் மூன்று பக்கங்களில் இந்தியப் பெருங்கடலினாலும் ,, 
கிழக்கில் தென் பசிஃபிக் கடலினாலும் சூழப்பட்டுள்ளது . லீயூவின் 
(Leeuwin ) முனைக்குக் கிழக்கே இந்தியப் பெருங்கடலுக்குத் 
தெற்குப் பெருங்கடல் என்று பெயர் . 


மேற்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள ஃபிரிமான்டல் 
( Fremantle ) கொழும்புவில் இருந்து 3,121 கடல் மைல்கள் 
தொலைவிலும் , கேப் 

டவுனில் இருந்து 4,951 மைல் தூரத்திலும் , 
இலண்டனில் இருந்து 9.514 மைல்கள் தொலைவிலும் உள்ளது . 
சிட்னி சான்ஃபிரான்ஸிஸ்கோவில் இருந்து 6,456 கடல் மைல்கள் , 
சிங்கப்பூரில் இருந்து 3,678 காற்று மைல்கள் , இலண்டனில் 
இருந்து 10,590 காற்று மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது . 
பெர்த்திலிருந்து சிட்னிக்கு இரயில் மார்க்கமாகச் சென்றால் 2,701 
மைல்களும் , கடல் மார்க்கமாகச் சென்றால் 2,140 மைல்களும் , 
சாலை மார்க்கமாகச் சென்றால் 2,594 மைல்களும் , ஆகாய மார்க்க 
மாகச் சென்றால் 2120 மைல்களுமாகும் . முதல் ஆஸ்திரேலியத் 
துறைமுகமான ஃபிரிமான்டலிலிருந்து சௌத் ஆம்ப்டன் ( South 
ampton ) - சூயஸ் கால்வாய் வழியாகச் சென்றால் 9,672 மைல்கள் 
தொலைவில் உள்ளது . நன்னம்பிக்கை முனை வழியாக 10,670 
மைல் தூரமாகும் . 


| 


பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளில் ஒன்றான ஆஸ்தி 
ரேலியாக் கண்டம் 100.4 நி . தெற்கிற்கும் , 399.8 நி . தெற்கிற்கு 
இடையிலும் 113 ° .9 G. கிழக்கிற்கும் 153 ° .39 நி . கிழக்கிற்கும் 
இடையில் அமைந்துள்ளது . இக் கண்டத்தின் அகன்ற பகுதி 


2 

ஆஸ்திரேலியா 
கிழக்கு மேற்காக 2400 மைல்களும் வடக்குத் தெற்காக 1771 
மைல்களும் உள்ளது . 


இதன் பரப்பு 29,67,741 சதுர மைல்களாகும் . இதில் 
11,47,622 சதுர மைல்கள் அயன மண்டலத்தில் உள்ளது . 
ஐரோப்பிய ரஷ்யாவுடன் கூடிய ஐரோப்பாக் கண்டத்தின் 


. 


. 

அரபுரா கடல் 


திருர் . 


கடல் 


-- 


கோர்பன் 
பண்டேரியா 
தடா 


பவழக் கடல் 


1. 


- 


7 


D 


பைரிய 

ஆஸ்திரேலியன் 
படம் .1 

இந்த மகா 
சமுத்திரம் 


டாஸ்மன் கடல் 


பைட் 


8 


டாஸ்மேனியா 


படம் 1. ஆஸ்திரேலியக் கண்டம் 

கால் பங்கிற்கும் குறைவான பரப்பைக் கொண்டும் , 
கிரேட் பிரிட்டன் , அயர்லாந்து சேர்ந்த பரப்பைப் போல் 25 மடங்கு 
அதிக பரப்பை உடையதாகவும் உள்ளது . அலாஸ்கா , ஹவாய் 
பகுதிகளைத் தவிர்த்த ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் பரப்பு 
ஆஸ்திரேலியாவின் பரப்பிற்குச் சமமாகவுள்ளது . டாஸ் 
மேனியாச் சேர்த்து ஆஸ்திரேலியாவின் கடற்கரையின் நீளம் 
12,446 மைல்கள் . 


ஆஸ்திரேலியாக் கண்டம் ஆறு தனி மாகாணங்களாகவும் , இரு 
பிராந்தியங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது . நியூ சௌத்வேல்ஸ் 


அமைவிடம் 


3 


3,09,433 சதுர மைல்கள் . விக்டோரியா 87,884 ச.மைல்கள் . 
குயின்ஸ்லாந்து 6,67,000 ச . மைல்கள் . தெற்கு ஆஸ்திரேலியா 
3,80,070 ச . மைல்கள் . 

மேற்கு ஆஸ்திரேலியா 9.75,920 ச . 
மைல்கள் . டாஸ்மேனியா 26,215 ச . மைல்கள் . 


வடக்குப் பிராந்தியம் 5,20,280 ச . மைல்கள் . கூட்டாட்சித் 
தலைநகரமாகிய கான்பராவைச் சுற்றியுள்ள சிறிய பிராந்தியம் 
939 ச . மைல்கள் . 


இப் பிரிவுகளைத் தவிர வேறு ஒன்பது அரசியல் பிரிவுகள் 
ஆஸ்திரேலியா முக்கிய கண்டத்திற்கு வெளியே பரவலாகக் 
காணப்படுகின்றன . அவைகளில் இரண்டு நியூகினியாவும் , 
நாரு தீவுகளுமாகும் . இவை ஐக்கிய நாடுகளின் ஒப்பந்தத்தினால் 
ஆளப்பட்டு வருகிறது . மற்ற வெளிப் பிராந்தியங்கள் பசிபிக் 
பெருங்கடலிலுள்ள பாபுவா ( Papuva ) , நார்ஃபோல்க் தீவுகள் 
( Norfolk ) மனித நடமாட்டமே இல்லாத டிமோர் ( Timor ) 
கடலில் உள்ள ஆஷ்மோர் . ( Ashmore ) கார்ட்டியர் ( Cartier ) 
தீவுகளும் ஆகும் . இத் தீவுகள் வடக்குப் பிராந்தியத்தின் ஒரு 
பகுதியாகக் கருதப்பட்டு ஆளப்பட்டு வருகின்றன . இந்தியப் 
பெருங்கடலிலுள்ள கோகோஸ் ( Cocos ) அல்லது கீலிங் (Keeling ) 
தீவுகள் , கிரிஸ்மஸ் தீவுகள் , உப அண்டார்டிக் கடலில் உள்ள 
ஹெர்ட் ( Herd ), மாக்டொனால்ட் ( Macdonald ) தீவுகள் மேலும் 
ஆஸ்திரேலிய , அண்டார்டிக் பிராந்தியமும் , வெளிப்புற 
பிராந்தியங்களாகும் . 


பாபுவா தீவு , நியூகினியாவுடன் அரசியல் மேற்பார்வைக்காகச் 
சேர்க்கப்பட்டுள்ளது . ஆஸ்திரேலியாவின் வெளிப்புற பிராந் 
தியங்கள் நிலத் தோற்றங்கள் கால நிலை மக்கள் இயற்கைச் 
செல்வங்கள் 

முன்னேற்றம் முதலியவைகளில் முரண்பாடான 
தன்மைகளைக் கொண்டுள்ளன . பாஸ்பேட்டை உற்பத்தி செய்யும் 
நாரு , கிரிஸ்மஸ் ஆகிய தீவுகளைத் தவிர மற்ற எல்லைப் பிராந்தியங் 
களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் பொருளுதவியும் மற்ற உதவி 
களையும் அவைகளின் முன்னேற்றத்திற்காகச் செய்யவேண்டி 
யுள்ளது . 


ஆஸ்திரேலியத் தலைநகரப் பிராந்தியம் 

இதன் பரப்பு 938 ச . மைல்கள் . நியூ சௌத்வேல்ஸ் 
மாகாணத்திலிருந்து 1911 ஆம் ஆண்டுத் தனியாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . ஆஸ்திரேலியாவின் தலைநகரமான கான்பெர்ரா 


4 

ஆஸ்திரேலியா 
இதில் அடங்கும் . இதன் முக்கிய பகுதி சிட்னியில் இருந்து 190 
மைல் தென்மேற்கே அமைந்துள்ளது . நியூசௌத்வேல்ஸ் 
கடற்கரையிலுள்ள ஜெர்விஸ் வளைகுடா ( Jervis Bay ) பகுதியில் 
28 ச . மைல்கள் இதனைச் சேரும் . . ஜெர்விஸ் வளைகுடா பகுதி 
சிட்னிக்கு 100 மைல் தெற்கே அமைந்துள்ளது . மக்கள் 
தொகை 1,27,700 ( 1969 ) 


வடக்குப் பிராந்தியம் 

இதன் பரப்பு 5,20,220 ச.மைல்கள் . இப் பிராந்தியத்தின் 
பெரும் பகுதி அயன மண்டலத்தில் வறண்ட பரப்பில் அமைந் 
துள்ளது . இது தெற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட்டாட்சிக்கு 
1911 ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது . இது போதுமான தாது 
பொருட்களும் பயிர்த்தொழில் வாய்ப்புகளும் , மாட்டுப்பண்ணைத் 
தொழில் நிலையங்களையும் கொண்டதாக இருக்கின்றது . இவை 
யெல்லாம் இப் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்குச் சாதகமாக அமைந் 
துள்ளன . மக்கள் தொகையில் ஐந்தில் இரண்டு பங்கு மக்கள் 
பழங்குடிகளாவர் . மக்கள் தொகை 69,700 ( 1969 ) . 


பாபுவா , நியூகினியா 

முக்கிய நியூகினியாத் தீவின் கிழக்குப் பகுதியும் , நூற்றுக்கு 
மேற்பட்ட சிறிய தீவுகளையும் கொண்டது இப் பிராந்தியம் . 
பாபுவாவின் பரப்பு 86,100 ச . 

மைல்கள் . நியூகினியாவின் 
டிரஸ்ட் பிராந்தியம் 92 , 160 

மைல்கள் . 

இதில் 
முக்கிய நிலப்பகுதி 69,095 ச . மைல்கள் தீவுகள் 23,065 ச . 
மைல்கள் . பாபுவா , நியூகினியாவின் மக்கள் தொகை 21,49,000 . 
இதில் 31,000 ஐரோப்பியர்கள் . மற்றவர்கள் மற்ற நாடுகளி 
லிருந்து குடியேறியவர்கள் . இப் பிராந்தியத்தின் நில அமைப்புக் 
கரடுமுரடானது . இதில் அநேக பெரிய ஆறுகளும் , காடுகள் 
அடர்ந்த 14000 அடிக்கு மேல் 

உயரமுள்ள மலைகளும் 
அமைந்துள்ளன . 


நாரு 

நடுநிலக் கோட்டிற்கு 24 மைல்கள் தெற்காக அமைந்துள்ளது 
இத் தீவு . இதன் பரப்பு 8 மைல்களுக்குச் சிறிது அதிகமாகும் , 
மக்கள் தொகை 5561. இதில் 2734 நாரு மக்கள் ( 1965 ) . 446 
ஐரோப்பியர்கள் , 2381 பல்வேறு நாடுகளிலிருந்து குடியேறிய 
வர்கள் . இத் தீவு பெருமளவில் பாஸ்பேட் படிவுகளைக் 
கொண்டுள்ளது . 


அமைவிடம் 


5 


நார்ஃபோல்க் தீவு 

சிட்னிக்கு வடகிழக்கில் 1,035 மைல் தொலைவில் பசிபிக் 
பெருங் கடலில் இத் தீவு அமைந்துள்ளது . இதன் பரப்பு 13 ச . 
மைல்கள் . இத் தீவு பழங்களையும் காய்கறிகளையும் விளைவிக் 
கின்றது . உல்லாசப் பயணிகள் இந் நாட்டின் வருவாய்க்கு 
முக்கிய காரணமாக உள்ளனர் . இதன் மக்கள் தொகை 1152 . 


கோகோஸ் ( அல்லது ) கீலிங் தீவுகள் 

இவை டார்வினுக்கு 2290 மைல்கள் கிழக்கே இந்தியப் பெருங் 
கடலில் அமைந்துள்ள 27 பவழத் தீவுகளின் கூட்டமாகும் . 
இதன் பரப்பு 5 } ச . மை . முக்கிய பொருளாதார தொழில் 
கொப்பரை உற்பத்தி செய்வதாகும் . மக்கள் 

தொகை 684 . 
அதில் ஐரோப்பியர்களின் எண்ணிக்கை 200 ஆகும் . ஆஸ்திரேலி 
யாவையும் , தென் ஆப்ரிக்காவையும் இணைக்கும் கருவியாக இத் 
தீவுகள் அமையும் . கேபில் நிலையங்கள் , சர்வதேச விமான 
நிலையம் முதலியவைகளைச் சார்ந்து வாழ்கின்றனர் . 


கிரிஸ்மஸ் தீவு 

மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஃபிரிமான்டலுக்கு 1630 மைல்கள் 
வடக்கு , வடமேற்கே இந்தியப் பெருங்கடலில் அமைந்துள்ளது . 
பாஸ்பேட்டை வெட்டி எடுத்தல் இங்குள்ள முக்கிய ஒரே வேலை 
யாகும் . மக்கள் தொகை 3381 . 


ஆஸ்திரேலியா அண்டார்டிக் பிராந்தியம் 

இதன் பரப்பு 2.40,000 ச.மை. அண்டார்டிகாவின் பாதி 
பகுதி இதில் அடங்கும் . டெர்ரா அடிலிஸ் ( Terra Adelis ) 60 தெ . 
அட்சரேகைக்குத் தெற்கிலும் , 160 கி . தீர்க்கரேகைக்கும் , 45 கி . 
தீர்க்கரேகைக்கும் இடையில் உள்ள எல்லாப் பிராந்தியங்களும் , 
தீவுகளும் இதில் அடங்கும் . 


ஹெர்ட் தீவு . ஆஸ்திரேலிய அண்டார்டிக் பிராந்தியத்தின் 
வடமேற்கே 900 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது . 
ஹெர்ட் தீவு . (Herd ) மேக்குயரி ( Macquari ) டாஸ்மேனியா 
மாகாணத்தின் அரசியல் பிரிவிற்குட்பட்டது . இத் தீவு வட 
கிழக்கே 800 மைல் தொலைவில் உள்ளது . முதல் நிலையான 
ஆஸ்திரேலிய அண்டார்டிக் ஆராய்ச்சி நிலையங்கள் ஆஸ்திரேலிய 
அண்டார்டிக் ஆராய்ச்சி கண்டுப் பிடிப்புக் குழுவினரால் 
1947-48இல் நிறுவப்பட்டன ( Anare ). 


6 

ஆஸ்திரேலியா 
90 மைல் அகலமுள்ள டாரஸ் ஜலசந்தி ( Tories Strait ) 
நியூகினியாவை ஆஸ்திரேலியாவில் 

இருந்து 
140 மைல் அகலமுள்ள பாஸ் ஜலசந்தி ( Boss Strait ) இக் 
கண்டத்திற்கும் டாஸ்மேனியாவிற்கும் இடையில் அமைந் 


பிரிக்கிறது . 


துள்ளது . 


கேப்டன் ஃபிளிண்டர் 1804 ஆம் ஆண்டு இந் நிலப் பரப்பிற்கு 
ஆஸ்திரேலியா என்ற பெயரை.முதன் முதலில் பயன்படுத்தினார் . 
பிறகு 1817 ஆம் ஆண்டு முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 
ஆனால் , இப் பெயர் 1870 ஆம் ஆண்டு மாறுப்பட்ட பொருளில் 
அலெக்சாண்டர் டால்ரிம்பிள் ( Dalrymple ) என்பவரால் பயன் 
படுத்தப்பட்டது . 1693 ஆம் ஆண்டுப் பசிபிக் தீவு மக்களை 
* ஆஸ்திரேலியர்கள் என்று அழைத்தனர் . அநேக ஆண்டுகள் 
வரை அதாவது குறைந்தது 1849 ஆம் ஆண்டுவரை ஆஸ்திரேலிய 
முக்கிய நிலப்பகுதி சட்டப்படி நியூ ஹாலந்து என்று அறியப் 
பட்டது . ஆஸ்திரேலியா என்ற பதம் பிரிட்டிஷ் ஆளுகைக்கு 
உட்பட்ட முக்கிய நிலப் பகுதியையும் , டாஸ்மேனியாவையும் 
குறித்தது . 


2. ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 


கேப்டன் ஜான்ஸ் ( Jans ) என்பவரின் பிரயாணத்தால் 
ஆஸ்திரேலியக் கடற்கரையைப்பற்றிய விவரங்கள் 1606 ஆம் 
ஆண்டிலேயே அறியப்பட்டன . ஆனால் கிழக்கு இந்தியத் தீவு 
களுக்குத் தெற்கே அமைந்துள்ள ஒரு பெரிய தீவைப் பற்றிய 
வதந்திகள் தென்கிழக்கு ஆசியாவில் பிரயாணம் செய்த ஐரோப் 
பியர்களால் தெரிவிக்கப்பட்டன . ஆனால் , ஜான்ஸ் பிரயாணத் 
திற்குப் பிறகுதான் ஆஸ்திரேலியா தலப்படம் வரையப்பட்டது . 


முன் இடைக்காலத்தில் நிலநடுக் கோட்டிற்குத் தெற்கேயுள்ள 
எந்த நிலப் பகுதியையும் திட்டவட்டமாக அறியப்படவில்லை. 
இந்தியப் பெருங்கடலிலுள்ள நாடுகளின் தலப் படங்கள் யாவும் 
கற்பனையால் வரையப்பட்டவை . அக் காலத்திலேயே மத்திய 
தரைக் கடல் பிரதேசத்தைப் பற்றிய விவரங்கள் தலப்படத்தில் 
சீறாகக் காட்டப்பட்டிருந்தன . 18 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 
தலப்படம் வரைபவர்கள் . அவர்கள் வரைந்த படத்தைச் சுற்றி 
வட்ட வளையமான கடல் எல்லையை அமைத்துக்கொண்டார்கள் , 
இந்தியா , ஆப்பிரிக்காவின் ஒழுங்கற்ற எல்லைக் கோடுகளுக்குத் 
தெற்கே ஓர் அறியப்படாத நிலத் துண்டை வரைந்து படத்தைப் 
பூர்த்தி செய்தனர் . இந்தியப் பெருங்கடலுக்குத் தெற்கே அமைந் 
துள்ள நிலத்துண்டு சூரிய ஒளியினால் மற்றவர்கள் அறியப்படாமல் 
இருந்தது என்றும் , அந் நிலத் துண்டில் வாழ்பவர்கள் மாறுபட்ட 
வாழ்க்கை முறைகளைக் கொண்டுள்ளனர் என்றும் கருதினர் . 
ஒன்பதாம் , பன்னிரண்டாம் நூற்றாண்டுகளில் வரைந்த அரேபியப் 
பரப்புகளில் ( உதாரணமாக ) இட்ரிசி வரைந்த மேப்பில் , தென் 
ஆப்பிரிக்கா வலப் பக்கம் வளைந்துள்ளதால் , இந்தியப் பெருங் 
கடல் மத்தியத் தரைக் கடலைப் போல ஒரு குடாவாகத் தோற்ற 
மளித்தது . தென்மேற்குப் பிரான்ஸில் உள்ள 1050 ஆம் வருடத்திய 
மேப்பில் இந்தியாவிற்குத் தென்கிழக்கில் மூன்று தீவுகள் 
குறிக்கப்பட்டிருந்தன . அவை ஸ்கோலர் ( Scolere) கிரைஸ் 


8 


ஆஸ்திரேலியா 


( Crise ) ஆர்கிர் ( Argere ) அத் தீவுகளைத் தற்காலத்திய சகோட்ரா 
( Socotra ) மலேயா , சுமத்தரா என்று ஏதும் காரணமின்றி . ஏற்றுக் 
கொண்டனர் . 


1295 ஆம் ஆண்டு 

மார்கோபோலோ சீனாவிலிருந்து கிழக் 
கிந்தியத் தீவுகள் வழியாகத் திரும்பினார் . அப்போது தெற்கி 
லுள்ள தீவுகளைப் பற்றிய விவரங்களை அரேபியர்கள் மூலமாக 
அறிந்தார் . 


மார்கோபோலோ அத் தீவுகளில் இரண்டை பெரிய 
ஜாவா சிறிய ஜாவா , என்று குறிப்பிட்டார் . அதில் பெரிய 
ஜாவாவை உலகிலேயே பெரிய தீவு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் . 
அதனால் ஜார்ஜ் காலின் கிரிட்ஜ் ( Gorge Collingridge ) 1895 இல் 
பெரிய ஜாவாவை ஆஸ்திரேலியா என்றும் , சிறிய ஜாவாவை 
சுமத்ரா என்றும் கொண்டார் . 


1492 ஆம் ஆண்டில் பிஹேம் ( Behaim ) என்பவர் நூரம்பெர்க் 
( Nuremberg ) கோளத்தை உருவாக்கினார் . அதில் தென் கிழக்கு 
ஆசியாவிலிருந்து மகர ரேகைக்குத் தெற்கே செல்லும் ஒரு நிலப் 
பகுதி காட்டப்பட்டிருந்தது . இதனைக் காலின்கிரிட்ஜ் ஆஸ்திரேலி 
யாவின் மேற்குக் கடற்கரை என்று காட்டினார் . டாலமி ( Ptolemy ) 
காலத்திய மேப்புகளில் இந்தியப் பெருங்கடலுக்குத் தெற்கேயும் 
தென் மேற்கேயும் டெர்ரா இன் காக்னிடா ( Terra in Cognita ) 
என்ற நிலப் பகுதி காட்டப்பட்டிருந்தது . இதில் St. Thomas 
என்ற ஒரு நகரம் குறிக்கப்பட்டிருக்கிறது . அது தற்போதைய 
சென்னையைக் குறிப்பதாக இருந்திருக்கலாம் . 1511 ஆம் ஆண்டில் 
ஹண்ட்லேனாக்ஸ் ( Huntlenox ) கோளத்தில் லோவாக் ( Loac ) 
பெயர் முனை நிலத்தில் 

காட்டப்பட்டிருந்தது . 
லோகாச் ( Locach ) என்ற பெயர் சயாமின் புராதனப் பெயர் 
என்று கருத இடம் உண்டு . மேலும் டெர்ரா இன் காக்னிடா 
நிலப்பகுதியின் துண்டுகள் இந்தியப் பெருங்கடலில் பரவலாகச் 
சிதறியிருந்தன . 


என்ற 


16 ஆம் நூற்றாண்டில் உருவான ஆஸ்திரேலியாத் தலப் படங்கள் 

1509 ஆம் ஆண்டுச் செப்டம்பர் மாதம் , போர்ச்சுகீசிய , 
செக்கியூரா ( Sequira ) வாசனைத் திரவங்கள் நிறைந்த மலாக்காவை 
அடைந்தனர் . இந்தக் கண்டுபிடிப்பு முயற்சியில் ஈடுபட்டவர்களில் 
மெகலனும் ஒருவர் . அவர்கள் விரைவிலேயே மொலுக்காகளுக்குச் 
சொந்தமான ஸ்பைஸ் ( Spice ) தீவுகளுக்குள் நுழைந்தனர் . இத் 
தீவுகள் மேலும் கிழக்கே அமைந்துள்ளன . 1511 ஆம் ஆண்டு 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 

9 
மூன்று கப்பல்கள் டீ ஆப்ரூ ( De Abraw ) தலைமையில் ஜாவா 
கடற்கரையின் வழியாக டெர்னீட் அம்பியோனா ( Ternate 
Amboyna ) சென்றார்கள் . இப் பிரயாணத்தின்போது போர்ச்சு 
கீசியர்கள் , வாலஸ் ( Wallace ) என்பவர் கண்டுபிடித்த பாலிலோம் 
போக் ( Bali Lombok ) கோட்டைக் கடந்ததால் ஆஸ்திரேலியத் 
தாவர , விலங்குகள் உள்ள பரப்பை அடைந்தார்கள் . பாலி 
லோம்போக்கோடு ஆசியாவின் எல்லையாகக் குறிக்கப்பட் 
டிருந்தது . 1530 - ல் போர்ச்சுக்கீசியர்களுக்கு ரோட்ரிகியூஸ் 
( Rodriguez ) தயாரித்த தலப் படங்கள் கிடைத்தன . 


1521 - ல் மெகல்லன் உலகைச் சுற்றினார் . ஆனால் , அவர் 
பிலிப்பைன் தீவில் கொல்லப்பட்டார் . இக் காலத்தில் வெளி 
யிடப்பட்ட பல மேப்புகளில் லோவாக் ( Loac ) தீபகற்பமும் , 
அதனைச் சார்ந்த தீவுகளும் வரையப்படவில்லை . ஆகையால் 
புதிதாகக் கண்டுபிடிக்கப்பட்ட பசிபிக் பெருங்கடல் அமெரிக்கா 
விலிருந்து ஆப்பிரிக்காவரை பரவி யிருந்தது . 

மெகல்ல 
னுடைய கப்பல் இந்தியப் பெருங்கடலின் வழியாகத் திரும்பும் 
போது ஆஸ்திரேலியாவின் வடமேற்குக் கடற்கரைக்கு இணையாக 
ஆனால் பல நூறு மைல்கள் விலகிச் சென்றது . 


. 


மெகல்லனின் வழியைத் 

தொடர்ந்து 1526 ஆம் ஆண்டு 
மற்றொரு கண்டுபிடிப்புக் குழு லோயாசா ( Loyasa) தலைமையில் 
சென்றது . இவர்களுடைய ஆட்கள் பயணத்தின் கடுமையைத் 
தாங்க முடியாமல் இறந்துவிட்டனர் . இவர்கள் உப அண்டார்டிக் 
தீவான தெற்கு ஜார்ஜியாவைக் கண்டுபிடித்ததாக அறிகிறோம் . 
இதன் பிறகு சவேட்ரா ( Savedra ) தலைமையில் புறப்பட்ட கண்டு 
பிடிப்புக் குழு நியூகினியாவின் வடக்குக் கடற்கரையை 
1528-29 - ல் முழுதுமாகக் கண்டறிந்தனர் . 

1530 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட தலப்படங்களில் தென் 
துருவத்தைச் சுற்றியுள்ள ஒரு பெரிய கண்டத்தையும் , பசிபிக் 
இந்தியப் பெருங்கடல்களின் தெற்குப் பகுதிகளையும் , காட்டியிருந் 
தார்கள் . இதற்குக் காரணம் 1521 - ல் அறியப்பட்ட மெகல்லன் 
ஜலசந்திக்குத் தெற்கேயுள்ள நிலப்பகுதிகள் தான் . இவை 
டாலமியின் காலத்திய மேப்புகளுக்கு அத்தாட்சியாக அமைந் 
துள்ளன . டாலமி காலத்திய மேப்பில் ஆசியாவுக்குத் தெற்கே 
பெருங்கடலைச் சுற்றி ஒரு தொடர்ந்த நிலப்பகுதி . அமைந் 
துள்ளது . 

வைட்ஃபிலீட் ( Wytfliet ) எனவரும் இந்தப் பெரிய 
தெற்கு நிலப்பகுதியை 1597 ஆம் ஆண்டில் காட்டியிருக்கிறார் . 
ஒரோண்டியஸ் பினாயஸ் ( Orontius Fineus ) 1531 ஆம் ஆண்டில் 


* 


- 


10 

ஆஸ்திரேலியா 
அமைத்த உலகப் படத்தில் பெரிய அண்டார்டிக் கண்டம் மகர 
ரேகைக்குத் தெற்கே தென் அர்த்த கோளத்தில் முழுதுமாகக் 
காணப்படுகிறது . இதற்கு டெர்ரா இன் காக்னிடா ( Terra in 
Cognita ) என்ற பெயருக்குப் பதிலாக டெர்ரா ஆஸ்ட்ராலிஸ் 
( Terra Australis ) என்ற பெயரையிட்டனர் . இதில் இலத்தின் 
மொழியில் இது சிறு குறிப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது . அதன்படி 
இந் நிலப்பகுதி , முழுவதும் அறியப்படாத , புதிதாகக் கண்டு 
பிடிக்கப்பட்ட ஒன்றாகும் . 


ஆஸ்ட்ராலிஸ் என்ற சொல் தெற்கு என்பதையே குறிக் 
கிறது . ஆஸ்திரேலியா என்ற கண்டத்தைக் குறிக்கவில்லை . 
டெர்ரா ஆஸ்ட்ரேலிஸ் நிலப்பகுதியில் பிராஸ்லீ ரீஜியோ 
( Brasielie Regio ) . ரீஜியோ படாலிஸ் ( Regio Patalis . ) முதலிய 
பெயர்கள் பழைய மேப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டுக் குறிக்கப் 
பட்டன . ஸ்கூனர் ( Schooner ) ( 1533 ) மெர்காட்டர் , வைட்ஃபிலீட் 
( Wytfliet ) ஆகியோர் இம் மேப்பைப் பின்பற்றினார்கள் . 


மற்றொரு - சிறந்த மேப்பு வரிசைகள் 1536 ஆம் ஆண்டுப் 
பிரான்ஸ் நாட்டு டாபின் ( Dauphin ) என்பவரால் வரையப் 
பட்டன . அவருக்குப் பிறகு இரண்டாம் ஹென்றியும் வரைந்தார் . 
8 நீளமும் 4 அகலமுள்ள ஒரு மேப்பில் ஜாவாவிற்குத் தெற்கே 
ஜாவாலா கிரேன்டி ( Java la grande ) என்ற பெரிய கண்டத்தைக் 
குறித்திருந்தனர் . ஜாவாவின் வடக்குக் கடற்கரையில் குரோபியா 
( Curabaia ) என்ற பெயர் குறிக்கப்பட்டுள்ளது . இதனைத் 
தற்காலத்திய சுரா பெயா ( Sura baia ) துறைமுகத்துடன் 
ஒப்பிடலாம் . ஜாவா லா கிரேன்டேயில் நிலத்தில் ஒரு முனையில் 
சிம்பனா ( Symbana ) என்ற பெயரும் , தற்போதைய சும்பவா 
(Sumbawa) தீவையையும் குறிப்பதாக இருக்கலாம் . 


இதிலிருந்து அறியப்படுவது என்னவென்றால் போர்ச்சுகீசி 
யர்களுக்கு ஜாவாவின் தெற்குக் கடற்கரைகளைப் பற்றியோ , 
சும்பவாவைப் பற்றியோ தெரியாது . ஆனால் அரேபியர்கள் , 
மலேயா மக்களிடமிருந்து , ஜாவாவின் தெற்கில் ஒரு பெரிய 
நிலப்பகுதி இருக்கிறது என்றும் அறிந்தார்கள் . மலேயா மக்கள் 
ஆஸ்திரேலியக் கடற்கரையிலுள்ள சீன நத்தைக் குழம்புணவைத் 
தேடிச் சென்றதை டச்சு , ஆங்கிலேயப் பிரயாணக் குழுக்கள் 
கண்டன . அரேபியர்களுக்கும் , மலேயர்களுக்கும் , அரஃபுரா 
கடலுக்குத் ( Arafuera Sea ) தென்மேற்கேயும் , தென்கிழக்கே 
யுள்ள கடற்கரையைப் பற்றி தெரியும் என்று எண்ணினர் . 
டாபின் என்பவர் வரைந்த தலப் படத்தில் 
ஜாவா லா 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 


11 


கிரேன்டியின் கடற்கரைகளில் சுமாராகப் பெயர்களைக் குறித் 
திருக்கிறார் . இவை கற்பனையாகத்தான் தெரிகிறதே தவிர ,, 
உண்மையான கண்டுபிடிப்பாக அறியப்படவில்லை . 


டீப் நாட்டு ( Dieppe ) ஜின் ரோஸ் ( Jean Rose ) இம் மேப்பு 
களிலுள்ள விவரங்களைக் கொண்டு 1542 ஆம் ஆண்டு அவருடைய 
மேப்பை வெளியிட்டார் . அக் காலத்தில் கடல் வழி வல்லுநர் 
களுக்குத் தீர்க்க ரேகையைப் பற்றிய அறிவு குறைவாகத்தான் 
இருந்தது . இம் மேப்புகளில் பசிபிக் , இந்தியப் பெருங்கடல்கள் 
ஒரு பெரிய கண்டத்தினால் பிரிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் . 
1544 ஆம் ஆண்டுச் செபஸ்டியன் கேபாட் ( Sebestian Cabbot ) ஒரு 
சிறந்த உலகப் படத்தை வெளியிட்டார் . அதில் கிழக்கிந்தியத் 
தீவுகள் மேலும் சிறப்பாகக் காட்டப்பட்டிருந்தன . அவர் சாமர்த் 
தியமாக ஜாவர் , சும்பாவா . ஃபுளோர் தீவு ( Flore island ) தென் 
கடற்கரைகளை வரைய முயற்சிக்கவில்லை . ஆனால் டிமர் ( Timor ) 
தீவு , கிலோலோ ( Gilolo ) போர்னியோவின் பகுதிகள் நியூகினியா 
முதலியவைகளை நன்றாக வரைந்துள்ளார் . 


ஜெரார்ட் மெர்காட்டர் 1569 ஆம் ஆண்டு வெளியிட்ட ஓர் 
உலகப் படத்தில் ஆஸ்திரேலியா பரப்புச் சிறப்பாகக் காட்டப் 
பட்டுள்ளது . கிழக்கிந்தியத் தீவுத் தொடர் ஜாவாவிலிருந்து 
நியூகினியாவரை உள்ளதை நன்றாகக் காட்டப்பட்டுள்ளது . 
பிளாரன்ஸ் நகரைச் சேர்ந்த ஆண்ட்ரியா கோர்சாலி ( Andrea 
Corsali ) என்பார் நியூகினியா ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து 
ஒரு சிறிய ஜலசந்தியால் பிரிக்கப்பட்டுள்ளது என்று நம்பினார் . 
இதில் ஆர்ன் ஹேம் நிலத்தை ( Ainmhem land ) பீச் ( Beach ) 
என்று குறித்திருக்கிறார் . அதை வரைந்தவர் லோகாச் ( Locach ) 
என்பதற்குப் பீச் (Beach ) என்று தவறாகக் குறித்திருக்கலாம் . 
பீச் சுக்குக் கிழக்கேயுள்ள பெரிய குடா கார் - பென் - டேரியா 
வளைகுடாவாக இருக்கலாம் . 


ஸ்பெயின் நாட்டினரின் கடல் பிரயாணங்கள் 

மெகல்லனைப் பின்பற்றி அநேக ஸ்பானியக் கண்டுபிடிப்புக் 
குழுவினர் பசிபிக்கைக் கடந்து பிலிப்பைனைச் சொந்தமாக்கிக் 
கொண்டனர் . அவர்களுடைய பிராந்தியத்தை மேலும் பெரிது 
படுத்த விரும்பினர் . ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கில் அதிக 
தொலைவிலேயே பயணம் செய்தனர் . இருந்தபோதிலும் 
மென்டானாவின் ( Mendana ) கடல் வழிப் பிரயாணத்தின்போது 
அவர் மேலும் தெற்காகவே பிரயாணம் செய்து சாலமன் 


12 


ஆஸ்திரேலியா 


. 


( Solaman ) தீவுகளைக் கண்டுபிடித்தார் . அவைகளுக்கு யசாபெல் 
( Ysabel ) மாலைடா ( Malaita ) குடல்கனால் ( Quadal Canal ) என்ற 
பெயர்களைச் சூட்டினார் . இதற்கு 30 ஆண்டுகளுக்குப் பிறகு 
மென்டானா ( Mendana ) திரும்பவும் ஸ்பெயினிலிருந்து சாலமன் தீவு 
களுக்கு அனுப்பப்பட்டார் . அவருக்குப் புதிய பெரிய கண்டத்தை 
விரைவில் கண்டுபிடிக்குமாறு உத்தரவிடப்பட்டது . மென்டா 
னாவின் இம் முயற்சிதான் ஆஸ்திரேலிய நிலப் பகுதிகளில் 
குடியேறுதற்கு மேற்கொண்ட முயற்சியாகும் . 

1595 ஆம் ஆண்டுச் செப்டம்பர் மாதம் அவர்கள் சாலமன் 
தீவுகளுக்கு 300 மைல்கள் . தென்கிழக்கேயுள்ள தீவு கூட்டங்களை 
அடைந்தனர் . அதனைச் சாந்தா குரூஸ் ( Santa Cruz ) என்று 
பெயரிட்டனர் . இங்கு 

மென்டானா 

இறந்துவிட்டார் . அவர் 
களுடைய முயற்சியும் அத்துடன் நின்றுவிட்டது . மென்டானா 
விற்குப் பிறகு டீ குயுரோஸ் ( De Quiros ) 1606 ஆம் ஆண்டு 
மெலனேஷியன் தீவுகளை அடைந்தார் . அவ்வாறு நியூஹைபிரிட்ஸ் 
( New Hebrides ) மே முதல் தேதி கண்டுபிடித்தார் . இவர் 
செயின்ட் பிலிப்ஸ் , செயின்ட் ஜேம்ஸ் குடா கடற்கரையில் நியூ 
ஜெரூசலம் நகரை ஸ்தாபித்தார் . இதற்குத் தெற்கேயுள்ள, பின்பு 
கண்டுபிடிக்கப்பட வேண்டிய தென் துருவம் வரையுள்ள 
பிரதேசங்களை யெல்லாம் , ஆஸ்திரேலியா டெல் எஸ்பிரிடோ 
சான்டோ ( Australia del Espiritu Santo ) என்று அழைத்தார் . 
தற்பொழுது இந் நிலம் 70 மைல் நீளமும் , 40 மைல் அகலமும் 
உள்ள ஒரு நிலப்பகுதி என்றும் , அதனைச் சான்டேர் என்றும் 
அழைக்கிறோம் . ஸ்பெயின் அரசனின் 

ஆஸ்திரிய 
பரம்பரைக் கௌரவிப்பதற்காக டெர்ரா ஆஸ்திரியாலிஸ் 
( Austrialies ) என்ற பெயரை மாற்றி டி கியுரோஸ் , ஆஸ்திரேலியா 
என்று அமைத்தார் . அதனால் இப் பெயர் ஆஸ்திரேலியா என்று 
நியூ ஹைபிரிட்ஸ் ( New Hebrides ) என்பவரின் கண்டுபிடிப்பின் 
போது மாற்றப்பட்டது . 

சவைடிரா ( Saavedra ) 1526 ஆம் ஆண்டு நியூகினியாக்களை 
வடக்குக் கடற்கரையைத் தங்கம் உள்ள நிலம் 
அழைத்தார் . நியூகினியாவின் மற்றக் கடற்கரைப் பகுதியிலுள்ள 
தங்கத்தை 

முயன்றபோது தான் 
ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தார்கள் . 1605 ஆம் ஆண்டு 
நவம்பர் மாதம் டியூப்கன் ( Dufken ) என்ற டச்சுக் கப்பல் ஜாவாவி 
லிருந்து இதற்காக கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டது . 

1606 ஆம் ஆண்டுப் புகழ்பெற்ற நிகழ்ச்சி நடந்தது . ஜான்ஸ் 
( Jans ) - அறியாமலேயே , 100 

மைல் அகலமுள்ள டாரஸ் 


அரச 


என்று 


அடைய 


உண்மையான 


பிறகு 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 

13 
ஜலசந்தியைக் கடந்து , அறியப்படாத தென்கண்டத்தில் கடற் 
கரையில் 200 மைல் தொலைவு பயணம் செய்தார் . இந்த 
ஆழமில்லாத ஜலசந்தியில் முருகைப்பார்களும் சிறிய தீவுகளும் 
நிறைந்திருந்ததால் , ஜான்ஸ் நியூகினியாவின் கடற்கரையிலுள்ள 
ஒரு குடாவைக் கடப்பதாக நினைத்துக்கொண்டார் . 

சில மாதங்களுக்குப் பிறகு சான் பெட்ரிகோ ( San Pedrico ) 
என்ற ஸ்பானியக் கப்பலில் டாரஸும், பிரேடோவும் ( Prado ) 
சென்றனர் . டாரஸ் , பிரேடோ என்ற இருவர் தலைமையில் 
ஒரு குழுச் சென்றது . இதனால் இந்த ஜலசந்திக்கு டாரஸ் 
ஜலசந்தி என்ற பெயர் ஏற்பட்டது . டாரஸ் டீ கியூரோஸைத் 
தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்தார் . ஆனால் , முடிய 
வில்லை . 

தென்மேற்காகப் பயணம் செய்து நியூ 
ஹைபிரிட்ஸ் தீவுகள் சிறியவைதான் என்று கண்டறிந்தார் . 
அவர் ஆஸ்திரேலியாவைக் கண்டறிய நினைத்தாலும் , வசதிகள் 
அதற்குப் போதுமானவையாக இல்லை . அவர் என்னிடம் 
அப்போது ரொட்டி , நீரைத் தவிர வேறேதும் இல்லை . அப்போது 
கடுமையான குளிர்காலம் , காற்றுப் பிரயாணத்திற்குச் சாதகமாக 
இல்லை . என்னுடன் வந்த ஆட்கள் தீய எண்ணம் உடையவர் 
களாக இருந்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் . 

டாரஸ் தன்னுடைய மேப்பில் மில்னி குடா ( Milne Bay ) , 
ஆரஞ்சரி குடா ( Orangerie Bay ) டிரிடன் ( Triton ) குடா 
ஆகியவற்றைக் காட்டியுள்ளார் . மூன்றிலிருந்து ஒன்பது 
ஃபாதமுடைய குறைந்த ஆழமுடைய கடற்கரையை விவரித் 
துள்ளார் . மேலும் , அங்குள்ள தீவுக் கூட்டங்களைப் பற்றி 
கூறியிருக்கிறார் . 11 ° க்குத் தெற்கில் கடற்கரை மணல் திட்டுகளால் 
மூடப்பட்டு ஆழமற்றதாகக் காணப்படுகிறது . இங்குப் பெரிய 
தீவுகள் தெற்கு நோக்கி அமைந்துள்ளன . டாரஸ் . இத் தீவுகள் 
பெரிய கண்டத்தின் மூழ்கிய பகுதிகள் என்று உணரவில்லை. 
இவர் இப் பகுதிகளை யெல்லாம் கண்டு , முக்கிய நிலத்திற்கும் , 
அதைச் சார்ந்த தீவுகளுக்கும் உள்ள மாறுபாடுகளைக் கண்டறிதல் 
கடினம் என்று புரிந்து கொண்டார் . இருந்தபோதிலும் ,, 
கேப்டன் ஜான்ஸ் என்பவர் தான் டாரஸ் கண்டுபிடிப்பதற்கு 
6 மாதத்திற்கு முன்பே கண்டறிந்தார் என்பதில் சிறிதும் 
ஐயமில்லை . 


முதலில் வரையப்பட்ட ஆஸ்திரேலியக் கடற்கரையின் சரியான 
மேப்புகள் 

இதுவரை நாம் இடைக்காலத்தில் நிகழ்ந்தவற்றைப் பார்த் 
தோம் . முதன் முதலில் புராதன 

புராதன மேப்புகளில் சரி . சீர் 


* 


14 

ஆஸ்திரேலியா 
அமைப்பையுடைய ( Symmetry ) நிலப் பரப்புகளுக்காக இக் 
கண்டத்தை வரைந்தார்கள் . 1300 ஆம் 

ஆண்டு 

மார்கோ 
போலோ சீனாவிற்குத் தெற்கே பெரிய நிலப்பகுதிகள் உள்ளதாக 
உள்ள வதந்திகளைக் கொண்டு வந்தார் . இதனை மேப்புத் தயாரிப் 
பவர்கள் ஏற்றுக்கொண்டு , அவர்களுடைய மேப்புகளில் புகுத்தி 
னார்கள் . அரேபியர்களும் , மலேயர்களும் இரு பெரும் கடல்களைப் 
பிரிக்கும் நிலப் பகுதியைப் பற்றி அறிந்திருந்தார்கள் . இதனை 
1530 ஆம் ஆண்டில் தயாரித்த படங்களில் காணலாம் . இதன் 
பிறகு நியூகினியாவும் , சாலமன் தீவுகளும் கண்டுபிடிக்கப் 
பட்டன . உண்மையான கடற்கரையை மார்ச் 1606 ஆம் ஆண்டு 
அடைந்தனர் . 1627 ஆம் ஆண்டு ஜெரிட்ஸ் ( Gerrits ) வரைந்த 
மேப்புதான் உண்மையான ஆஸ்திரேலியக் கடற்கரையைச் 
சரியாகக் காட்டுகிறது . 


பல 


டச்சுக் கப்பல்கள் செல்வதற்குப் ஆண்டுகளுக்கு 
முன்பேயே வங்காஸ்டர் என்ற ஆங்கிலேய வியாபாரி கிழக்கிந்தியத் 
தீவுகளுக்கு பயணமானார் . 1602 ஆம் ஆண்டு டச்சு நாட்டினர் அவர் 
களுடைய கிழக்கிந்தியக் கம்பெனியை நிறுவினார்கள் . 1609 ஆம் 
ஆண்டு அவர்கள் ஸ்பெயின் நாட்டினரை வென்று கிழக்கில் தடை 
யில்லாமல் வியாபாரம் செய்யும் உரிமையைப் பெற்றார்கள் . 
முதலில் கேப் முனையிலிருந்து வடகிழக்காகப் பிரயாணம் செய்து 
தென் அட்சங்களிலுள்ள பலமான மேற்குக் காற்றுகளை அறிந்து , 
அதனைப் பயன்படுத்தி , இந்தியப் பெருங்கடலைக் கடந்தனர் . பிறகு 
சிறிது வடக்கு நோக்கிய பிரயாணத்தால் , அவர்கள் தென் 
கிழக்குத் தடக்காற்று வீசும் பிரதேசத்தை அடைந்தனர் . அக் 
காற்று அவர்கள் கப்பல்களை ஜாவாவை நோக்கிச் செலுத்தியது . 
இச் சூழ்நிலைகளினால் அவர்கள் ஆஸ்திரேலியாவின் மேற்குக் 
கடற்கரை கண்டுபிடிப்பு முடியாததாயிற்று . அக் கடற்கள் 
அமைய முடியாமல் 1000 மைல் நீளமுள்ள தடை இவர்கள் 
வழியில் குறுக்கிட்டது . 


ஆஸ்திரேலியாவில் டச்சு மொழியில் பெயரையுடைய கேப் 
லியூவின் ( Leeuwin ) இக் கண்டத்தின் தென்மேற்கு முனையி 
லுள்ளது . இது 1622 ஆம் ஆண்டு லியூவின் கப்பலில் புறப்பட்ட 
பிரயாணிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டது . லியூவின் என்றால் 
பெண் சிங்கம் என்று பொருள் . 


ஆஸ்திரேலியாவில் இரு விதமான அயன மண்டலங்கள் 
இருப்பதை டச்சுக்காரர்கள் அறியவில்லை . நில நடுக்கோட்டிற் 
கருகே மழை மிகுந்த காடுகளையுடைய ஓர் அயன மண்டலமும் , 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 

15 
அதற்கு அடுத்து வறண்ட சவானா புல்வெளியும் , பாலைவனங் 
களும் மகர ரேகை வரையிலும் அமைந்த மற்றொரு மண்டலமும் 
உள்ளன . இரண்டாவது மண்டலத்திலிருந்து சிறிது மாறுபட்ட 
அமைப்புடைய ஒரு பகுதி இதற்குக் கிழக்கே அமைந்துள்ளது . 
இப் பகுதிகளை டச்சுக்காரர் அறியவில்லை . அவர்கள் நீண்ட வழி 
சென்ற பிறகுகூட பெர்த் , ஹோபார்ட் சுற்றியுள்ள இரு சிறிய 
நிலப்பரப்புகளையே கண்டுபிடித்தனர் . 

நெருக்கமான 
குடியிருப்புகளுக்கு ஏற்ற இடமாக இல்லை என்பதனால் , இந்தப் 
பெரிய தென் கண்டத்தைப் பற்றிய உயர்ந்த 

எண்ணம் 
வளரவில்லை . 


அவை 


என்று 


1623 ஆம் ஆண்டுக் கார்ஸ்டென்ஸ் ( Carstenz ) ஜாவாவிலிருந்து 
கிளம்பி , ஆஸ்திரேலியாவின் வடக்குக் கடற்கரை வாசனைத் 
திரவியங்கள் விற்பதற்கு ஏற்ற இடமாக அமையுமா ? 
அறியச் சென்றார் . அவருடைய கப்பலிலிருந்தே நியூகினியாவி 
லுள்ள பனி மூடிய மலைகளைக் கண்டார் . இக் காட்சி நில 
நடுக்கோட்டிலிருந்து காணத்தகுந்த காட்சியாகும் . இவரால் 
டாரஸ் ஜலசந்தியிலுள்ள முருகைபார்களைக் கடந்துசெல்ல 
முடியவில்லை . அதனால் அவருடைய படத்தில் ஆழமில்லாத 
விரிகுடா என்று குறிப்பிட்டுக் கொண்டார் . இவருடைய 
கப்பல்களில் ஒன்றான ஆர்ன்ஹெம் ( Arnhem ) மேற்கு நோக்கிக் 
கார்வென்டேரியா வளைகுடாவில் குறுக்காகச் செலுத்தப்பட்டது . 

தனால் ஆஸ்திரேலியா மேப்பில் ஆர்ன்ஹெம் நிலப்பகுதி 
குறிக்கப்பட்டது . சில ஆண்டுகளுக்குப் பிறகு 
ஸ்பார்ட் ( Gulden Zeepaard ) என்ற கப்பல் கிழக்கு நோக்கிக் 
கேப் லீயூவின் முனையிலிருந்து 1000 மைல்களைக் 

கடந்து 
ஆஸ்திரேலிய விரிகுடாவைக் கண்டுபிடித்தது . இதன் கரையில் 
வரிசையான 500 அடி உயரமுள்ள ஓங்கல்கள் அமைந்திருந்தன . 
இவ்வோங்கல்கள் பிளவின் காரணமாகத் தோன்றியிருக்கக்கூடும் . 
இன்றுவரையில் குடியேற்றத்திற்குச் சாதகமாக இல்லை . 
கேப்டன் தைசென் ( Thyssen ) நியூட்ஸ் ( Nuyt ) தீவுக் கூட்டங்கள் 
வரையில் வந்து திரும்பிச் சென்றார் . இங்கிருந்து தான் தென் 
ஆஸ்திரேலியப் பயிர் நிலங்கள் தொடங்குகின்றன . 


குல்டன் 


டாஸ்மனின் கடல்வழிப் பிரயாணங்கள் 

முதன் முதலில் ஆஸ்திரேலியாவைச் சுற்றிக் கப்பலில் 
பிரயாணம் செய்தவர் டாஸ்மன் என்னும் டச்சுக்காரர் . அவ்வாறு 
சுற்றிய போதிலும் அவர் வடமேற்குக் கடற்கரையைத் தவிர மற்ற 
வற்றைப்பற்றி விவரமாகக் கூறவில்லை . இவர் முதல் 

பிரயாணத்தை 


16 

ஆஸ்திரேலியா 
1642 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கினார் . உணவிற்காக 
அவர் மொரீஷஸ் தீவுக்குச் சென்றார் . பிறகு பலமான மேல் 
காற்றைப் பயன்படுத்திக்கொள்ள கிழக்கு நோக்கிப் பிரயாணம் 
செய்தார் . இவர் தைசென் ( Thyssen ) பாதைக்கு மிகவும் 
தெற்காகவே பிரயாணம் செய்தார் . இவர் முதன் முதலில் கண்ட 
நிலப்பகுதி டாஸ்மேனியாவின் மேற்குக் கடற்கரையிலுள்ள 
மலைப்பாங்கான பகுதியாகும் . இதனை இவர் நவம்பர் மாதம் 
24 ஆம் தேதி கண்டார் . இப் பிரதேசம் மார்குயரி ( Marquarie 
Harbour ) துறைமுகத்திற்கு அருகில் உள்ளது . டாஸ்மேனின் 
இரு கப்பல்களின் பெயர்களை இரு முக்கிய சிகரங்களுக்கு . 
ஃபிலிண்டர் ( Flinder ) என்பவர் 1798 ஆம் ஆண்டு இட்டார் . அச் 
சிகரங்கள் ஹீம்ஸ் கெர்க் ( Heems . kerk ) , ஸீ ஹான் ( Zeehan ) 
என்பனவாகும் . டாஸ்மன் தெற்குக் கரையிலுள்ள பல இடங் 
களுக்குப் பெயர்களைச் சூட்டினார் . அவை மாட்சூயிகர் ( Maat 
suyker ) தீவு , ஸ்டாம்குடா ( Storm Bay ) டாஸ்மன் மரியா (Tosman 
Maria ) ஃஸ்கௌடன் தீவு ( Scouten island ) இவை இன்னும் 
நம்முடைய மேப்புகளில் இடம் பெற்றுள்ளன . இவருடைய 
குழுவினர் பிளாக் மென் குடாவைக் ( Blackmen Bay ) கண்டறிந் 
தனர் . இக் குடா டாஸ்மன் தீபகற்பத்தின் பூசந்திக்கருகி 
லுள்ளது . பிறகு இதற்குத் தெற்கேயுள்ள மாரியன் ( Marion ) 
குடாவை அடைந்தனர் . டிசம்பர் 4 ஆம் தேதி அவர் தற்போதைய 
டாஸ்மேனியாவைக் கடந்தார் . 16 ஆம் தேதி நியூசிலாந்தைக் 
கண்டுபிடித்தார் . அங்கு முதன் முதலில் குக் ஜலசந்திக்கு 
மேற்கேயுள்ள ஃபேர்வல் ( Farewell ) முனையைக் கண்டார் . 


பிறகு வடகிழக்காகச் சென்று டோங்கா . ஃபிஜி ( Tonga Fiji ) 
தீவுகளைக் கண்டுபிடித்த பிறகு நியூகினியாவின் 

வடக்குக் 
கடற்கரை வழியாகவே படாவியாவிற்குத் ( Batavia ) திரும்பினார் . 
இவருடைய பிரயாணத்தினால் நாம் அறிவது என்னவென்றால் , 
அண்டார்டிகா கண்டத்தையும் , ஆஸ்திரேலியா கண்டத்தையும் 
இணைக்கும் வகையில் பெரிய தென்கண்டம் எதுவும் இல்லை 
என்பது தான் . ஆனால் , அத்தகைய தென் கண்டம் இருப்பதாக 
1612 ஆம் ஆண்டு மேப்புகள் கூறுகின்றன . 


டாஸ்மென் அவருடைய இரண்டாவது கடல் பிரயாணத்தை 
1644 ஆம் ஆண்டுத் தொடங்கினார் . அப்போது - கார்பன்டேரியா 
குடாவின் தெற்குக் கடற்கரையை ஆராய்ந்து அது அதிக தெற்கு 
நோக்கிப் பரவவில்லை என்று காட்டினார் . அவர் எழுதிவைத்த 
குறிப்புகள் எல்லாம் 

காணாமற்போன போதிலும் 1644 ஆம் 
ஆண்டு 

மேப் அவருக்கு உதவியது . டாஸ்மனின் 


இரு 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 

11 
பிரயாணங்களில் கண்டறிந்த ஆஸ்திரேலியாவை வா கொண்டி 
( Vau gondy ) 1752 ஆம் ஆண்டுத் தயாரித்த மேப்பில் காணலாம் . 


பெரிதாக 


| 


டாஸ்மனுக்குப் பிறகு 100 ஆண்டுகளுக்கு மேலாக எவரும் 
ஆஸ்திரேலியாக் கண்டுபிடிப்பில் ஈடுபடவில்லை . ஆஸ்திரேலிய 
விரிகுடாவிலிருந்து யார்க் முனை வரையிலுள்ள கடற்கரைப் 
பகுதியை எவரும் கண்டறியவில்லை . இப் பகுதியை டெய்லர் 
பொருளாதார 

ஆஸ்திரேலியா என்று கூறுகிறார் . கடந்த 
126 

ஆண்டுகளாகக் கண்டுபிடிப்பில் ஏதும் 
நிகழவில்லை . என்றாலும் , ஓரளவு முக்கியமாகக் கருதப்படும் 
கண்டுபிடிப்புகள் விளாமின் ( Vlamingh ) என்பவரால் 1696 ஆம் 
ஆண்டு மேற்கொள்ளப்பட்டன . இவர் பெர்த்தின் கடற்கரையி 
லுள்ள ராட்டனஸ்ட் ( Rottnest ) தீவைக் கண்டறிந்து , அங்கு 
எலி தோற்றமுடைய , குட்டிப்போட்டுப் பால் தரும் பிராணிகளைக் 
கண்டு அத் தீவுக்கு அதன் பெயரை யிட்டார் . பிறகு ஸ்வான் 
( Swan ) நதியில் அநேக மைல்கள் பிரயாணம் செய்தார் . அங்கு 
அநேக கரிய நிறமுள்ள அன்னங்களைக் கண்டார் . தடக் காற்றினால் 
10 - க்குக் குறைவான வருட மழையைப் பெறும் இப் பகுதியைத் 
தவிர்க்கப்பட்ட கடற்கரை என்று குறித்து மேப்பில் காட்டினார் . 


வில்லியம் டாம்பியர் ( William Dampier ) முதன் முதலில் 
ஆஸ்திரேலியாவைக் கண்டறிய வந்த ஆங்கிலேயர் . அவர் கடற் 
கொள்ளைக்காரர்களுடன் சேர்ந்து கடற்கொள்ளைக்காரராக 
மாறினார் . கடற்கொள்ளைக்காரராகவே பல இடங்களுக்குச் 
சென்றார் . 


1688 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் சிக்னட் குடா 
( Cygnet ) புகானிர் ( Buccaner ) தீவுக் கூட்டங்களை அடைந்தார் . 
சிக்னட் ( Cygnet ) என்பது கொள்ளைக் கப்பலின் பெயராகும் 
இங்கு உலகிலேயே அதிக வெப்பநிலை காணப்படுகிறது . அப் 
பிரதேசத்தில் கடும் கோடையில் 3 மாத காலம் தங்கினார் .. 
இந்தியப் பெருங் கடலையடைந்தவுடன் டாம்பியர் ( Dampier ) 
கடற்கொள்ளைக்காரர்களிடமிருந்து பிரிந்து சுமத்ரா , டான்குவின் 
( Tonquin ) இந்தியா முதலிய இடங்களில் சுற்றி 1691 ஆம் ஆண்டு 
இங்கிலாந்தை யடைந்தார் . இவருடைய பிரயாணக் கட்டுரைகள் 
1697 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டன . 1699 ஆம் ஆண்டு ஜூலை 
மாதம் அவர் மறுபடியும் ரோபெக் ( Robeck ) என்ற தன் சொந்த 
கப்பலில் கிளம்பி ஆஸ்திரேலியாவை அடைந்தார் . ஆஸ்திரேலி 
யாவில் ஹௌட்மென் ( Houtman ) முருகைபாருக்கு அருகில் 
ஆஸ்திரேலியாவை அடைந்தார் . பிறகு அவர் வடக்கு நோக்கி 

ஆஸ்தி -2 


F 


18 


ஆஸ்திரேலியா 


முன்பு கண்டறிந்த பகுதியான வறண்ட கடற்கரை வரையில் 
பிரயாணம் செய்தார் . ரோபெக் குடாவுக்கு அருகில் புரூம் 
( Broome ) . வரையில் அவர்கள் நீரைத்தேடி உள் நாட்டில் 
சென்றார்கள் . 

ஆனால் , அங்கு ஏமாற்றமே அடைந்தனர் .. 
ஏனெனில் , அந்தப் பகுதி மரங்கள் அடர்ந்தில்லாத , புதர்கள் 
நிறைந்த சாவனா புல்வெளிப் பகுதியாகும் . ஒரு நல்ல நிலப் 
பகுதியைக் கண்டுபிடிப்பதற்காக மேலும் கிழக்கு நோக்கிப் 
பிரயாணம் செய்தார் . இதனால் அவர் நியூகினியாவைச் சுற்றி , 
வடகிழக்குக் கடற்கரையைப் பற்றிய அதிக விவரங்களை 
அறிந்தார் . நியூ பிரிட்டனைக் கண்டுபிடித்த பிறகு அவர் நன்னம் 
பிக்கை முனை வழியாக இங்கிலாந்திற்குத் திரும்பினார் . 


டால்ரிம்பிள் ( Dalrymple ) போகன்வில்லி ( Bougain Ville ) 
18 ஆம் 

நூற்றாண்டின் மத்தியில் திரும்பவும் தென் 
கண்டத்தைக் கண்டுபிடிப்பதற்கான ஆவல் எழும்பியது . நிலப் 
படத்துறை வல்லுநரான டால்ரிம்பிள் சில ஆண்டுகள் தங்கிய 
போது அவரை ஹார்ன் முனைக்குத் தெற்கே பசிஃபிக் கடலைத் 
தாண்டி சாலமன் தீவு , டாஸ்மேனியாவரை ஒரு பெரிய கண்டம் 
இருப்பதாக நம்ப வைத்தார்கள் . பல மாலுமிகள் கொண்டு 
வந்த விவரங்களைச் சேகரித்து 1769 ஆம் ஆண்டு இவர் ஒரு 
புத்தகத்தை வெளியிட்டார் . அவர் இத் தெற்குக் கண்டத்தில் 
50 மில்லியன் மக்கள் வாழ்வதாக நினைத்தார் . பிரான்ஸ் நாட்டு 
மக்களுக்கு மித வெப்ப மண்டலத்திலுள்ள புதிய நிலத்தில் 
குடியேறலாம் என்ற நம்பிக்கைத் தோன்றியது . போகன்வில்லி , 
ஹார்ன் முனையை 1767 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அடைந்தார் . 
அவர் தென்கண்டத்தை நோக்கிப் புறப்பட்டார் . ஆனால் , அவர் சில 
சிறிய தீவுகளான தெற்குச் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் 
தாஹிதி ( Tahiti ) போன்ற தீவுகளைக் கண்டார் . 1768 ஆம் ஆண்டு 
மே மாதம் சமோயா , நியூஹைபிரிடு தீவுகளை அடைந்தார் . 
டாரஸன் பிரியாண மேப்பில் 1606 ஆம் ஆண்டுக் காட்டப்பட்டது 
போலல்லாமல் இத் தீவுகள் ‘ நியூ ஹாலந்தின் ஒரு பகுதி 
யாகவே 

1756 ஆம் ஆண்டின் மேப்புகள் காட்டுகின்றன .. 
போகன்வில்லி நேர் மேற்காகப் பிரயாணம் செய்து கொண்டிரு 
போது வடமேற்கில் குமுறும் அலைகள் வெகு தூரம் எல்லையில் 
லாமல் பரவியிருந்தைக் கண்டு பிரயாணத்தைத் தொடரவில்லை . 
இவர் பெரிய முருகைபார் பகுதியை அடைந்தார் . அவர் 
அடைந்த பகுதி , குக் அடைந்த பகுதிக்குச் சிறிது தொலைவி 
லுள்ளது தான் . குக் இரு ஆண்டுகளுக்குப் பிறகு அவ்விடத்தில் 
வந்து சேர்ந்தார் . அவர் நியூகினியாவின் கிழக்கிலுள்ள முருகை 


தந்த 


ம 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 

19 
பார் பகுதியில் அபாயகரமான ஆபத்தில்லாத கடலை யடைந்தார் . 
நிலைமைகளைக் கடந்து வடகிழக்கிலுள்ள இவருடைய கடல் 
பிரயாணத்திலிருந்து , பிரான்ஸ் மக்களின் இப்புதிய கண்டத்தி 
லுள்ள ஆர்வத்தை அறிய முடிகிறது . 


கேப்டன் குக்கின் கண்டுபிடிப்புகள் ( 1760-1770 ) 

இவர் 1728 ஆம் ஆண்டு யார்க்ஷையரிலுள்ள வைட்பீ 
( Whitby ) என்ற இடத்திற்கருகில் பிறந்தார் . இவர் பொருளாதார் 
ஆஸ்திரேலியா வைக் கண்டுபிடித்தார் . அவர் வடக் கடலில் 
நிலக்கரி படகுகள் செலுத்துதல் மூலமாகக் கடல் பிரயாண 
அறிவைப் பெற்றார் . பிறகு இவர் 1758 ஆம் ஆண்டுப் பிரிட்டிஷ் 
கடற் படையில் சேர்ந்து கனடாவிலுள்ள வொல்ப் ( Wolfe ) 
என்பவருக்கு உதவி செய்தார் . இங்கு இவர் சென்ட்லாரன்ஸ் . 
நியூபெளண்ட்லாந்து கடற்கரைகளை அளந்து சர்வே செய்வதில் 
ஈடுபட்டிருந்தார் . இவருக்கு வானவியலிலும் ஆர்வம் இருந்தது . 
சூரிய கிரணத்தைப் பற்றி 1766 ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை 
எழுதினார் . தென் கடல்களில் வானவியல் ஆராய்ச்சிக்காகச் சில 
அதிகாரிகளை ஆங்கில அரசாங்கம் தாஹிதி தீவுக்கு வெள்ளி 
( Venus ) கோளின் கதிர் கடப்பை ஆராய்வதற்காக் - அனுப் 
பினார்கள் . இக் குழுவிற்குக் 

குக் தலைமை தாங்கினார் . 
அவருடைய கப்பல் என்டெவர் ( Endeavour ) என்பதாகும் . இக் 
கப்பல் வைட்பீயில் - ( Whitby ) கட்டப்பட்ட ஒரு 

நிலக்கரி 
கப்பலாகும் . அதைப் பற்றி அவர் நன்றாக அறிந்திருந்தார் . 


. 


தாஹிதி தீவிலுள்ள வானவியல் ஆராய்ச்சி வேலைகளைத் 
தவிர குக்கிற்கு . 40 ° தென் அட்சத்திற்குச் சென்று , பின்பு 
மேற்காகவும் சென்று நியூஸிலாந்தைக் கண்டுபிடிக்குமாறு 
கட்டளையிடப்பட்டது . 1769 ஆம் ஆண்டின் முற்பகுதியில் அவர் 
தென் பசிஃபிக்கில் நெடுந்தூரம் பிரயாணம் செய்தார் . ஆனால் , 
டால்ரிம்பிள் மேப்பில் 

உள்ள 

கண்டத்தின் அறிகுறி கூட் 
அவருக்குத் தென்படவில்லை . ஏப்ரல் மாதம் தாஹிதி . தீவை 
அடைந்தார் . வெள்ளிக் கதிர் கடப்பின்போது காலநிலை ஏற்றதாக 
இருந்தது . பிறகு தெற்கு நோக்கிப் பிரயாணம் செய்தார் . பிறகு 
மேற்காகச் சென்று நியூஸிலாந்திற்கும் கேப் ஹார்னுக்கும் 
இடையில் 

ஏதும் நிலப்பகுதி இல்லையென்று காட்டினார் . 
1769 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தின் முதல் வாரங்களில் குக் 
நியூஸிலாந்திலுள்ள பாவர்டி குடாவை ( Poverty Bay ) அடைந் 
தார் . அங்கு ஆறு மாதங்கள் அக் கடற்கரையைச் சரியாக 
அளந்து சர்வே செய்த பின்னர் ஃபேர்வெல் முனையிலிருந்து . 


! 


26 

ஆஸ்திரேலியர் 
ஏப்ரல் முதல் தேதி 1770ஆம் ஆண்டு அங்கிருந்து புறப்பட்டு, 
மேற்கு நோக்கிச் சென்று நியூஸிலாந்தின் கடற்கரையை அடைய 
நினைத்தார் . நியூஸிலாந்தின் கிழக்குப் பகுதியைப் பற்றி ஏதும் 
விவரமான மேப்புகள் காணப்படவில்லை . டாஸ்மன் திரும்பி 
சென்று டாஸ்மேனியா பகுதியை அடைய நினைத்தார் . ஆனால் 
ஒரு தெற்குக் காற்று அவரைப்பாஸ் ஜலசந்திக்குச் சிறிது வடக்கே 
கொண்டு சென்றது . இதனால் அவர் முதன் முதலில் ஹோவே 
( Howe ) முனைக்கு 40 மைல் மேற்கிலுள்ள பாயிண்ட் ஹிக்ஸ் 
( Point Hichs ) என்ற பகுதியை ஏப்ரல் 20 ஆம் தேதி அடைந்தார் . 
பிறகு இவர் மேப்பின்படி வடக்காகச் சென்றால் , பெரிய அறியப் 
படாத பாயிண்ட் ஹிக்ஸிக்கும் ,நியூகினியாவுக்கும் இடையிலுள்ள 
கடற்கரையைக் காணலாம் என்று எண்ணினார் . அடுத்த நான்கு 
மாதங்கள் அவர் ஆஸ்திரேலியாவின் முக்கிய கடற்கரை நிலப் 
பகுதிகளை வரைவதில் ஈடுபட்டார் . அவர் ஒரு நல்ல துறை 
முகத்தைக் கண்டுபிடிக்க எண்ணினார் . ஆனால் , தெற்குக் கடற் 
கரைவரை பிரயாணம் செய்தும் ஒரு சிறந்த துறைமுகத்தைக் 
கூட காணவில்லை . மேலும் ஒரு வாரம் பிரயாணம் செய்து ஒரு 
பொருத்தமான உட்குடாவை அடைந்தார் . இது புகழ்பெற்ற 
பாடானி குடாவாகும் . தெற்கு முனை நிலத்தில் அவர்கள் சிறிய 
கிணற்றை வெட்டினார்கள் . அது இன்றும் பாதுகாக்கப்பட்டு 
வருகிறது . குக்கிற்கு அங்குள்ள நீர்வளமுள்ள 

பசும்புல் 
நிலத்தைப் பார்த்தவுடன் ஏற்பட்ட மகிழ்ச்சியைப் போல , 
அவருடைய விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு உதவியாக இருந்த 
ஜோசப் பாங்கி ( Joseph Banke ) என்பவருக்கு அங்கு நிறைந் 
திருந்த புதிய தாவரங்களைக் கண்டவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சி 
ஏற்பட்டது . அவர்கள் மேலும் ஒரு வாரம் அங்குத் தங்கி 
எடுத்த குறிப்புகள் . 18 ஆண்டுகள் கழித்து ஆங்கிலேயர்கள் 
அங்குக் குடியேற உதவியது . 


மே 7 ஆம் தேதி திரும்பவும் வடக்கு நோக்கிப் பிரயாணம் 
செய்தார் . நடுப்பகலில் ஒரு மைல் நீளமுள்ள அச்சுறுத்தும் 
தோற்றத்தைக் கொண்ட மணப்பாறை ஓங்கலைக் கண்டார் . அது 
அவர்கள் பிரயாணத்திற்குத் தடையாக இருந்தது . அங்குள்ள 
உட்குடாவிற்குப் போர்ட் ஜாக்ஸன் ( Port Jackson ) என்ற 
பெயரிட்டார் . தென் கோளார்த்திலேயே ஒரு சிறந்த பெரிய 
நகரத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் இச் சிறிய குடாவிற்கு 
இருந்தது . அதே சமயத்தில் பாடனிகுடா. குக் அதை அடைந்த 
போது எவ்வாறு வெற்றிடமாக இருந்ததோ , அதேபோல 
இன்றும் உள்ளது . குயின்ஸ்லாந்தில் கிளேட்ஸ்டோனுக்குத் 

பஸ்டார்ட் 
( Gladstone ) தெற்கேயுள்ள 

( Bustard Point) 


ஆஸ்திரேலியாவைக் கண்டுபிடித்தல் 

21 
முனையை அவர் அடுத்து அடைந்தார் . சில நாட்களுக்குப் 
பிறகு கிரேட் பாரியரிலுள்ள முருகைபார்கள் சூழ்ந்த ஒரு 
குறுகிய பாதையை அடைந்தார் . ஜூன் 20 ஆம் தேதி இரவு 11 
மணிக்கு அவருடைய கப்பல் முருகைபார்களில் மோதியது . 
24 மணி நேரம் கழித்து தான் அக் கப்பலைச் செலுத்த முடிந்தது . 
கப்பலிலுள்ள துளையைத் தற்காலிகமாக அடைத்தனர் . கப்பல் 
மோதிய இடத்திற்கு என்டவர் முருகைபார் ( Endeavour 
Coral reef ) என்று பெயரிட்டனர் . இக் கப்பல் சில நாட்களுக்குப் 
பிற்கு குக் டவுன் கடற்கரையை அடைந்தது . ஆகஸ்ட் 6 ஆம் 
தேதிவரை அவர் பயணம் தொடர முன்வரவில்லை . பயங்கர 
மான முருகைபார்களும் , பயங்கர கடல்களும் அவரை வடக்கு 
நோக்கிச் செல்ல வைத்தன . இதனால் அவருடைய மேப்பில் கேப் 
ஃபிளாட்டரி ( Cape Flattery ) வேமௌத் ( Cape waymouth ) 
முனை வரையிலுள்ள கடற்கரைப் பகுதிகளின் விவரங்களைக் 
காட்ட முடியவில்லை . 


ஆகஸ்ட் 21 ஆம் தேதி குக் டாரஸ் ஜலசந்தியை அடைந்து 
அவருடைய ஆஸ்திரேலிய மேப்பை முடித்தார் . அவர் 
இரண்டாவது கடல் வழிப் பிரயாணத்தை 1772-75 - ல் மேற் 
கொண்டார் . இவர் தெற்கிலுள்ள மூன்று பெருங்கடலில் 
பிரயாணம் செய்தார் . 

அண்டார்டிகாவின் வடக்கிலுள்ள 
வட்டத்தின் டெர்ரா இன் காங்குனிடா வை நீக்கினார் . தெற்கி 
லுள்ள பெரிய கண்டத்தைப் பற்றி அவர் மேப்பில் குறிப்பிட 
வில்லை . அவருடைய கப்பல் மாலுமிகளில் ஒருவரான ஃபர்னாக்ஸ் 
(Furneax ) டாஸ்மேனியாவின் கிழக்குக் கடற்கரையை மார்ச் 
1773 - ல் கண்டறிந்தார் . குக் மூன்றாவது பிரயாணத்தின்போது 
வட பசிஃபிக் கடலை ஆராய்ந்தார் . அப்போது ஹவாய் தீவில் 
1779 ஆம் ஆண்டுப் பிப்ரவரி மாதம் கொல்லப்பட்டார் . 


குக்கைப் பின்பற்றியவர்கள் 

இதுவரை பாயிண்ட் ஹிக்ஸுக்கும் பெரிய ஆஸ்திரேலிய 
விரிகுடாவிற்கும் இடையிலுள்ள 1000 மைல் தொலைவிலுள்ள 
தென் கிழக்குப் பகுதியை எந்த மேப்பிலும் காட்டப்படவில்லை . 
மேலும் ஒரு பெரிய ஆறுகூட ஆஸ்திரேலியக் கடற்கரையில் 
கண்டறியப்படவில்லை . ஆஸ்திரேலியாவில் குடியேறும் வரை 
இப் பகுதிகள் அறியப்படவில்லை . லிங்கன் ஷையரிலிருந்து 
( Lincoln shire ) இரு இளைஞர்கள் இந்த அறியப்படாத நிலப் 
பகுதியைக் கண்டறிந்தார்கள் . அவர்கள் பாங்க் ( Banks Country ) 
மாவட்டத்தினரான லெப்டினென்ட் ஃபிளிண்டர்ஸும் , சர்ஜன் 
பாஸுமாகும் ( Surgeon Boes ) . 


. 


. 


22 


ஆஸ்திரேலியா 


. முதல் முழு வந்த ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு கவர்னர் 
ODOT Lİ ( Governor Hunter ) என்பவர் பாஸுக்கு ஒரு 
திமிங்கலம் பிடிக்க உதவும் படகை அளித்து டாஸ்மேனியா 
முக்கிய நிலப்பகுதியுடன் இணைந்துள்ளதா , இல்லையா என்று 
கண்டறியும்படி பணித்தார் . 1797 ஆம் ஆண்டு இறுதியில் பாஸ் 
ஹோவே முனையைச் சுற்றிக்கொண்டு வில்சன் முனை நிலத்தை 
அடைந்தார் . அங்குச் சில நாடு கடத்தப்பட்ட கைதிகளின் 

ங்களைக் கண்டவர் . பிறகு முதலில் அங்குள்ள ஒரு 
உட்குடாவைச் சர்வே செய்தார் . அதனை மேற்குத் துறைமுகம் 
( Western port ) என்றழைத்தார் . அவர் அந்த ஜலசந்தியில் 
மூன்றில் இரண்டு பங்கு தூரத்தைக் கடந்தார் . ஆனால் முழுது 
மாகக் கடக்காமலேயே திரும்பிவிட்டார் . 


1798 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஃபிளிண்டருக்கும் 
பாஸுக்கும் ஒரு கப்பல் அளிக்கப்பட்டது . இதில் ஃபிளிண்டர் 
வடக்கு டாஸ்மேனியாவை நவம்பர் முதல் வாரத்தில் அடைந்து 
டர்மர் நதியின் முகத்துவாரத்தைச் சர்வே செய்தார் . டிசம்பர் 
மாதம் 9 ஆம் தேதி தெற்கு நோக்கித் திரும்பி ஹண்டர் ( Hunter ) 
தீவுகளைச் சுற்றிக் கொண்டு வந்து , டாஸ்மேனியா ஒரு தீவு 
என்று நிரூபித்தார் . இதற்கிடையில் லெப்டினென்ட் கிரேண்ட் 
( Grant ) என்பவரைச் சிட்னிக்குப் புதிய பாஸ் ஜலசந்தி வழியாகச் 
செல்லுமாறு உத்தரவிட்டார்கள் . இவர் 1800 ஆம் ஆண்டு 
டிசம்பர் மாதம் விக்டோரியாவின் மேற்குக் கடற்கரையைக் கண்டு 
பிடித்தார் . அவர் பிலிப்ஸ் துறைமுகத்தைக் காணவில்லை . ஆனால் 
அதனை 1802 ஆம் ஆண்டுப் பிப்ரவரி மாதம் மர்ரே ( Murray ) 
என்பவர் கண்டார் . 1800 ஆம் ஆண்டுப் பௌடின் ( Baudin ) 
என்ற பிரெஞ்சு மாலுமி இன்னும் அறியப்படாத ஆஸ்திரேலியா 
வின் தென் . கரைகளைப் பற்றி அறிய பிரான்சிலிருந்து புறப் 
பட்டார் . அவர் கார்பன்டேரியா குடாவிலிருந்து தெற்காக ஓர் 

ஜலசந்தி நியூஹாலந்து பகுதியை இரண்டாகப் 
பிரிக்கும் என்று எண்ணினார் . இவர் 1802 ஆம் ஆண்டு அறியப் 
படாத தெற்குக் கடற்கரைக்குச் சிறிது தொலைவுவரை வந்தார் . 
இதற்கிடையில் ஃபிளிண்டர்ஸ் 1801 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 
லீயூலின் முனையை அடைந்தார் . 1627 ஆம் ஆண்டுப் பெரிய குடாப் 
பகு திகளை ஆராய்ந்தார் . மார்ச் மாதம் தென் ஆஸ்திரேலியாவி 
லுள்ள குடாக்களைப் பற்றிய சரியான மேப்புகளைத் தயாரித் 
தார் . அவை முதலில் கார்பன்டேரியாக் குடாவுடன் இணைந் 
திருந்தன . ஏப்ரல் 8 ஆம் தேதி குடாக்களைப் பற்றிய சர்வேயை 
முடித்துக்கொண்டு கிழக்கு நோக்கி அகன்ற மணற்பாங்கான 
குடாவின் வழியாகச் சென்றபோது பௌடினைப் பார்த்தார் ... 


அகலமான 


3. அமைப்பியல் 


ஆஸ்திரேலியா மிகச் சிறிய கண்டம் . மற்றக் கண்டங்களில் 
காணப்படும் ஆல்பைன் காலத்து மடிப்பு மலைகள் இங்கு இல்லை . 
முக்கிய நிலப்பரப்பில் இளம் மடிப்பு மலைகள் காணப்படவில்லை 
யானாலும் பசுபிக் கடலிலுள்ள ஆஸ்திரேலியாவைச் சார்ந்த 
நியூசிலாந்திலிருந்து , பிஜி வரையிலுள்ள தீவுகளில் அமைந் 
துள்ளதை அங்குள்ள நில நடுக்கம் , எரிமலைச் செய்கைகள் டெர்ஷரி 
மடிப்புகள் ஆகியவை நிரூபிக்கின்றன . இக் கொள்கைப்படி முன் 
டெர்ஷரி யுகத்தில் கண்டத்தில் தோன்றிய பிளவின் காரணமாக 
டாஸ்மேன் 

பவழக் கடல்கள் தோன்றியிருக்கக்கூடும் எனத் 
தெரிகிறது . 


2 


டெர்ஷரி குவார்டினரி யுகங்களில் ஏற்பட்ட புவி அசைவு 
களினால் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு மேட்டு நிலங்களில் முக்கிய 
மாற்றங்கள் 

ஏற்பட்டன . இப் பகுதி சிறிய அளவில் 
புவியதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்டது . கெய்னோசோயிக் யுகத்தில் 
இப் பிரதேசம் பலமுறை எரிமலைச் செய்கைக்கு உட்பட்டது . 
இந்த நிலைப்படுத்தப்படாத உயர்நிலப் பகுதிக்கு மேற்கே குறைந்த 
அளவில் பாதிக்கப்பட்ட மீஸோசோயிக் , டெர்ஷரி பாறைகள் 
உள்ள கீரேட் ஆர்ட்டீஷியன் கொப்பரையும் டெர்ஷரி பாறைகள் 
உள்ள மர்ரே கொப்பரையும் அமைந்துள்ளன . இக் கொப் 
பரைகள் மேற்கே குயின்ஸ்லாந்தில் ப்ரீ - கேம்பிரியன் கேம்பிரியன் 
பாறைகளால் சூழப்பட்டுள்ளன. 

அப் பழங்கால பாறைகள் 
கிளான்கரி மவுண்ட்ஈஸா மாவட்டங்களிலும் 

தொடர்ச்சி 
மலைத் தொடர்களாக அமைந்துள்ளன . லாப்டி , 
ஃபிளிண்டர்ஸ் 

தொடர்களும் அதே யுகத்தில் ஏற்பட்டு , 
கிரேடேஷியஸ் காலத்திற்குப் பின் ஏற்பட்ட பிளவுகளினால் 
ஏற்பட்ட இரண்டாவது மலைத் தொடர்கள் 

என்பதைக் 
காட்டுகின்றன . 


யான 


2A 

ஆஸ்திரேலியா 
ஆஸ்திரேலியாவின் கிழக்கு மேட்டு நிலம் டெர்ஷரி 
குவார்டினரி காலத்துப் புவியசைவினால் பாதிக்கப்பட்டுள்ளது . 
இப் பகுதி குறைந்த அளவு புவியதிர்ச்சியினால் பாதிக்கப்படலாம் . 
கெய்னோஸோயிக் யுகத்தில் பல முறைகள் எரிமலைச் செய்கைகள் 
நிகழ்ந்துள்ளன . இந்தப் புவியதிர்ச்சிகளுக்குட்படும் மேட்டு நிலப் 
பிரதேசத்திற்கு மேற்கே அதிகமாகப் பாதிக்கப்படாத 
மீசோஸோயிக் டெர்ஷரி பாறைகளாலான பெரிய ஆர்ட்டீஷியன் 
கொப்பரையும் மர்ரே கொப்பரையும் அமைந்துள்ளன . இக் 
கொப்பரைகளுக்கு மேற்கு எல்லைகளாகக் குயின்ஸ்லாந்தில் ப்ரீ 
கேம்பிரியன் பாறைகளான மலைத்தொடர் வரிசைகள் அமைந் 
துள்ளன . இம் மலைத் தொடர்கள் காணப்படும் மாவட்டங்கள் 
கிளான்கரி , மவுண்ட் ஈஸா மாவட்டங்களாகும் . தெற்கே இதனைச் 
சூழ்ந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் 

லாப்டீ , 
ஃபிளிண்டர்ஸ் தொடர்களாக அமைந்துள்ளன . இவைகளும் 
ப்ரீ - கேம்பிரியன் , கேம்பிரியன் பாறைகளால் ஆனவை . 


மவுண்ட் 


இம் மலைத் தொடர்கள் கிரேடேஷியஸ் யுகத்திற்குப் பின் 
ஏற்பட்ட பிளவுகளினால் , ஏற்பட்ட இரண்டாவது பகுதியாகும் . 


மேலும் , மேற்கே ஒரு பெரிய கண்டத் தகடு ப்ரீ - கேம்பிரியன் 
காலத்தியப் பாறையை அடிப் பாறையாகக் கொண்டுள்ளது . 
இதன் மேல் எல்லாக் காலத்துப் படிவுகளும் படிந்து பிளவு 
களுக்கும் மடிப்புகளுக்கும் உள்ளாகியுள்ளன . இப் பரப்பின் 
மேற்குக் கடற்கரை ஓரத்தில் ஒரு புவிக்கீழ் வளைவுப் பிரதேசம் 
அமைந்துள்ளது . வடக்குப் பிராந்தியத்தின் வடமேற்குக் கடற் 
கரையில் பாலியோசோயிக் , மீசோஸோயிக் , கெய்னோஸோயிக் 
யுகத்துப் பாறைகளில் , கடற் படிவுகளும் காற்றுப் படிவுகளும் 
காணப்படுகின்றன . பெர்மியன் மீஸோஸோயிக் யுகத்தில் இந்தப் 
புவிக்கீழ் வளைவு டிமர் ( Timer ) , கிழக்குச் செலிபஸ் புவிக்கீழ் 
வளைவுடன் இணைக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது . இத் 
தகடில் நிலையான மையத்தையுடைய பகுதிகளும் நிலையற்ற 
பகுதிகளும் அமைந்திருந்தன . பார்க்லி ( Barkly ) மேட்டு நிலம் 
கேம்பிரியன் காலத்துச் சுண்ணாம்புப் பாறை , களிமண் பாறை , 
மணற்பாறை முதலியவைகளால் ஆனது . இது பல நூறு மைல் 
களுக்கு மிகச் சிறிதளவே சாய்ந்துள்ளது . அதே சமயத்தில் 
மாக்டொனால்ட் தொடர்களுக்குத் தெற்கேயுள்ள பள்ளமும் ,, 
கிம்பர்லி பீடபூமியின் தெற்கு ஓரமும் பாலியோசோயிக் பாறை 
களால் ஆனவை . இவைகளில் மடிப்புகளும் , பிளவுகளும் ஏற்பட் 
டுள்ளன . மேற்கு ஆஸ்திரேலியாப் பரப்பைப் போலல்லாமல் 
கிழக்கு ஆஸ்திரேலியாவில் டாஸ்மன் புவிக்கீழ் வளைவில் 


அமைப்பியல் 


25 


படிதலும் , மலை ஆக்கமும் எரிமலைச் செயலும் பாலியோசோயிக் 
மீஸோயிக் யுகங்களில் வெவ்வேறு காலங்களில் 
டுள்ளன . 


ஏற்பட் 


பிரிகேம்பிரியன் யுகம் 

பழங்காலப் பிரிகேம்பிரியன் பாறைகளில் நைஸ் ஷிஸ்ட்கல் , 
ஆம்பிபயோலைட்ஸ் எரிமலைப் பாறைகள் நன்றாக மடிக்கப்பட்ட 
உருமாறியப் படிவுப் பாறைகள் காணப்படுகின்றன . இப் 
பாறைகள் விக்டோரியா மாகாணத்தைத் தவிர மற்ற எல்லா 
மாகாணங்களிலும் காணப்படுகின்றன . இவை பெரும்பான்மை 
யாக மேற்கு ஆஸ்திரேலியாவில் அதிக பரப்பளவில் காணப் 
படுகின்றன . மாற்றப்பட்ட காரலாவாவினால் உண்டாக்கப்பட்ட 
பாறைகளும் முதலிலும் அடுத்தடுத்ததாக உருமாறிய படிவுப் 
பாறைகளும் ஏற்பட்டன . நியூ சௌத்வேல்ஸிலுள்ள புரோக்கன் 
ஹில் ( Broken Hill ) என்ற இடத்திலும் , தெற்கு ஆஸ்திரேலியா 
விலும் , மாக்டொனால்ட் தொடர் அமைந்துள்ள வில்யாமா மலைத் 
தொடர்களிலும் மைகா ஷிஸ்ட் , கார்னட் , சில்மனைட் நைஸ் 
முதலிய பாறை வகைகளும் , குயின்ஸ்லாந்தில் வடக்கிலும் , 
மேற்கிலும் ஷிஸ்ட் , களிமண் பாறை குவாட்சைட் காரலாவா 
பாறைகளும் அமைந்துள்ளன . 


இங்கு இருகாலங்களில் எரிமலைச் செய்கைகள் ஏற்பட்டிருக்க 
வேண்டும் . இவைகள் தோன்றிய காலம் சரியாக அறியப்பட 
வில்லை . முதலில் ஏற்பட்ட எரிமலைச் செய்கையால் பெரும்பாலும் 
பளிங்குத் தன்மை கொண்ட பாறைகளும் இரண்டாவது 
செயலினால் முக்கியமாகத் தலையீட்டுப் பாறைகளும் உருவாயின . 
முதலில் தோன்றிய எரிமலைச் செய்கையினால் சீரான அமைப்பைக் 
கொண்ட நைஸ் பாறைகள் தோன்றின . இப் பாறைகள் 
பிரிகேம்பிரியன் காலத்திய தாது படிவுகளுக்கு ஆதாரமாக 
அமைந்து உள்ளன . கால்கூர்லி , விலூனா ( Wiluna ) மேற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள நார்ஸ்மன் ( Norsemen ) ஆகிய இடங் 
களிலுள்ள தங்கம் , மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள பில்பாராவில் 
வெள்ளீயம் , டன்டாவியம் , டங்ஸ்டன் முதலியனவும் , மவுண்ட் 
ஈஸாவிலுள்ள செம்பும் , ஈயமும் , புரோக்கன் ஹில்லிலுள்ள 
வெள்ளி , ஈயம் துத்தநாகம் , தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள 
அயர்ன் நாப் ( Iron knob ) என்ற இடத்திலுள்ள ஹெமடைட் 
இரும்பு தாதுவும் , மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள யாம்பி 
சௌன்டிலுள்ள ( Yambi sound ) இரும்பு தாதுவும் பிரிகேம் 
பிரியன் தாதுக்களாகும் . 


* 


26 


ஆஸ்திரேலியா 


இளம் பிரிகேம்பிரியன் பாறைகள் மேற்கு ஆஸ்திரேலியாவி 
லுள்ள நல்லகெய்ன் ( Nullagaine ) தொடரிலும் , தெற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள அடிலெய்ட் தொடரிலும் , நியூ சௌத் 
வேல்ஸில் உள்ள மேரியர் தொடரிலும் மாக்டொனால்ட் தொட 
ரிலும் காணப்படுகின்றன . இப்பாறைகள் வடக்கு ஆஸ்திரேலியா 


A- பிளிண்டர்ஸ் பள்ளம் 
8 - அமாடியஸ் பள்ளம் 
ஐ மேல் ப்ரீ . கேம்ரியன் 


படிவு 


படம் 2. மேல் ப்ரீ - கேம்பிரியன் படிவு 


மேலுள்ள 


விலும் பெருமளவில் காணப்படுகின்றன . கிம்பர்லி , விக்டோரியா 
ஆறு ஆர்ன்ஹெம்லாண்ட் , தென் கிழக்காகக் குயின்ஸ்லாந்திலும் 
பரவியுள்ளது . 

பிரிகேம்பிரியன் பாறைகளின் 
அடுக்குகள் அதிகமாக உருமாறாமலும் மடிக்கப்படாமலும் 
இருக்கின்றன . 

பல்பரா தங்கச் சுரங்கமும் , கிம்பர்லி வைர சுரங்கமும் படிவுப் 
பாறைகளில் அமைந்துள்ளன . இப்படிவுப்பாறைகள் கார , அமில 
லாவாக்களினால் ஆன டிலைட் ( Tillite ) படுகைகளைக் கொண் 
டுள்ளன . இதில் குத்து தீப் பாறைகளும் , கிடைத்தீப் பாறைகளும் 
இடையிடையே காணப்படுகின்றன . அடியில் 
கலவைக் கல் பாறைகள் தங்கப் படிவுகளைக் கொண்டுள்ளன . 
ஹாமர்ஸ்லீ ( Hamersley ) தொடரில் நீல அஸ்பஸ்டாஸ் படிவுகள் 
காணப்படுகின்றன . 


அமைந்துள்ள 


அடிலெய்ட் தொடரின் கீழ்ப் பகுதி களிமண் பாறையாலும் , 
குவார்ட்சைட் , சுண்ணாம்புப் பாறைகளாலும் ஆனது . அடிலெய்ட் 
தொடரின் மேல் பகுதிப் பனியாறினாலும் பனி உருகுவதினாலும் 


அமைப்பியல் 


27 


ஏற்பட்ட நிலத் தோற்றத்தைக் கொண்டுள்ளது . இரு முக்கிய 
பனி யுகங்கள் தோன்றியதை விளக்குகிறது . இதிலிருந்து 
சிறிது மாறுபட்ட பாறைகள் மாக்டொனால்ட் தொடர்களிலும் 
புரோக்கன் ஹில்லுக்குக் குறுக்கும் காணப்படுகின்றன . ஆனால் , 
பாஸ் ஜலசந்தியிலுள்ள கிங் தீவில் , டிலைட் தாது , லாவா பாறை 
யுடன் சேர்ந்து காணப்படுகிறது . இந்தப் பிரிகேம்பிரியன் 
காலத்துப் பனிச் செய்கைகள் விரிவாகவும் அதிக காலத்திற்குத் 
தொடர்ந்தும் இருந்தன . வடக்கு ஆஸ்திரேலியாவில் லாவா , 
எரிமலைச் சாம்பல் , களிமண் பாறை , மணற் பாறை , கலவைக் கல் 
பாறை காணப்படுகின்றன . 


பாலியோசோயிக் யுகம் 
டாஸ்மன் 

புவிக்கீழ் வளைவு கேம்பிரியன் காலத்தில் 
தோன்றியது . செர்ட் ( Chert ), களிமண் பாறை , கடலடி லாவா 
முதலியன டாஸ்மேனியாவிலும் , விக்டோரியாவிலும் படியவைக் 
கப்பட்டன . மற்றொரு புவிக்கீழ் வளைவு மவுண்ட் லாஃப்டி , 
ஃபிளிண்டர்ஸ் தொடர்களைக் கடந்து வடக்கு நோக்கி மாக்டொ 
னால்ட் தொடர்வரையிலும் கிழக்கு நியூ சௌத்வேல்ஸ் 
வரையிலும் பரவியிருந்தது . இதில் முருகைப்பார்கள் தோன்றின . 
மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள ஆர்ட் நதியிலிருந்து பார்க்லி 
மேட்டு நிலம்வரை மேற்கில் அடர்ந்த பசால்டையும் அதைத் 
தொடர்ந்து உயிரின அச்சுப் பிரதிகளையுடைய சுண்ணாம்புப் 
பாறைகளையும் , களிமண் பாறைகளையும் கொண்ட மாறுபட்ட 
அமைப்புக் காணப்படுகின்றன . கேம்பிரியன் காலத்து முடிவில் , 
இப் படுகைகள் மடிப்பிற்கு உள்ளாயின . கருங்கல்லினாலான 
மவுண்ட் லாஃப்டி தொடரும் மேற்கு நியூ சௌத்வேல்ஸ் , 
டாஸ்மேனியத் தொடர்களும் கேம்பிரியன் காலத்தவையாகும் . 
எல்லாக் கிழக்கு மாகாணங்களில் காணப்படும் ஆர்டோவிஷியன் 
காலத்துப் படுகை கிரொபைட் களிமண் பாறை . மணற் பாறை . 
சுண்ணாம்புப் பாறை , எரிமலைப் பாறை ஆகியவைகளாலானது . 
மத்திய விக்டோரியாவில் கேம்பிரியன் காலத்திலிருந்து கீழ் 
டிவோனியன் காலம்வரை ஏதும் மாற்றங்கள் நிகழவில்லை . 
ஆனால் , மற்ற இடங்களிலுள்ள நிலத் தோற்றங்கள் எக்காலத் 
தவை என்று உறுதி செய்ய முடியாத பகுதிகளை இடையே 
கொண்டுள்ளன . மடிந்த ஆர்டோவிஷியன் படுகைகள் கிளிஞ்சல் 
அச்சுப் பிரதிகளையுடைய 

பாறைகளைக் கொண்டுள்ளன . 
இப் படுகைகள் கிழக்கு மேற்காக மாக்டொனால்ட் தொடரிலும் , 
அச்சுப் பிரதிகளையுடைய சுண்ணாம்புப் பாறைகள் மேற்கு 
டாஸ்மேனியாவிலும் அமைந்துள்ளன . கிழக்கு விக்டோரியா , 


28 

ஆஸ்திரேலியா 
யூ சௌத்வேல்ஸ் ஆகிய இடங்களில் உள்ள படுகைகள் 
அதிகமாக மடிந்து தலையீட்டுக் கிரானைட் பாறைகளுக்கருகே . 
ஷிஸ்ட் பாறையாக மாற்றப்பட்டுள்ளன . 


சிலூரியன் காலத்தில் டாஸ்மன் புவிக்கீழ் வளைவில் 
பெருமளவில் படிதல் ஏற்பட்டது . டாஸ்மேனியாவிலிருந்து 
வடக்குக் குயின்ஸ்லாந்து வரையிலும் , முருகைபார்களும் உயிரின 


( C ) 


படம் 3. ஆர்டோவிசியன் படிவு 


A. டாஸ்மன் புவிக்குரிய கீழ் வளைவு 
B அமாடியஸ் பள்ளம் 
C மேற்கு ஆஸ்திரேலியப் புவிக்குரிய கீழ் வளைவின் தொடக்கம் 


அச்சுப் பிரதிகளைக் கொண்ட சுண்ணாம்புப் பாறைகளும் இடை 
யிடையே காணப்படுகின்றன . விக்டோரியாவில் 

பழமையான 
தாவரவகை கடல் களிமண் பாறையில் பதிந்துள்ளன . 


சிலூரியன் காலத்துப் பெரிய மடிப்புகளில் உருமாறிய 
கருங்கல் பாறைகள் அமைந்துள்ளன . மேற்குப் புவிக்கீழ் வளைவில் 
ஆர்டோவிஷியன் காலத்திலிருந்து படிதல் தொடங்கியது . 
இப் படிவு வடக்கிலும் , சிலூரியன் காலத்துப் படிவு மேற்குக் 
கடற்கரையிலும் காணப்படுகிறது . கிழக்கு ஆஸ்திரேலியாவில் 
மத்திய டிவோனியன் யுகத்திலிருந்து படிதல் ஏற்பட்டது . இப் 
படிதல் ஏற்படுவதற்கு முன்பாக எரிமலைச் செய்கை இங்கு 
நிகழ்ந்துள்ளது . முருகைபார் சுண்ணாம்புப் பாறை , களிமண் 
பாறை , மணற் பாறையோடு சேர்ந்து , தென் விக்டோரியாவி 
லிருந்து மத்தியக் குயின்ஸ்லாந்துவரை பரவிக் காணப்படுகிறது . 
படிதல் மடிப்பினாலும் தலையீட்டுப் பாறை செய்கையினாலும் 
நிறுத்தப்பட்டது . ஆனால் , மேல் 

ஆனால் , மேல் டிவோனியன் காலத்தில் 


அமைப்பியல் 

5 . 
விக்டோரியாவின் பெரும்பகுதி நியூ சௌத்வேல்ஸ் , கிழக்குக் 
குயின்ஸ்லாந்து முதலிய பகுதிகள் டெல்டா படிவுகள் ஏரிப் 
படிவுகள் , எரிமலைப் படிவுகள் , கடல் படிவுகள் முதலியவை 
களால் மூடப்பட்டுள்ளன . நுண்ணிய கடல் படிவுகள் கிழக்குப் 
பகுதியில் காணப்படுகின்றன . இந் நிலைகள் பின்வரும் காலத்தில் 
தொடர்ந்து அமைந்திருந்தன . கார்போனிபெரஸ் ஏரிப் படிவுகள் . 
விக்டோரியாவில் காணப்படுகின்றன . ஆனால் கடல் மண் பாறை 
சுண்ணாம்புப் பாறை 

முதலியவைகளை அடுத்து ,, எரிமலைக் 
குழம்பு , எரிமலைச் சாம்பல் ஆகியவைகளாலான ஒரு அகன்ற 
மண்டலம் நியூ சௌத்வேல்ஸிலுள்ள நியூகேசலிலிருந்து வடக்குக் 
குயின்ஸ்லாந்துவரை பரவியுள்ளது . மத்தியக் கார்போனிபெரஸ் 
மடிப்புகளுடன் கிரனைட் உள்ளீட்டுப் பாறை அமைந்துள்ளது . 
பின் கார்போனிபெரஸ் காலத்துப் பாறைகள் நிலப் படிவு 
களினால் தோன்றியவை . ஆனால் , இங்குப் பெர்மியன் யுகத்து 
ஆழமில்லாத கடல்கள் திரும்பவும் தோன்றின . 

மேலும் 
தூயநீர் ஏரிகளும் , சதுப்பு நிலங்களும் மாறி மாறித் தோன்றின . 
கடல் படிவுகளுடன் கடலடி எரிமலைக் குழம்பு , சாம்பல் முதலிய 
படிவுகளும் இவ்விடங்களில் காணப்பட்டன . 


படம் 4 , பெர்மியன் யுகத்து நிலமும் , கடலும் 

A டாஸ்மன் புவிக்குரிய கீழ் வளைவு 
B மேற்கு ஆஸ்திரேலியப் புவிக்குரிய கீழ் வளைவு 


1 


மேற்கு ஆஸ்திரேலியாவில் மேல் டிவோனியன் காலத்துப் 
புவிக்கீழ் வளைவில் அமைந்த முருகைபார் சுண்ணாம்புப் பாறைகள் 
பிட்ஜரி ( Fitzory ) கொப்பரையில் சிறப்பாகக் காணப்படுகின்றன . 
இதனையடுத்துக் கார்போனிபெரஸ் , பெர்மியன் கடல் படிவுகள் 
தூயநீர்ப் படிவுகளான படுகைகள் அமைந்துள்ளன.. 


30 

ஆஸ்திரேலியா 
பெர்மியன் காலத்துப்படிவான கருப்பு நிலக்கரி முக்கியமாகக் 
குயின்ஸ்லாந்து , நியூ சௌத்வேல்ஸ் , டாஸ்மேனியாவின் சிறிய 
பகுதி , மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் அமைந் 
துள்ளன . இதனுடன் சேர்ந்து பெட்ரோலியம் இருக்கக்கூடிய 
களிமண் பாறை நியூ சௌத்வேல்ஸிலுள்ளது . இரு பெரிய 
கண்ட பனிப் பரவல்கள் - முறையே கார்போனிபெரஸ் , பெர்மியன் 
காலங்களில் தோன்றின . பெர்மியன் காலத்தில் மேல் பாலியோ 
லிதிக் படுகைகள் மடிக்கப்பட்டன . இதனையடுத்து , எரிமலைச் 
செய்கைகள் நிகழ்ந்தன . இது டாம்வொர்த் ( Tamworth ) , 
ஸ்டான்தோர்ப் ( Stan Thorp ) வரை பரவியுள்ளது . மேற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள புவிக்கீழ் வளைவில் ஏற்பட்ட மடிப்புக் 
குறைந்த அளவில் தான் ஏற்பட்டது . அநேக முக்கியத் தாதுக்கள் 
பாலியோசோயிக் காலத்துப் பாறைகளில் அமைந்துள்ளன . 
பாறைகள் பெரும்பாலும் தீப்பாறைகளாலானவை . 


மீசோசோயிக் யுகம் 

கிழக்கு ஆஸ்திரேலியாவில் முக்கியப் படிதல் நிகழ்ந்தது . 
டிரியாசிக் யுகத்து மணற் பாறைகளும் , களிமண் 
பாறைகளும் சிட்னியைச் சுற்றிலும் , வடமேற்குப் 

பகுதி 
யிலும் , நிலக்கரிப் படுகைகளிலும் அமைந்துள்ளன. நிலக்கரி , 
இப்ஸ்விச் ( Ipswitch ) கலைட் ( Callide ) குயின்ஸ்லாந்து லேக் க்ரீக் 
( Laghcreek ) ( தென் ஆஸ்திரேலியா ) வடகிழக்கு டாஸ்மேனியா 
முதலிய இடங்களிலும் ஜுராஸிக் கருப்பு நிலக்கரி விக்டோரியா 
விலுள்ள கிப்ஸ்லாண்டிலும் தென்கிழக்குக் குயின்ஸ்லாந்திலும் 
வெட்டி யெடுக்கப்படுகின்றன . 


காரணமாக 


ஜுராஸிக் கிரேடேஷியஸ் மணற் பறைகள் நீர்கொள் 
பாறையாக அமைந்து ஆர்ட்டீஷியன் கொப்பரை அமையக் 

உள்ளது . கடல் டிரியாசிக் படிவுகள் பிட்ஜரி 
கொப்பரையில் மட்டும் அறியப்படுகிறது . ஜுராஸிக் கடல் 
படிவுகள் மேற்குக் கடற்கரைப் பிரதேசத்தில் அமைந்து 
உள்ளன . இவ்விரு படிவுகளுடன் நிலப்படிவுகளும் சேர்ந்து 
காணப்படுகின்றன . வட பிராந்தியத்தில் ஜுராஸிக் யுகத்துப் 
பாறைகள் வெளித் தோன்றியுள்ளன. சில இடங்களில் இவை 
கிரேடேஷியஸ் காலத்துக்களிமண்பாறையால் மூடப்பட்டுள்ளன . 
பெரிய ஆர்டோவிசியன் மண்டலத்தில் நீர் கொள் படுகையின் 
மேல் கடல் கிரேடேஷியஸ் ரோமா ( Roma ) டாம்போ ( Tombo ) 
களிமண் பாறைகளும் , அதன்மேல் தூய நீர்லின்டன் படுகைகளும் 
அமைந்துள்ளன . கிரேடேஷியஸ் காலத்துக் கருப்பு நிலக்கரி 


அமைப்பியல் 

31 
குயின்ஸ்லாந்திலுள்ள புரூம் ( Burrum ) பிராட் சௌண்ட் 
( Broad sound ) என்னும் இடங்களில் கிடைக்கின்றன . ஓபல்கல் 
வயல்கள் தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள கூபர்பேடி ( Coober 
pedi ) என்னும் இடத்தில் , நியூ சௌத்வேல்ஸிலுள்ள வைட் 
கிலிப்ஸிலும் ( White Cliffs ) , தென்மேற்குக் குயின்ஸ்லாந்திலும் 
கிடைக்கிறது . இவையெல்லாம் கிரேடேஷியஸ் பாறைகளில் 
அமைந்துள்ளன . யூக்லா ( Eucla ) கொப்பரையின் அடியில் 
டெர்ஷரி காலத்துச் சுண்ணாம்புப் பாறையும் அதன் மேல் கிரே 
டேஷியஸ் காலத்துக் கடல் படிவான மணற்பாறையும் களிமண் 
பாறை , 

பச்சை நிற மண் முதலியனவும் படிந்துள்ளன . 
இப் படிவுகள் மேலும் மேற்கு ஆஸ்திரேலியப் புவிக்கீழ் வளைவில் 
கேனிங் கொப்பரையின் பெரும்பகுதியிலும் , மேற்குக் கடற்கரை 
மண்டலத்திலும் காணப்படுகின்றன . 


மீசோசோயின் காலத்துப் பாறைகளில் உயிரின அச்சுப் 
பிரதிகள் அ நேகமுள்ளன . அவை தாவரம் , பூச்சிகள் , மீன்கள் , 
ஊர்வன , முதுகெலும்பு இல்லாத பிராணிகள் ஆகியவற்றைச் 
சார்ந்தவை . 

பின் கிரேடேஷியஸ் - காலத்தில் தோன்றிய 
மடிப்புகள் கிழக்குக் 

குயின்ஸ்லாந்திலுள்ள படுகைகளைப் 
பாதித்தன . 


இதனால் கிரான்ட் டியோரைட் மற்றும் சில அதிக முக்கிய 
மில்லாத தாதுப் பொருட்கள் வெளிப்பட்டன . 


படிதல் 


கெய்னோசோயிக் யுகம் 

ஈயோலின் காலத்தில் பொங்குமுக ஏரிகள் , சதுப்பு 
நிலங்கள் , கடல் 

உட்புகுதல் முதலியன விக்டோரியா , 
டாஸ்மேனியா , தெற்கு ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் பரந்த 
அளவில் சுண்ணாம்புப் பாறை படிவுகளுடன் காணப்படுகிறது . 

பிளேயோவின் காலம்வரை தென் விக்டோரியா , 
மர்ரே - யூக்ளா கொப்பரைகள் மேற்கு ஆஸ்திரேலியாப் புவிக்கீழ் 
வளைவு ஆகிய இடங்களில் நிகழ்ந்தது . பசால்ட் டாலரைட் உரு 
மாறியதால் பரந்த அளவில் லேட்டரைட்டும் , பாக்சைட்டும் 
உருவாகியது . ஒலிகோளீன் காலத்தில் கிழக்கு ஆஸ்திரேலி 
யாவில் அதிக அளவில் பசால்ட் வெளித் தள்ளப்பட்டது . மேலும் 
அதிகமாக எரிமலைக் குழம்பு மேற்கு விக்டோரியா வடக்குக் 
குயின்ஸ்லாந்து , தெற்கு ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் 
அதிகமாக வெளியேறியது . இதில் தெற்கு ஆஸ்திரேலியா 
குயின்ஸ்லாந்து ஆகிய இடங்களிலுள்ள 

சில எரிமலைகள் 
சமீப காலம்வரை கக்கும் எரிமலைகளாக இருந்தன . 


3 

ஆஸ்திரேலியா 
பிளீஸ்டோஸின் காலத்தில் டாஸ்மேனியா முழுவதும் பனிச் 
செய்கைக்கு உட்பட்டது . மவுண்ட் கோஸி கோ ( Kosciusko ) 
வைச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட சிறிய பரப்பில் பனியாற்றின் 
செய்கைக் காணப்பட்டது . மழையளவும் அதிகமாக இருந்தது . 
அநேக தூய நீர் ஏரிகள் அடர்ந்த தாவரங்கள் தற்பொழுதுள்ள 
வறண்ட மத்தியப் பகுதியை மூடியிருந்தது . ராட்சச மரங் 
களுக்கும் வன விலங்குகளுக்கும் இருப்பிடமாக 

இருந்தது . 
கங்காருவும் , 

பாலூட்டும் மிருகங்களும் இப் பகுதியில் 
வாழ்ந்தன . இப்பொழுதுள்ள நதிப் பள்ளத்தாக்குகளிலுள்ள 
வண்டல் மண் படிகளிலிருந்து தங்கம் , வெள்ளீயம் முதலியவை 
வெட்டி எடுக்கப்படுகின்றன . கடற்கரை மணலிலிருந்து ரூடைல் , 
ஜிர்கான் , மோனசைட் முதலியன வியாபாரத்திற்கு ஏற்ற 
அளவில் கிடைக்கின்றன . 


4. நில அமைப்பு 


ஆஸ்திரேலியாவை மூன்று இயற்கை அமைப்புகளாகப் 
பிரிக்கலாம் . அவை : 1. பெரிய மேற்குப் பீடபூமி , 2. மத்திய 
கிழக்குத் தாழ் நிலங்கள் , 3. கிழக்கு மேட்டு நிலங்கள் . 


. 


1. பெரிய மேற்குப் பீடபூமி 

இது பழங்கால பாறைகளால் ஆனது . அநேக விலை மதிப் 
புள்ள தாதுப்படிவுகளைக் கொண்டுள்ளது .. 

து மேற்கு 
ஆஸ்திரேலியாவின் பெரும் பகுதியையும் , வடக்குப் பிராந்தியங் 
களையும் , தென் ஆஸ்திரேலியாவின் பெரும் பகுதியையும் 
உள்ளடக்கியுள்ளது . இது மேற்குக் குயின்ஸ்லாந்து வரையிலும் 
பரவியிருக்கிறது . இதன் ஒரு முனை தெற்கு ஆஸ்திரேலிய 
மேற்கு நிலமாக உள்ளது . இதன் சராசரி வெப்ப உயரம் 1000 . 


மேற்கு ஆஸ்திரேலியாவில் மேற் பரப்பில் பெரும் பகுதி சம 
மட்டமாக உள்ளது . அகன்ற ஆழமில்லாத பள்ளத்தாக்குகள் . 
இதன் சம பரப்பைப் பிரிக்கின்றன . இப் பள்ளத்தாக்குகள் , 
கடற்கரையோரத்தில் ஆழமாகவும் வறண்ட உள் நாட்டில் 
வறண்ட ஏரிகளாகவும் , அமைந்துள்ளன . தனிக் குன்றுகள் 
100 உயரம்வரை இதன் பொது மட்டத்திலிருந்து தென் 
மேற்கில் உயர்ந்து காணப்படுகின்றன . இப் பீடபூமியின் 
நேர்க் குத்தான சரிவை டார்வின் ( Darvin ) பகுதியிலும் , பெர்த் 
பன்பரி ( Berth Bunbury ) கடற்கரைப் பகுதியிலும் காணலாம் . 
இதன் தென் மேற்கு முனையில் ஸ்டெர்லிங் ( Sterling ) போரான் 
குரூப் ( Poron Gorup ) மவுண்ட் பேரன் ( Mount Barren ) என்ற 
தொடர்கள் அமைந்துள்ளன . 


பீடபூமியின் வடமேற்கே நதிப் பள்ளத்தாக்குகள் , பிரிக்கப் 
பட்ட மேட்டுச் சமவெளிகள் தொடர்களாகக் காணப்படுகின்றன 

ஆஸ்தி - 3 


34 


ஆஸ்திரேலியா 


ஹாமர்ஸ்லீ ( Hamersley ) தொடர் , ( அதிலுள்ள சிகரம் மவுண்ட் 
புரூஸ் ( Bruce ) 40241 உயரம் ) ஆப்தேல்மியா ( Opthalmia ) 
தொடர் முதலியன தென் கிழக்கே உள்ள மேல் நோக்கிய 
பிளவினால் ஏற்பட்ட பிண்ட மலைகள் . இதன் வடக்கே கிம்பர்லீ 
பீடபூமி அமைந்துள்ளது . இது 

இது ஆறுகளினால் அரிக்கப்பட்டு 
உள்ளது . இதிலுள்ள உயரமான பகுதிகளின் உயரம் 3000 . 
இப் பீடபூமியின் தென்மேற்கில் தென்மேற்கு எல்லையாகச் 


கிழக்க் 


மேட்டு 
நிலம் 


பாலைவனக் 
கொப்பரை 

கமாக 
மேற்கு 

இ . 
கடற்கரை, 


தாழ் நிலம் 


பாரிடோன் 
கொப்பரை 
கிளாரன் 


நல்லபார் 
கொப்பரைது 


தம்பர்லாந்து 
கொப்பரை 


500 


* 


படம் - 5 
படம் 5. நில அமைப்புப் பிரிவுகள் 


, 


செங்குத்துச் சரிவுள்ள கிங் லியோபோல்ட் தொடர் ( King 
Leopold Range ) நேப்பியர் ( Naper ) ஆஸ்கரர் ( Oscar ) கெய்க்கி 
( Qeikie ) ரப் ( Rough ) தொடர்கள் முதலியன அமைந்துள்ளன . 
படியமைப்பைக் கொண்டு பீட்ஸ்ராய் ( Fitzroy ) பள்ளத்தாக்கை 
நோக்கிச் சரிகிறது . 


கிழக்கில் இப் பீடபூமி வடக்குப் பிராந்தியத்தின் குறுக்காக் 
அமைந்துள்ளது . அங்கு இதன் உயரம் 1000 ° இப் பகுதியின் 
வடகிழக்கிலுள்ள ஆர்ன்ஹெம் ( Arnhem ) நிலம் மட்டும் சிறிது 
உயரமானது . இப் பகுதி அகன்ற வண்டல் மண் நிறைந்த நதிப் 
பள்ளத்தாக்குகளால் கடக்கப்படுகிறது . இந் நதிகளின் தொடக்க 
இடங்களில் ஆழமான ஆற்றுக்குடைவுகள் காணப்படுகின்றன . 
இப் பீடபூமி குயின்ஸ்லாந்து பார்க்லீ ( Barkly ) என்ற பெயருடன் 
வடக்குத் தெற்கான தொடர்களை உடைய மவுண்ட் இஸா 
கிளான்கரி ( Isa - Clancurry ) பிரதேசம் வரை தொடர்கிறது . 

வடக்குப் பிராந்தியத்தின் நடுவில் டேவன் போர்ட் ( Devan 
port ) மர்சிசான் ( Murchison ) தொடர்கள் , பரந்த சமவெளியி 
லிருந்து , உயர்ந்து காணப்படுகின்றன . இதற்கு மேலும் , 


நில அமைப்பு 

35 
தெற்கே மாக்டொனால் ( Macdonnel ) தொடர்களைப் புர்ட் ( Brtu ) 
சமவெளி , ஸ்டூவர்ட் ஃப்ளப் ( Stuart Bluff) டிரூவர் ( Truver ) ஹான் 
( Hann ) தொடர்களிடமிருந்து பிரிக்கிறது . மாக்டொனால் தொடர் 
களின் உயரம் மவுண்ட் சீல் ( Zeil ) அருகில் 5000 . இது வட 
கிழக்காக ஹார்ட் ( Hart ) ஸ்டேரேங்வேஸ் ( Strangways ) மற்றும் 
மற்றத் தொடர்களாகத் தொடர்கிறது . இவைகளுக்கு வடகிழக்கு 
மபுஞ்சா ( Mapunja ) ஜர்வாய்ஸ் ( Jervois ) தொடர்கள் காணப் 
படுகின்றன . 


மாக்டொனால்ஸ் மலைகளுக்குத் தெற்கில் இணையான கிழக்கு 
மேற்குத் தொடர்கள் , படிவு பாறைகளில் ஏற்பட்ட மடிப்புகளால் 
உண்டானவை . அவைகள் ஹெவிட்ரீ (Heavitree ) கார்டினர் 
( Gordiner ) வாட்டர் ஹௌஸ் ( Water House ) ஜேம்ஸ் ( James ) 
என்பன . இத் தொடர்களுக்கு இடையில் அகன்ற வண்டல் மண் 
பள்ளத்தாக்குச் சமவெளிகளும் காணப்படுகின்றன . இதில் சில 
தொடர்கள் குறுக்காக ஃபிங்கே ( Finke ) ஆற்றினாலும் , 
அதனுடைய உப நதிகளாலும் அரிக்கப்பட்டுள்ளன . செல்லச் 
செல்ல உயரம் அதிமாகிறது . 

பிளிண்டர்ஸ் தொடர்களின் 
உயரம் 30000 . 


. 


உள்ளது . 


மவுண்ட் லாப்டீ மலைத் தொடர்களிலிருந்து ஒரு தாழ்ந்த 
தொடர் வடகிழக்காக ஓலரி ( Olary ) வழியாகப் பேரியர் (Barrier ) 
தொடரை அடைகிறது . பேரியர் தொடர் நியூசௌத்வேல்ஸில் 

இது ஃப்ரி கேம்பிரியன் யுகத்தை ( Pre Cambrian ) 
சேர்ந்த பாறைகளால் ஆன பீடபூமி . பல அகன்ற பள்ளத் 
தாக்குகளை உடையது . இதன் உயரம் ஃபுரோகன் ஹில்க்கு 
( Broken Hill ) அருகில் 1000 ஆகும் . இம் மலைத் தொடர்கள் 
தொடர்ந்து வடக்கு , வடகிழக்கிலும் தாழ்ந்த கிரே ( Grey ) 
தொடராகக் குயின்ஸ்லாந்தில் அமைந்துள்ளன . பெரிய மேற்குப் 
பீடபூமிகளின் கடற்கரையோரத்தில் அநேக பள்ளங்கள் பிளவு 
களினால் ஏற்பட்டுள்ளன . இதில் முக்கியமானவை , வடமேற்கி 
லுள்ள பாலைவன கொப்பரை , வடமேற்குப் பெர்த் கொப்பரைகள் 
முதலியன . மேற்கு ஆஸ்திரேலியாவின் மேற்குக் கரையோரமாக 
அமைந்துள்ளன . நல்லர்பார் சமவெளி ( Nullarbor Plain ) 
தெற்கில் காணப்படுகிறது . இப் பிரதேசத்தில் ஆர்டீஷியன் 
கொப்பரைகள் அமைந்துள்ளன . 


2. மத்திய - கிழக்குத் தாழ் நிலங்கள் 

கண்டத்தின் குறுக்காகக் கார்பன் டேரியா குடாவிலிருந்து 
தென் ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்குக் கடற்கரை வரையிலும் 


36 


ஆஸ்திரேலியா 


உள்ளது 


இவை பரவியுள்ளன . இவை மூன்று பெரிய கொப்பரைகளைக் 
கொண்டுள்ளன . அக் கொப்பரைகள் தாழ்ந்த மலைத் தொடர் 
களால் பிரிக்கப்பட்டுள்ளன . வடக்கில் 

கார்பன் 
டேரியா கொப்பரை . இதில் ஒரு பகுதி கார்பன்டேரியா 
குடாவாக உள்ளது . இது செல்வின் ( Selwyn ) தொடரால் 
பிரிக்கப்பட்டுள்ளது . மத்திய பெரிய பரப்பு ஃபுரோகன் ஹில் 
கோபார் ( Cobor ) தொடர்களுக்கும் இடையில் அமைந்துள்ளது . 
இம் மத்திய நிலம் மர்ரே கொப்பரையிலிருந்து ஒரு , குறுகிய 
பகுதியால் பிரிக்கப்படுகிறது . பிரிக்கப்பட்ட தாழ் நிலத்தின் 
பெரும் பகுதி 500 குறைவாக உயரத்தை உடையது . அயர் ஏரி 
பகுதியில் இத் தாழ் நிலம் கடல் மட்டத்திற்கு 39 / தாழ்ந் 
துள்ளது . இந்தத் தாழ்ந்த தென் ஆஸ்திரேலியாவின் குறுக்காக 
மஸ்கிரேவ் எவரார்டு தொடர்கள் மனற்பாங்கான சமவெளியி 
லிருந்து உயர்ந்து காணப்படுகின்றன . இதற்கு மேற்கில் மேற்கு 
ஆஸ்திரேலியாவில் தாழ்ந்த மலைத் தொடர்களான பர்க்ஸ்கேட் 
( Berksgate ) மான் ( Mann ) டாம்கின்ஸன் ( Tomkinson ) பீட்டர் 
மான் ( Petermann ) ஆகியவையும் மற்றும் மலைத் தொடர்களுக்கு 
வடக்கே தனியான அயர்ஸ் ராக் ( Ayers Rock ) மவுண்ட் கானர் 
( Monnt Conner ) மவுண்ட் ஒல்கா ( Mt. Olga ) முதலியன காணப் 
படுகின்றன . 


பல 


மத்திய தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஸ்டூவர்ட் தொடர் 
அமைந்துள்ளது . இது அயர் ஏரிக்கு ( Eyre) மேற்கில் அமைந் 
துள்ள தட்டையான முகப்பையுடைய 

மலைகளுள் 
ஒன்றாகும் . இதற்குத் தெற்கே தாழ்ந்த கௌலர் ( Gawler ) 
தொடர்கள் வடக்கு அயர் தீபகற்பத்தின் குறுக்காக அமைந் 
துள்ளன . 


தெற்கு ஆஸ்திரேலியா மேட்டு நிலங்கள் 

இரு மலைத் 
தொடர்களை உடையதாக இருக்கின்றன . அவை முறையே 
பிளிண்டர்ஸ் , மவுண்ட்லாப்டீ ( Lofty ) ஆகும் . அவை பொதுவாக 
வடக்குத் தெற்காக 400 மைல் நீளம் உடையவை . அடிஸெய்ட்டி 
லிருந்து ஃப்ரோம் ( Frome ) ஏரிவரை பரவிக் காணப்படுகிறது . 
இப் பீடபூமி பகுதிகள் பிளவுபட்டும் , நதிகளால் அரிக்கப் 
பட்டும் உள்ளன . வடக்குப் பிளிண்டர் தொடர்கள் , டாரன்ஸ் 
( Torrens ) 

ஏரி சமவெளியிலிருந்து எழும்பி , ஃபுரோம் ஏரி 
கொப்பரையை நோக்கித் தாழ்கிறது . இதே போன்று மவுண்ட் 
லாப்டீ ( Lofty ) தொடரும் . அடிஸெய்ட் சமவெளியை நோக்கிச் 
சரிகிறது . இச் சரிவு பெரிய பிளவு படியமைப்பைக் கொண் 
டுள்ளது . கிழக்கே இம் மலைத் 

மலைத் தொடர் மர்ரே ( Murray ) 


நில அமைப்பு 

37 
சமவெளியை நோக்கி அமைந்துள்ளது . தெற்கில் கங்காரு தீவை 
நோக்கி மேற்காக வளைகிறது . தெற்கில் இதனுடைய அதிக 
உயரம் 2384 . வடக்கில் மண்டலத்தில் இரு பெரிய ஆர்டீஷியன் 
கொப்பரை உள்ளது . இவை பெரிய ஆஸ்திரேலிய ஆர்டீஷியன் 
கொப்பரை மர்ரே ஆர்டீஷியன் கொப்பரை . இது அயர் ஏரியின் 
வடிகால் பிரதேசத்தையும் , மர்ரே டார்லிங் கொப்பரையையும் 
உள்ளடக்கியுள்ளது . 


3. கிழக்கு மேட்டுநில மண்டலம் 

இது ஆஸ்திரேலியாவின் கிழக்குக் கரையோரமாக விரிந்து 
விக்டோரியாவில் மேற்கு நோக்கி வளைந்துள்ளது . து 
டாஸ்மேனியாவிலும் தொடர்ந்து காணப்படுகிறது . இதன் 
அகலமான பகுதி தெற்குக் குயின்ஸ்லாந்தில் அமைந்துள்ளது . 
அங்கு இதன் அகலம் 400 மைல்கள் . இது மாறுபட்ட உயரங்களை 
யுடைய ஒரு பீடபூமியாகும் . இதில் கிழக்கு ஆஸ்திரேலியாவின் 
முக்கிய நீர்ப் பிரிமேடும் அடங்கும் . இதனைப் பொதுவாகப் பெரிய 
பிரிக்கும் தொடர் ( Great Dividing Range ) எனலாம் . நீர்ப் பிரி 
மேட்டுத் தொடரின் தன்மை இடத்திற்கு இடம் வேறுபடுகிறது . 
சில இடங்களில் இது ஒரு நன்கு அமைந்த மலைத் தொடராலும் , 
சில இடங்களில் சதுப்பு நிலச் சமவெளியிலும் , மற்றும் சில 
இடங்களில் பள்ளத்தாக்கின் குறுக்காகவும் அமைந்துள்ளது . 
இந் நீர்ப் பிரிமேடு தென் கிழக்கு நியூ சௌத்வேல்ஸில் காமன் 
வெல்த்தின் உயரமான புள்ளி வழியாகச் செல்கிறது . மற்ற இடங் 
களில் இது கடல் மட்டத்திலிருந்து 1000 உயரமுடைய 
பிரதேசம் வழியாகச் செல்கிறது . இக் கோட்டின் இரு புறங் 
ளிலும் கிழக்கிலும் , மேற்கிலும் உயர்ந்த நிலப் பகுதிகள் 
காணப்படுகின்றன . 


பொதுவாக இம் மேட்டு நிலத்தின் மேற்குச் சரிவு மென் 
சரிவாகவுள்ளது . ஆனால் , தென்கிழக்குக் 

தென்கிழக்குக் கோடி மட்டும் 
இதனின்று மாறுபட்டு உள்ளது . கடற்கரைப் பகுதிகளில் இச் 
சரிவு அதிக செங்குத்தாக உள்ளது . சில இடங்களில் இம் 
மேட்டு நிலம் நேராகக் கடற்கரையை அடைகிறது . கேப் யார்க் 
தீபகற்பத்தில் இம் முக்கிய நீர்ப் பிரிவு கிழக்குக் கரைக்கு 
அருகாமையிலுள்ளது . இந் நீர்ப் பிரிவு கோட்டைக் கொண்ட 
மேட்டு நிலம் தெற்கு நோக்கிப் பரவியுள்ளது . அங்கு இது பல 
ஆறுகளால் பிளவுபட்டுப் பல தொடர்களாக அமைந்துள்ளது . 
அதாவது நியூகேசில் , டவுன்ஸ்வில்லி . ( Townsville ) தொடர் , 
ராக் ஹாம்டன் இதன் 

தென்மேற்காகவுள்ள கார்னர்வான் 


LO 


38 

ஆஸ்திரேலியா 
( Carnarvan Range ) தொடர் முதலியன . கார்னர்வான் தொடர் 
கடல் மட்டத்திலிருந்து 3000 உயர்ந்துள்ளது . ஆனால் பெரும் 
பாலான பகுதி 2000 / ( அ ) 1000 க்குக் குறைவான உயரம் உடைய 
தாக இருக்கிறது . 17 ° தெற்கு அட்சத்திலிருந்து மேட்டு நிலங் 
களும் தொடர்களுமாக அமைந்த ஒரு வரிசை கடற்கரைத் 
தொடராக அமைந்து- தென் கிழக்கே செல்கிறது . இது கெய்ன் 
ஸுக்குத் தெற்கேயுள்ள பெலன்டன் - கெர் - தொடர் . ( Bellenden 
Ker Range ) கான்னர் ( Conner ) கிளார்க் ( Clarke ) பூமர் ( Boomer ) 
தொடர்களும் பிரிஸ்பேனுக்கு அருகிலுள்ள அகூலிலர் 
( D. Aguilar ) தொடரும் அடங்குகின்றன . மெலன்டன் கெர் 
தொடரில் உயரமான பகுதி மவுண்ட் பார்டில் பெர்ரா ( Mount 
Bartle Frera ) . இதன் உயரம் 5287 அடியாகும் . இம் மண்டலம் 
குயின்ஸ்லாந்தில் தென் கிழக்கிலுள்ள நீர்ப் பிரிவு கோட்டுடன் 
இணைகிறது . இவைகளுக்கிடையில் மற்ற மேட்டு நிலங்களான 
டிரம்மாண்டு ( Drummond ) எக்ஸ்பெடிஷன் ( Fxpedition ) .. 
லிச்சார்ட் ( Lichardt )) மேட்டு நிலங்கள் ராக்ஹிம்டனுக்கு 
மேற்காக அமைந்துள்ளன . இவை அகன்ற வண்டல் மண் 
நிறைந்த கிழக்கு நதிகளின் பள்ளத்தாக்குச் சமவெளிகளுக்கு 
எல்லையாக அமைந்துள்ள குயின்ஸ்லாந்தின் தென் கிழக்குக் 
கோடியில் இதன் உயரம் அறுபட்ட பீடபூமியான மேக்பெர்சன் 
( Mcpherson ) தொடரைவிட 4000 அதிகமாகும் . இம் மேட்டு 
நிலங்கள் மேற்கில் , மேற்குச் சமவெளிகளுடன் இணைகின்றன . 
பிரிஸ்பேனுக்கு அருகிலும் , இஸ்விச்க்கு அருகிலும் இயற்கை 
எழில் மிகுந்த கிளாஸ்ஹவுஸ் ( Glass house ) மலைகளின் எரிமலைச் 
சிகரங்களும் பிலிண்டர்ஸ் தொடர்களும் அமைந்துள்ளன . 


மேட்டு நிலம் தெற்கே நியூ சௌத்வேல்ஸிலுள்ள நியூ 
இங்கிலாந்து பீடபூமியில் தொடர்கிறது . இதில் பெரும் பகுதி 
மாறுதலுக்கு உள்ளாகாமல் இயற்கையான மேட்டுப்பள்ளங்களைக் 
கொண்டுள்ளது . ஆனால் கிழக்குப் பகுதி கடற்கரைப் பகுதி 
நதிகளால் ஆழமாக்கப்பட்டுள்ளது . இங்கு ஆற்றுக் குடைவுகளும் 
நீர்வீழ்ச்சிகளும் சாதாரணமாகக் காணப்படுகின்றன . சராசரி 
உயரம் 3000 அடியாகும் . ஆனால் , தனிச் சிகரங்கள் 5000 உயரம் 
வரை எழும்பியுள்ளன . டாரிகோவிற்கு ( Dorrigo ) தெற்கில் 
20 மைல் மேற்காக உள்ள பாயிண்ட் லுக்கவுட் ( Point Look 
out ) 5280 / உயரமுள்ளது . அதே அளவு உயரமுள்ள பகுதியாகத் 
தெற்கில் பேரிங்டன் டாப்ஸ் ( Barrington Tops ) காணப்படுகிறது . 
இவைகள் முழுதுமாக முக்கிய பீடபூமியிலிருந்து ஹண்டர் 
( Hunter ) மானிங் (Manning ) ஆறுகளின் உற்பத்தி ஸ்தானத்தால் 
பிரிக்கப்பட்டு உள்ளது . இப் பீடபூமியின் கிழக்குப் பகு 


39 


நில அமைப்பு 
செங்குத்தாகவும் , மேற்குப் பகுதி மென்மையாயும் உள்ளது . சில 
இடங்களில் இது ஆழமான பள்ளத்தாக்குகளால் அரிக்கப்பட் 
டுள்ளது . இப் பள்ளத்தாக்குகள் மேற்குச் சரிவுகளில் அகல 
மாகவும் , ஆழமற்றதாகவும் மாறி , மத்தியக் கிழக்குத் தாழ் நிலங் 
களின் பகுதியான மேற்குச் சமவெளிகளோடு இணைகின்றன . 


மேற்குச் சரிவுகள் இரு குறுக்கான தாழ்ந்த மலைத் தொடர் 
களைக்கொண்டுள்ளன . அவை நந்தவார் ( Nandewar ) தொடரும் 
வாரம்பங்கில் தொடர் ( Warrumbungle ) நந்தரிபார் தொடர் . 
நாரபிரிக்கு ( Narabri ) வட கிழக்காகத் தொடங்கி நந்தவார் 
( Nandewar ) எரிமலையில் முடிகிறது . வாரம்பங்கில் தொடர் 
டாம்வொர்த்திற்கும் ( Tamworth ) டூபோவுக்கும் ( Dubbo ) 
இடையில் அமைந்து கரடுமுரடான வாரம்பங்கில் எரிமலைச் சிகரங் 
களில் முடிகிறது . 


பொது 


மத்திய மேட்டு நிலங்கள் ஹண்டர் - கால்பர்ன் ( Hunter 
Goulborn ) பள்ளத்தாக்கிற்குத் தெற்காக அமைந்துள்ளது. இதில் 
அறுபட்ட புளூ மவுண்டன் பீடபூமியும் ( Blue Mountain ) , 
ஜெனோலன் , ஆரஞ்சு , குரூக்ஸெல் பீடபூமியும் ஆகியன அடங்கி 
யுள்ளன . இப் பீடபூமிகள் சில இடங்களில் 400 உயரத்திற்கு 
மேல் காணப்படுகிறது . உதாரணமாக மவுண்ட் கேனோபாலோஸ் 
( Mount Canobalos ) 4600 உயரத்தைக் கொண்டுள்ளது . 
மட்டத்திற்குத் தாழ்வாகப் பாத்ரஸ்ட் ( Bathrust ) சமவெளி 
மார்கொயரி ( Marquare ) ஆறால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 
வடக்கிலுள்ளதைப் போலவே இப் பீடபூமி மேற்குச் சரிவுகளின் 
வழியாகச் செல்கிறது . இங்கு இதன் உயரம் குறைந்து நில 
அமைப்புச் சில கடினமான பாறைகளை உடைய தொடர்களால் 
பிளவுபட்டுள்ளது . கோபாருக் கருகில் ( Cobar ) இச் சரிவுகள் 
டார்லிங் ஆறுவரைப்பரவியுள்ளன . 


தெற்கு மேட்டு நிலங்களில் சோல்பெர்னுக்கும் , விக்டோரியர் : 
எல்லைக்கும் இடையிலுள்ள பகுதி தான் ஆஸ்திரேலியா 
வின் உயரமான நிலப்பகுதியாகும் . இங்கு அநேக 

இங்கு அநேக அகன்ற 
பள்ளத்தாக்குகள் - 1500 லிருந்து 2500 வரை காணப் 
படுகிறது . இப் பள்ளத்தாக்குகள் வடக்குத் தெற்கான தொடர் 
களால் பிரிக்கப்பட்டுள்ளன . இத் தொடர்கள் 5000 உயரம் 

ள்ளன . இப் பீடபூமி கரையை நோக்கிச் சில இடங்களில் 
பெரிய படி அமைப்புகளாகத் - தாழ்கிறது. மொர்ரம்பிரிஜ் 
( Murrum Bridge ) ஆற்றின் தெற்காகவும் மேற்காகவும் இப் 
பீடபூமியின் மட்டம் உயர்ந்து 900 உயரமுள்ள சிகரங்களாகக் 


40 


ஆஸ்திரேலியா 


காணப்படுகின்றன . இச் சிகரங்கள் ஆஸ்திரேலியத் தலைநகர 
பிராந்தியத்தில் அமைந்துள்ளன . ஆஸ்திரேலிய ஆல்ப்ஸிலுள்ள 
மவுண்ட்கோஸிகோவில் இதன் உயரம் 7316 . இதுவே இம் மேட்டு 
நிலத்தின் உயரமான பகுதியாகும் . மேற்கு நோக்கிய சரிவு கரடு 
முரடாகவும் , செங்குத்தாகவும் மழை மிகுந்த ஆற்றுக் குடைவு 
களையும் உடையதாக விளங்குகிறது . 


1 


விக்டோரியாவில் நீர்ப் பிரி மேட்டு நிலமானது வடக்குச் சம 
வெளியையும் , தெற்குத் தாழ் நிலத்தையும் 

பிரிக்கிறது . 
இம் மாகாணத்தில் உள்ள ஆஸ்திரேலிய ஆல்ப்ஸ் மலைகள் 
பெதர்டாப் ( Feather top ) , ஃபெய்ன்டர் ( Fainter ) ஆகிய 
600 ( / உயரமுள்ள மலைகளையும் , இம் மாகாணத்திலேயே 
உயரமான மவுண்ட் போகோங் ( Mount Bogong ) சிகரத்தைக் 
கொண்டுள்ளது . 6516 தூர மேற்கில் அநேக பரப்புகள் 5000 
உயரத்திற்கு மேல் உள்ளவை . ஸ்னோயி ( Snowy ) சமவெளிகள் 
பாபா ( Bau Bau ) பீடபூமி ஆகியன இதில் அடங்கும் . மிட்டா , 
மிட்டா ( Mitta , Mitta ) , தாம்போ ( Tambo ) ஆறுகளின் உற்பத்தி 
ஸ்தானத்தில் ஓர் அகன்ற இடைவெளி உள்ளது . அங்கு முக்கிய 
நீர்ப் பிரிக்கோட்டின் உயரம் 2000-க்குச் சிறிது மேலாகும் . 
இதனையடுத்து இப்பீடபூமி தாழ்ந்துள்ளது . இருந்தபோதிலும் 
அநேக இடங்களில் ஆறு 3000 மேல் உயர்ந்துள்ளது . 


கிப்ஸ்லாண்ட் சமவெளிகளின் , தெற்குச் சரிவு 

சரிவு திடீர் 
மாறுபாடுகளைக் கொண்டுள்ளது . மெல்போர்ன்க்கு வடக்கில் 
கில்மோர் ( Kilmore ) இடை வெளியில் நீர்ப் பிரிக் கோட்டின் 
உயரம் கடல் மட்டத்திலிருந்து 1100 அளவுதான் . மேற்கு 
விக்டோரியாவில் மேட்டு நிலங்கள் கிழக்குப் பகுதியை 
விட உயரம் குறைந்து காணப்படுகிறது . சில இடங்களில் 
3000 மேல் காணப்பட்ட போதிலும் , பொதுவாகக் கிழக்குப் 
பகுதியைவிட உயரம் குறைவு . மேற்கு எல்லையில் ஹோர்ஸ்ஹாம் 
(Horsham ) தெற்காக உள்ள டன்டாஸ் பீடபூமி (Dundas ) தாழ் 
நிலங்களிலிருந்து 1000 உயர்ந்து காணப்படுகிறது . 


தெற்குத் தாழ் நிலங்களுக்குத் தெற்காக ஒரு மேட்டு நிலங் 
களின் வரிசை அமைந்துள்ளது . இம் மேட்டு நிலங்கள் 2000 
மேல் உயரமுள்ளவை . இதில் ஆட்வே ( Otway ) தொடர்கள் 
மேற்கில் , கொலாக்கிற்குத் - ( Colac ) தெற்காக உள்ள 
பாராபூல் ( Barrapool ) குன்றுகளும் , கிழக்கில் இப்ஸ்லண்ட் 
குன்றுகளும் உள்ளன . தெற்குத் தாழ் நிலங்களின் மேற்குப் 
பகுதி பசாலட் சமவெளியாகும் . இத் தொடர்களிலிருந்து 


நில அமைப்பு 


41 


கடற்கரையோர , கிரானைட் பாறைத் திணிவு பிரிக்கப்பட் 
டுள்ளது . இந்தக் கிரானைட் திணிவு ரில்சன் முனை நிலத்தை 
உருவாக்குகிறது . 


அரிப்பினாலும் , படிதலினாலும் தோன்றிய தாழ் நிலங்களைத் 
தவிர , பிளவுகளினால் தோன்றிய பல பள்ளங்கள் கிழக்கு மேட்டு 
நிலத்திற்கு இணையாக அமைந்துள்ளன . இப் பள்ளங்களில் 
தென்கிழக்குக் குயின்ஸ்லாந்திலுள்ள முறையே மோர்டன் 
( Morton ) கொப்பரை , நியூசௌத்வேல்ஸிலுள்ள வட கோடிக் 
கடற்கரை கிளாரன்ஸ் ( Clarence ) கொப்பரை ஹண்டர் கோல் 
பர்ன் ( Hunter goulbourn ) பள்ளத்தாக்குச் சிட்னிக்கு , 
மேற்கேயுள்ள கம்பர்லாண்ட ( Cumberland ) கொப்பரை 
கிப்ஸ்லாண்ட் கொப்பரை ஆகியன அடங்கும் . 


டாஸ்மேனியாவின் பாதிப்பகுதி 2000 மேல் உயரமுள்ளது . 
மேட்டு நிலங்களில் பனிச் செய்கைக்கு உட்பட்ட பீடபூமி 
முக்கியமானது . தென் மேட்டு நிலங்களை நோக்கிச் சரியும் இப் 
பீடபூமி தாவரங்களற்ற , வறண்ட பாறைப் பகுதியாகவுள்ளது . 
மேலும் பல பனி ஏரிகளும் பனி ஆற்றுப் படிவுகளும் காணப்படு 
கின்றன . மேற்கு வடமேற்குத் திசைகளிலுள்ள பீடபூமி 
பகுதிகள் 2000 உயரமுள்ளவை . மேட்டு நிலங்களின் பொது 
மட்டத்திலிருந்து உயர்ந்த பல சிகரங்களும் , தொடர்களும் 
அமைந்துள்ளன . இவைகளில் 5000 மேல் உயரமுடைய முக்கிய 
சிகரங்களின் டூயூகேன் ( Ducane ) தொடர்கள் , கிரேடில் மலை 
( Gradles ) 

Mountain ) பார்ன் ஃப்ளப் ( Barn Bluff ) ஆகியன 
வடமேற்கில் காணப்படுகின்றன . மற்றத் தொடர்களான 
எல்டன் ( Eldon ) வெட்ஸ் கோஸ்ட் ( West coast ) ஆர்தர் ( Arthur ) 
வில்லமட் ( Willmot ) வெல்லிங்டன் ( Wellington ) முதலியவை 
அரிப்பினால் தனித் தன்மை பெற்றுள்ளன . 4000 மேல் உயர 
முள்ள வெஸ்டர்ன் டயர்ஸ் ( Western Tiers) என்ற செங்குத்துச் 
சரிவினால் இந்த மத்திய பீடபூமி சூழப்பட்டுள்ளது . ஆற்றுக் 
குடைவுகளினாலும் பிரிக்கப்பட்டு உள்ளது . 


கிழக்கு மேட்டு நிலங்கள் மேற்கில் 2500 உயரத்தையும் 
தெற்கில் ஈஸ்டர்ன் டயர்ஸ் ( Eastern Tiers ) என்ற பெயருடனும் 
குறைந்த உயரத்தையும் கொண்டுள்ளன . டாஸ்மேனியாவி 
லேயே அதிக உயரமுடைய சிகரங்களான மவுண்ட் பேரோவும் 
( Mount Barrao ) Quirot CarLOT GOOT ( Bern Lomond ) 4500 
மேல் உயரமுடையவை . அகன்ற தாழ் நிலங்களான மிட்லாண்ட் 
ஸினால் ( Midland ) இம் மேட்டு நிலங்கள் மத்திய பீடபூமியி 


யார்க் ப ஏற்படுத்துகிறது . இதற்குக் கிழக்கேயுள்ளது கேப் 
இவைகள் நிலத்தைப் பெருங்கடல் அலைகளிலிருந்து காக்கின்றன . 
42 

ஆஸ்திரேலியா 
லிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன . மிட்லாண்ட்ஸ் தெற்கு நோக்கித் 
தொடர்ந்து உயர்ந்துகொண்டே செல்கிறது . 
கடற்கரை 

டாஸ்மேனியாவையும் சேர்த்து ஆஸ்திரேலியாவின் கடற் 
கரையின் நீளம் சுமார் 12,210 மைல்களாகும் . நிலப்பரப்போடு 
ஒப்பிட்டால் கடற்கரையின் நீளம் குறைவு . சிறப்பான அமைப்பு 
களும் குறைவு . வடக்கில் கார்பன்டேரியா ( Gulf of Carpentaria ) 
குடாதான் பெரிய வளைவைக் கொண்டுள்ளது . இதன் அகலமும் 
ஆழமும் 300-400 மைல்கள் வரை தொடர்ந்து பரவியுள்ளன . 
இது ஆழமற்றதாகக் கடற்கரை ஓத் நீர் . வெள்ளம் 

நீர் வெள்ளம் ஏற்பட 
தீபகற்பமாகும் . கெய்ரன்ஸ் 
Normanton ) : கோட்டின் வடக்கே 90,000 சதுரமைல் பரப்பை 
அடக்கியுள்ளது .. , இந்தத் தீபகற்பத்தின் வட முனையிலுள்ள 
கேப் யார்க்கிலிருந்து 24 ° தென் அட்சம்வரை குயின்ஸ்லாந்து 
கடற்கரை -- பெரிய 

முருகைபார்களால் சூழப்பட்டுள்ளது . 


T 


மத்திய , வடக்குக் குயின்ஸ்லாந்தின் கடற்கரைக்கு இணையாகப் 
பல் - தீவுகள் பரவியுள்ளன. இவைகளில் சில முருகை 
பார்களையும் , மற்றும் சில மலைகளையும் கொண்டு உள்ளன . இவை 
களில் பெரும்பான்மையானவை இயற்கை எழில் வாய்ந்தவை . 
பிரிஸ்பேனுக்குக் கிழக்கே மணல் தொடர்கள் நிறைந்த மார்டன் 
( Morton ) ஸ்ரேட்புரோக் ( Stradbroke ) தீவுகள் அமைந்துள்ளன . 
இத் தீவுகளிலுள்ள மணல் மேடுகள் தாம் உலகிலேயே மிகப் 
பெரிய மணல் மேடுகளாகும் . நியூ சௌத்வேல்ஸில் , தெற்கு 
நோக்கிக் கடற்கரைச் செங்குத்தாகவும் கண்டத் திட்டுக் குறுகிய 
தாகவும் மாறுகின்றன . இப் பகுதிகளில் அடங்கும் முக்கிய 
ஆழமான துறைமுகங்கள் போர்ட் ஸ்டீபென்ஸ் ( Port Stephens) 
போர்ட் ஜாக்ஸன் ( Port: Jachson ) ஆகியனவாகும் . முக்கிய உட் 
கடல்கள் பிட்வாட்டர் (Pittwater ) பிரிஸ் பேன் வாட்டர் ( Brisbane 
Water ) புரோக்கன் பே ( Broken Bay ) முதலியவையாகும் . 

ஹோவே முனையிலிருந்து கடற்கரை மேற்கு , தென் மேற் 
காகத் திரும்புகிறது . 100 பாதம் கோடு கடற்கரையைச் சார்ந்து 
செல்லாமல் நேர் தெற்காக டாஸ்மேனியா வரைச் செல்கிறது .. 
கிப்ஸ்லாந்து கடற்கரைச் சீரான அமைப்பைக் கொண்டது . இக் 
கடற்கரையில் காணப்படும் தொடர்ச்சியான ஏரிகள் இங்குள்ள 
முக்கிய நிலத் தோற்றமாகும் . ஆஸ்திரேலியாவிற்கும் டாஸ் மேனி 
யாவிற்கும் இடையிலுள்ள பாஸ் ஜலசந்தியில் அநேக பொருளா 


( 43 


நில அமைப்பு 
தார முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகள் உள்ளன . இச் ஜலசந்தி 
யிலுள்ள நீரோட்டத்தின் போக்குப் பருவ காலங்களுக்கு ஏற்ப 
மாறும் . செப்டம்பர் முதல் மே மாதம்வரை இந் நீரோட்டம் 
கிழக்கு ஆஸ்திரேலியா நீரோட்டத்தின் ஒரு பகுதியாகி கிழக்கி 
லிருந்து மேற்காகப் பாய்கிறது . ஆனால் ஜூன் முதல் ஆகஸ்ட் 
வரை இந் நீரோட்டம் மேல் காற்றுகளால் பாதிக்கப்பட்டு , நேர் 
எதிர்த் திசையில் செலுத்தப்படுகிறது . 


குடாவாக 


து 


பாஸ் ஜலசந்திக்கு வடக்கே ஒரு பெரிய நிலப்பகுதி அமிழ்ந்து 
போர்ட் பிலிப் மாறியுள்ளது . 

இரண்டு 
தீபகற்பங்களால் முழுதுமாகச் சூழப்பட்டுள்ளது . வெஸ்டர்ன் 
போர்ட் ( Western Port ) மற்றொரு அமிழ்ந்த நிலப் பகுதியாகும் . 

டாஸ்மேனியாவின் வடக்குப் பகுதியைத் தவிர மற்றப் 
பகுதிகள் ஆழமான நீர்ப் பகுதியால் சூழப்பட்டுள்ளது . 
இதிலுள்ள அநேக தீவுகளும் , முனை நிலங்களும் அமைந்து இது 
ஓர் அமிழ்ந்த கடற்கரை எனக் காட்டுகின்றன . டாஸ்மேனி 
யாவிற்குத் தெற்கே மாட்ஸு யூக்கர் தீவு ( Maatsuyker Island ) . 
பெட்ரா பிளாங்கா ( Pedra Blanca ) என்ற தீவுகள் உள்ளன . 
இவை சுழல் காற்றுகளால் பாதிக்கப்படுகின்றன . இதன் மேற்குக் 
கடற்கரையில் இரு ஆழமான உட்குடாக்களான போர்ட்டவே 
( Port Davey ) மார்குயரி ஹார்பர் ( Marquarie Harbor ) ஆகியனவும் 
மேல் காற்றுச் சூறாவளிகள் வீசும் பாதையில் உள்ளன . 


விக்டோரியாவிலுள்ள போர்ட் பிலிப்புஸுக்கும் தென் 
ஆஸ்திரேலியாவிலுள்ள செயிண்ட் வின்சென்ட் குடாவிற்கும் 
இடையிலுள்ள கடற்கரையில் மணற் குன்றுகளும் , கடற்கரை 
ஏரிகளும் உள்ளன . இதில் குராங் ( Coorong ) என்ற ஆழமற்ற 
80 மைல் நீளமுள்ள காயல் கடலிலிருந்து ஒரு குறுகிய மணல் 
திட்டால் பிரிக்கப்பட்டுள்ளது . மேற்கிலிருந்து மர்ரே நதி பரந்த 
அலெக்ஸாண்டிரியா கடற்கரை ஏரியில் கலக்கிறது . 


பெரிய பிளவுகளான செயிண்ட் வின்செட் ( St. Vincent ) 
குடாவும் , ஸ்பென்ஸர் குடாவும் ( Spencer ) தெற்கு ஆஸ்தி 
ரேலியக் கடற்கரையில் முக்கியத் தோற்றங்களாகும் . இவ்விரு 
குடாக்களுக்கு இடையில் யார்க் தீபகற்பம் அமைந்துள்ளது . 
ஸ்பென்ஸர் குடா சுமாராக 200 மைல் நீளமுடையது . சிறிய 
தீவுகளையும் கொண்டது . இதன் முனை குறுகியதாகவுள்ளது . 
அயர் ( Eyre .) தீபகற்பத்திலுள்ள போர்ட் லிங்கன் ஒரு புகழ் 
பெற்ற துறைமுகம் .. பெரிய ஆஸ்திரேலிய விரிகுடா அயர் 


44 


ஆஸ்திரேலியா 


தீபகற்பத்திலிருந்து மேற்காகச் சில 100 மைல்கள் வரை 
விரிந்துள்ளது . இதற்கிணையாக 

இதற்கிணையாக இங்குள்ள கண்டத்திட்டும் 
பரந்துள்ளது . இதன் கடற்கரையில் நிலத் தோற்றங்கள் ஏதும் 
கிடையாது . மேற்குப் பகுதியில் உயர்ந்த சுண்ணாம்புக்கல் 
ஓங்கல்களைக் காணலாம் . இதன் பின் நிலம் வறண்டு மனித 
வாழ்க்கைக்கு ஏற்றதாக அமையவில்லை . 

பினாங்கிலிருந்து , 
மேற்கே எஸ்பரன்ஸ் ( Esperence ) வரை 

உள்ள 

700 
மைல் நீளமுள்ள 

பகுதி குடியிருப்புகள் ஏதுமில்லாமல் 
இருக்கிறது . 


கண்டத்திட்டு இவ் விரிகுடாவின் 

இவ் விரிகுடாவின் மேற்கு முனைக்கருகில் 
குறுகிக் காணப்படுகிறது . இங்குக் கடற்கரை மாறுபட்டும் 
டைந்தும் உள்ளது . இங்குள்ள அநேக தீவுகளும் ரெசெக்கர்கி 
( Recherche group of islands ) தீவுக் கூட்டங்களும் அநேக 
ஆழமான உடைவுகளும் , இது சமீபத்தில் பிளவுபட்ட கடற் 
கரை என்பதனைக் காட்டுகின்றன . இப் பிரதேசத்தில் கிங் ஜார்ஜ் 
சவுண்ட் ( King george sound ) என்பது ஒரு முக்கியத் துறைமுக 
மாகும் . 


கிங் ஜார்ஜ் சவுண்டை அடுத்துக் கடற்கரைக் கோடு வட 
மேற்காக , லியூவின் ( Leeuwin ) முனைக்குத் திரும்பி , பிறகு 
வடக்காக நாட்சுரலிஸ்ட் முனையை அடைகிறது . இம் முனை 
மேற்கிலுள்ள பரந்த ஜாக் ரபி குடாவிற்கு எல்லையாக 
விளங்குகிறது . வடக்கே பன்பரிக்கும் , ஃபிரிமாண்டலுக்கும் , 
இடையே கடற்கரை ஏரிகள் 

அமைந்துள்ளன . அவை 
லெச்சனால்ட் உட்குடா ( Leschenanlt ) பெர்ஸ்டன் ஏரி ( Preston 
lake ) கிளிஃப்டன் ஏரி ( Clifton lake ) இறுதியில் பீல் ( Peel ) 
உட்குடாக்களாகும் . பழங்கால சுண்ணாம்புப் பாறைக் கடற்கரைத் 
தற்பொழுது அதிகமாக அமிழ்ந்தும் , அரிக்கப்பட்டும் உள்ளதைக் 
கார்டன் ( Garden ) ராட்நென்ஸ்ட் 

ராட்நென்ஸ்ட் ( Rottnest ) தீவுகளிலும் 
காணலாம் . இத் தீவுகள் ஃபிரிமாண்டலுக்கு அருகிலுள்ளன . 
வடக்கு நோக்கிக் கடற்கரைத் தொடர்ந்து சீராகவும் , உடைபடா 
மலும் காணப்படுகிறது . ஆனால் , அங்கு அநேக முருகைபார்கள் 
உள்ளன . 

அதில் முக்கியமானவை ஹௌட்மன் ( Houtman ) 
அப்ரல்ஹாஸ் ( Abrolhos ) ஆகியன . இங்கு 28 °40 நி . தெற்கு 
அட்சத்தில் காணப்படும் . முருகைத் தீவுகள் உலகிலுள்ள மற்றப் 
பவழத் தீவுகளைவிட மிகவும் தெற்காக அமைந்துள்ளன .. 
அதனால் இங்குள்ள 

நீர் இவ்வட்சத்திலுள்ள மற்ற இடங் 
களிலுள்ள நீரைவிட வெப்பமானதாக 

வெப்பமான தாக இருக்கிறது என்று 
அறிகிறோம் . 


மகர 


கடலை 


நில அமைப்பு 

45 
ஜாக்ரபி குடாவுக்கு வடக்கே ஒரு தனியான கடற்கரைச் 
சமவெளி அமைந்துள்ளது . இதில் பெரும்பகுதி பேரிழையான 
சிலிகா மண்ணைக் கொண்டுள்ளது . இதற்கடுத்துள்ள கடலோரப் 
பகுதி தாழ்ந்த சுண்ணாம்புப்பாறைக் குன்றுகளால் ஆனது . இச் சம 
வெளிக்கு வடக்கே தாழ்ந்த கடற்கரை ஷார்க்குடா ( Shark Bay ) 
வரைச் செல்கிறது . ஷார்க் குடா ஆழமற்றது . அதிக பரப் 
புடையது . இது தீபகற்பங்களாலும் , தீவுகளாலும் , மண் குன்று 
களாலும் . 

உடைப்பட்டுள்ளது . ஷார்க் குடாவிற்கும் , 
ரேகைக்கும் இடையே சில தாழ்ந்த ஓங்கல்களும் , ஒரு பெரிய 
பெயரிடப்படாத உப்பு ஏரியும் , அதற்கு மேலும் , வடக்கே சிறிய 
தாழ்ந்த குன்றுகள் பாயின்ட் குளோட்டஸ் ( Point Cloates ) 
வடமேற்கு முனை வரை ஒரு தீபகற்பத்தை அமைத்துள்ளன 
வடமேற்கு முனையின் ஒரு பக்கத்தில் எக்ஸ்மௌத் குடா 
( Exmouth Bay ) உள்ளது . எக்ஸ்மௌத் குடாவிலிருந்து கடற் 
கரை வடகிழக்காக வளைந்து எய்டீ மைல் பீச் ( Eighty mile 
Beach ) வரைச் செல்கிறது . இங்கு அநேக சிறிய தீவுகள் கடற் 
கரையைச் சார்ந்து அமைந்துள்ளன . இக் கடற்கரையில் பாலை 
வனத்திலிருந்து மணல் - தடக் காற்று மூலமாகக் 
வந்தடைகிறது . இக் கடற்கரை ரோபக் குடா ( Roebuck ) வரை 
பரவியுள்ளது . 

குடாவிற்கும் சௌண்டிற்கும் 
இடையே , டாம்பியர் WTBT ( Damprer Land ) 
தீபகற்பம் அமைந்துள்ளது . கிங் சௌண்டிலிருந்து டால்போட் 
( Talbot ) முனை வரையுள்ள கடற்கரை கரடுமுரடாகவும் 
ஆழமான அமிழ்ந்த பள்ளத்தாக்குகளால் உடைபட்டுச் செங் 
குத்துச் சரிவுகளை உடையதாகவும் உள்ளது . இங்குள்ள கண்டத் 
திட்டில் அநேக சிறிய தீவுகள் உள்ளன . இக் கண்டத் திட்டு 
மிகப் பரந்து இயல்பான ஆழமான 100 ஃபாதத்தைவிட தாழ்ந்து 
அமைந்துள்ளது . வெளித் தீவுகள் முருகைபார்களாலானவை . 
தூர் கிழக்கே ஜோஸப் போனபார்ட் குடாவில் ஆர்ட் ( Ord ) 
விக்டோரியா ஆறுகள் இரட்டைப் பொங்கு முகங்களை 
ஏற்படுத்தியுள்ளன . இதில் மேற்கிலுள்ளதற்குக் கேம்பிரிட்ஜ் 
குடா என்று 

பெயர் . வடமேற்குக் கடற்கரை 
ஓத பாதிப்பு 30 முதல் 40 உயரம் வரை கிங் சௌண்டில் மிக 
அதிகமாகக் காணப்படுகிறது . கேம்பிரிட்ஜ் குடாவிற்கும் , கார்பன் 
டேரியா குடாவிற்கும் இடையில் ஒரு பெரிய தீபகற்பம் அமைந் 
துள்ளது . இதில் பெரும் பகுதியை ஆர்ன்ஹாம் லாண்ட் என்று 
அழைக்கிறார்கள் . இது அநேக தீவுகளால் சூழப்பட்டுள்ளது . 
ஆஸ்திரேலியாவிலுள்ள சில பெரிய தீவுகள் இங்குக் காணப் 
படுகின்றன . 


என்ற 


முழுவதும் 


45 


ஆஸ்திரேலியர் 


கார்பன்டேரியா குடாவும் , அதனைச் சார்ந்துள்ள மற்ற நீர்ப் 
பகுதியிலும் ஓத மாற்றம் 

நாளில் 

ஒரு முறைதான் 
ஏற்படுகிறது . 


தீவுகள் 

ஆஸ்திரேலியாக் கடற்கரையைச் சுற்றி நூற்றுக்கணக்கான 
சிறிய பெரிய தீவுகள் உள்ளன . இதில் பெரும்பாலானவை 
கண்டத்திலிருந்து , அரிப்பாலும் , பிளவினாலும் நீரில் அமிழ்ந்து 
தோன்றியவை . குயின்ஸ்லாந்து கடற்கரையில் தீவுகளும் தீவுக் 
கூட்டங்களும் அநேகம் , இதில் ஹின்சின் புரூக் ( Henchin brook ) 
விட்சன்டே ( Whitsunday ) இரண்டும் டவுன்ஸ் வில்லிக்கு 
( Towensville ) 

வடக்கிலும் தெற்கிலும் அமைந்துள்ளன . 
கம்பர்லாண்ட் , நார்த்தம்பர்லாண்ட் தீவுக் 

கூட்டங்கள் . 
வாக்கேக்கு அடுத்துள்ள ( Wackay ) ஃபிரேஸர் ( Fraser ) ( அ ) 
கிரேட்சான்டே ( Greatsandy ) மார்டன் ( Moreton ) ஸ்ட்ராட் 
புரூக் ( Stradbrooke ) என்பன தெற்கேயும் அமைந்துள்ளன . 
நியூசௌத்வேல்ஸ் , விக்டோரியாக் கடற்கரையில் 

பெரிய 
தீவுகள் இல்லை . இங்கு ஸ்னேக் ( Snake ) தீவு கார்னர் உட்குடா 
விலும் ஃபிலிப் பிரெஞ்சு தீவுகள் வெஸ்டர்ன் போர்டிலும் 
( Western Port ) அமைந்துள்ளன . 


பாஸ் ( Bass ) ஜலசந்தியிலுள்ள கிங் தீவும் , பர்னக்ஸ் 
( Furneax ) தீவுக் கூட்டங்களும் , டாஸ்மேனியாவை ஆஸ்திரேலி 
யாவுடன் இணைக்கும் நிலப் பகுதிகளாக இருந்தன . மற்ற மரியா 
( Maria ) புரூனி ( Brunny ) தீவுகள் கிழக்குக் கடற்கரையில் 
அமைந்துள்ளன . 


தெற்கு ஆஸ்திரேலியாவில் கங்காரு தீவு , ஃபுளூரியு 
( Fleurieu ) தீபகற்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டதாகும் . ஸ்பென்ஸர் 
குடாவிலும் , அயர் தீபகற்பத்தின் கடற்கரையிலும் சிதறிய 
தீவுக் கூட்டங்களைக் காணலாம் . மேற்கு ஆஸ்திரேலியாவின் 
தெற்குக் கடற்கரையிலுள்ள முக்கிய தீவுக் கூட்டம் ரிட்கர்க்கித் 
தீவுக் கூட்டமாகும் . மேற்கிலும் வடமேற்குக் கடற்கரையிலும் 
மற்ற மிகச் சிறிய தீவுகளும் காணலாம் . வடக்கில் கிம்பர்லி கடற் 
கரையைப் பல தீவுக் கூட்டங்கள் சூழ்ந்துள்ளன . 


வடக்குப் பிராந்தியத்தின் கடற்கரையில் உள்ள முக்கியத் 
தீவுகள் மெல்வில்லி ( Melville) பாத்தர்ஸ்ட் ( Bathrust ) எல்கோ 
( Elcho ) , 

முதலியன வடக்கிலும் , குரூட் ஐலாண்ட் ( Groote 


ஏர்ஜி 


போர் 
ல் 


T 


மாடிக் 


தியின் 


படி 


பார் 
. 


வா 


பர் 
பத்து 


பல்து 


இனமண 


நயாக 


மாதி 


( தவம் 


கா 


அo 


பர்வில் 


போது 


மாய் 


மாரடு 


து 


ஜாகஸ்பரி 


கே 


மக்வால் 


பரம்பு 


நில அமைப்பு 

47 
Eylandt ) சர் எட்வர்ட் பெல்யூ ( Sir . Edward Bellew ) தீவுக் 
கூட்டம் கார்பன்டேரியா குடாவிலும் 

அமைந்துள்ளன . 
இக் குடாவில் குயின்ஸ்லாந்திற்குச் சொந்தமான வெல்லஸ்லீ 
தீவும் அமைந்துள்ளது . 


குயின்ஸ்லாந்தின் பெரிய முருகைபாரில் மிகப் பல தாழ்ந்த 
பவழத் தீவுகளும் , முருகைபார்களும் , 

முருகைபார்களும் , சில சிறிய தீவுக் 
கூட்டங்களும் அமைந்துள்ளன . இங்குக் காணப்படும் தீவுகளைப் 
போலவே மேற்கு ஆஸ்திரேலியாவின் கடற்கரையிலும் காணப் 
படுகின்றன . இதில் முக்கியமானவை ஹொட்டன் அப்ரலாஸ் 
தீவுக் கூட்டமாகும் . சாரஸ் ஜலசந்தி எரிமலைத் தீவுகளைக் 
கொண்டுள்ளது . அதில் ஒன்று மர்ரே தீவாகும் : 


நதிகள் 
ஆஸ்திரேலியாவிலுள்ள நதிகள் 

மூன்று முக்கிய 
வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை வெளிநோக்கிப் பாயும் ( அ ) 
கடற்கரை வடிகால் என்றும் , மர்ரே டார்லிங் வடிகால் அமைப்பு 
என்றும் , உள்நாட்டு வடிகால் அமைப்பு என்றும் பிரிக்கலாம் . 
மழையின் அளவையும் , மழை பொழிவு காலத்தையும் பொறுத்து 
நதிகளின் ஓட்டம் நிலையாகவும் , பருவ காலங்களுக்கு ஏற்ப 
மாறியும் காணப்படுகிறது . மேற்கு . ஆஸ்திரேலியாவில் பாதி , 
தெற்கு ஆஸ்திரேலியா , வடக்குப் பிராந்தியத்தின் மூன்றில் ஒரு 
பகுதி ஆகியவை வறண்ட ஆறுகளில்லாதபிரதேசங்களாகும் . கடற் 

அமிழ்ந்ததால் கடல் உள் நாட்டில் வெகு தூரம் சில 
இடங்களில் புகுந்துள்ளது . ஆகையால் கடற்கரை நதிகள் நீண்ட 
பொங்கு முகத்தைக் கொண்டுள்ளன . (படம் 6 ) 


கரை 


கடற்கரை நதிகள் 

கிழக்கு நோக்கிப் பாயும் அதிக நீளமற்ற ஆறுகளில் யார்க் 
தீபகற்ப முனையில் கெய்ன்க்கு அருகிலுள்ள ( Cairns ) பாரன் 
( Barran ) ஆறும் , டல்லி (Tully ) நகரத்திற் கருகிலுள்ள டல்லி 
ஆறும் உயர்ந்த நிலத்திலிருந்து பாய்கின்றன . இவைகளிலுள்ள 
நீர்வீழ்ச்சிகள் இயற்கை எழிலைக் கொண்டுள்ளன . இதற்கு 
மேலும் தெற்கே பர்ட்கின் ( Burdekin ) ஃபிட்ஜரி ஆறுகள் 
அவைகளின் உபநதிகளுடன் 

உபநதிகளுடன் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு 
பெரிய வடிகால் அமைப்பைத் தோற்றுவிக்கின்றன . ஒவ்வொரு 
நதியும் 50,000 சதுர மைல்கள் உள்ள கொப்பரையை உடையன் 
வாக விளங்குகின்றன . இவ்விரு நதிகளும் வடக்குத் தெற்காகப் 


48 

ஆஸ்திரேலியா 
பாய்ந்து , உற்பத்தி ஸ்தானத்தில் மென்மையான போக்கை 
உடையதாகவும் , கடைப் பகுதிகளில் கடற்கரைத் தொடர்களில் 
குறுக்காகச் சென்று ஆற்றுக் குடைவுகளை ஏற்படுத்துகின்றன . 
மழையற்ற காலங்களில் இவ்வாறுகள் வறண்டு விடுகின்றன . 


வடக்குத் தெற்காகப் பாயும் மற்ற ஆறுகள் பர்னட் ( Burnett ) 
மேரி ( Mary ) . பிரிஸ்பேன் ( Brisbane ) 

பிரிஸ்பேன் ( Brisbane ) ஆறுகளாகும் . இப் 
போக்குப் புவியமைப்பைப் பின்பற்றியதாகும் . நியூசௌத் 
வேல்ஸிலுள்ள கடற்கரை நதிகளும் புவியமைப்பிற்கு ஏற்றாப் 
போல் செல்கின்றன . அவை லிச்மாண்ட் , கிளாரன்ஸ் ( Clarence ) 
மாக்லீன் ( Maclean ) முதலியன . வடக்குக் கடற்கரையிலும் , 
ஹாக்ஸ்பரி ( Hakesbury ) CourWTOT LG Dual (Wollondilly ) 
மத்தியக் கடற்கரையிலும் , ஷோல் ஹாவன் ( Shoal havern ) 
தெற்குக் கடற்கரையிலும் பாயும் நதிகளாகும் . நியூகாசலுக் 
கருகில் 

ஹண்டர் - கோல்பர்ன் ( Hunter - goulbourn ) வடிகால 
மைப்பு ஆறுகள் கடலில் கலக்கிறது . இது உயர்ந்த பாரிங்டன் 
டாப்ஸ் ( Barrington tops ) மலையில் உற்பத்தியாகி மேற்கு , 
வட மேற்காக ஓடி முக்கிய நீர்ப்பிரிவின் தாழ்ந்த பகுதியை 
அடைகிறது . உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து சிறிது தூரத்திற் 
குள்ளாகவே படிதலை மேற்கொள்கின்றன . தாழ்ந்த சமவெளிப் 
பகுதிகளில் இவ்வாறுகள் 15 மைல் அகலமுடையதாக வளைந்து 
செல்கின்றன . ஹாக்ஸ்பரி முக்கிய ஆறு . வோலோன்டில்லி 
நீப்பியன் ( Nepean ) காக்ஸ் ( Cox ) குரோஸ் ( Grose ) ஆகிய உப 
நதிகளைக் கொண்டுள்ளது . கிளாரன்ஸ் ஆறைப் போன்று , 
ஹாக்ஸ்பரி உப ஆறுகள் தாழ் நிலத்தில் வந்து சேர்கின்றன . 
போர்ட் ஜாக்ஸன் ( Port Jachson ) ஆறு கடற்கரைக்கருகில் 
உற்பத்தியாகி அதன் பள்ளத்தாக்கு அமிழ்ந்ததால் . பொங்கு 
முகத்தை உடையதாக விளங்குகிறது . பொங்கு முகத்தின் 
நீளம் தான் ஆற்றின் நீளமாகும் . 


ஷோல் ஹேவன் , நௌராக்கு ( Nowra ) அருகில் கடலில் 
கலக்கிறது . இது வடக்காக 100 மைல்கள் ஓடி 1650 ஆழமுள்ள 
ஓர் ஆற்றுக் குடைவைக் கடந்து , கிழக்காகத் திரும்பி , 40 
மைல்கள் ஓடி கடலில் கலக்கிறது . சிட்னிக்குத் தெற்காகவுள்ள 
மற்ற நதிகள் 

சிறியவையாகவும் முக்கியமில்லாததாகவும் 
உள்ளன . 


ஸ்னோயீ ( Snowy ) ஆறு மவுண்ட் கோஸிஸ்கோவிற்கருகில் 
உற்பத்தியாகி வடகிழக்காக 20 மைல்கள் ஓடிப் பிறகு கோஸிஸ் 
கோவை விட்டு வெளியே பாய்கிறது . யூக்கும்பினி ( Eucumbene ) 


நில அமைப்பு 

49 
தெர்ட்போ ( Thredbo ) முதலிய உபநதிகளுடன் சேர்ந்து தெற்காக 
ஓடி ஓர் ஆழமான ஆற்றுக் குடைவின் வழியாக விக்டோரியாவை 
அடைகிறது . இதன் பாதைக் கரடுமுரடானது .. இதன் தாழ் 
பகுதிகளில் புச்சன் ( Buchan ) மற்ற நதிகளும் வந்து 
சேர்கின்றன . 

இறுதியில் ஆர்போஸ்ட்க்கு ( Orbost ) அருகில் 
கடலில் கலக்கிறது . 


கிழக்கு விக்டோரியாவிலுள்ள மற்றக் கடற்கரை நதிகள் 
நீளம் குறைந்தவை . டாம்போ ( Tambo ) , மிட்சல் , மகாலிஸ்ட்டர் 
( Macalister ) தாம்சன் (Thamson ) லாட்ரோப் ( Llatrobe ) ஆறுகள் 
கிப்ஸ்லாந்து 

ஏரியில் சேர்கின்றன . 

இதில் கடைசியாகச் 
சொல்லப்பட்ட மூன்று 

மூன்று நதிகளும் கிழக்கே கிப்ஸ்லாந்து 
சமவெளியில் குறுக்காகப் பாய்ந்து ஏரியை அடைகின்றன .. 
யாரா ( Yarra ) மேற்காகப் பாய்கிறது . இந் நதியும் , மற்ற நதி 
களும் போர்ட்ஃபிலிப்பை அடைகின்றன . இவை ஒரு பழங்கால 
முக்கிய நதியின் உப நதிகளாக இருக்கக்கூடும் - அந் நதியின் 
இருப்பிடம் இப்பொழுது அமிழ்ந்து தடாவாகத் தோற்ற 
மளிக்கிறது . 


மேற்கு விக்டோரியாவிலுள்ள கடற்கரை நதிகளில் முக்கிய 
மானவை ஹாப்கின்ஸ் ( Hopkins ) கெலெனில் ( Glenel ) ஆறும் . 
அதனுடைய உப நதிகளான வானனும் ( Wannon ) சேர்ந்து 
அமைத்துள்ள கொப்பரை 3000 சதுர மைல்கள் பரப்புடையது . 
ஆனால் , இது கோடையில் பெரும்பாலும் வறண்டிருக்கும் . 

மர்ரே நதியின் கீழ்ப் பகுதியைத் தவிர தெற்கு ஆஸ்திரேலி 
யாவில் சிறிய 

சிறிய நதிகள் மவுண்ட் லாப்டி தொடரிலிருந்து 
மேற்காகப் பாய்கின்றன . இவைகளில் நீளமானது டாரன்ஸ் 
ஆகும் . இவை சாதாரணமாகக் கோடையில் வறண்டிருக்கும் . 
செண்ட்வின் செண்ட்குடாவிலிருந்து பாஸ்லீ ( Pasley ) முனை 
வரையிலுள்ள கடற்கரை பிரதேசத்தில் நிலையான ஆறுகள் 
இல்லை . ஆனால் , அடி நில ஆறுகள் நல்லபார் ( Nallabor ) சம 
வெளிக்கு வடக்கிலிருந்து பெரிய ஆஸ்திரேலிய விரிகுடாவைச் 
சுற்றியுள்ள ஓங்கல்களின் அடிவாரத்தில் நீரூற்றுகளாக வெளிப் 
படுகின்றன . 

மேற்கு ஆஸ்திரேலியாவின் தெற்குக் கடற்கரைக் குறைந்த 
மழையை உடையது . ஆனால் , தென்மேற்கு முனையில் அநேக 
சிறிய ஆறுகள் ஓடுகின்றன . இதற்கு வடக்கேயுள்ள டார்லிங் 
பீடபூமியில் குளிர்கால மழையால் நீரைப் பெறுகின்ற நதிகள் 
பாய்கின்றன . இதில் முக்கியமானது ஸ்வான் - ஆவோன் ( Swan 

ஆஸ்தி - 4 


30 


ஆஸ்திரேலியா 


Avon ) பருவக் காலத்திற்கேற்ப நீர்ப் பெருக்கையும் ஓத பொங்கு 
முகத்தையும் கொண்டுள்ளது . பெர்த்துக்கு வடக்கே கிரீன்ஃனப் 
( Greenough ) மூர்சீசான் ( Murchison ) ஆறுகள் குறைந்து 
கொண்டு வரும் குளிர் கால மழையை நம்பியுள்ளன . அதே 
சமயத்தில் வடமேற்கில் ஊரமல் ( Wooramel ) காஸ்கோயன் 
( Gascoyne ) ஆஷ்பர்டன் ( Ashburton ) ; போர்ட்ஸ்க்யூ ( Fortescue ) 
டீ கிரே ( De grey ) என்ற ஆறுகள் பீடபூமிக்குத் தொலைவில் 
இருந்தாலும் , ஒரு வருடத்திற்கு மேலாக வறண்டிருக்கும் 
காலமும் உண்டு . சில சமயங்களில் அயன மண்டல கனத்த 
மழையால் திடீரென்று 

வெள்ளமும் 

ஏற்படலாம் . டீ கிரே 
ஆற்றிலிருந்து , லிவர்க்யூ முனையுள்ள கடற்கரை பிரதேசத்தில் 
ஆறுகளே இல்லை . கிம்பர்லீ பீடபூமியிலுள்ள அநேக நதிகள் 
கோடைக் 

மழை பெறும் பிரதேசத்திற்குள் அமைந் 
துள்ளன . இவைகள் ஆழமில்லாத பள்ளத்தாக்கையுடையன .. 
ஆற்றின் கீழ்ப் பகுதியில் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் , 
ஆற்றுக் குடைவுகளையும் கொண்டுள்ளன . மேற்கில் பிட்ஜரி , 
லெனார்ட் ( Lenard ) நதிகள் கிங் லியோபோல்ட் ( King Leopold ) 
போன்ற தொடர்களின் குறுக்காகச் சென்று , அதன்பின் வட 
மேற்காக மெதுவாக வெள்ளச் சமவெளிகளை உண்டாக்கிப் 
பாய்கின்றன . கிழக்குக் கோடியில் ஆர்டும் ( Ord ) அதன் உபநதி 
களும் தொடர்களை அரித்து , பிறகு வளைந்து அகன்ற வண்டல் 
மண் 

சமவெளியை அமைக்கின்றன . இந் நதிகள் குளிர் 
காலத்தில் தொடர்ந்த நீர் நிலைகளாகத் தோற்றமளிக்கின்றன . 


கால 


வடக்குப் பிராந்தியத்திலுள்ள பெரிய நதிகள் விக்டோரியா 
டாலி ( Daly ) ரோப்பர் ( Ropper ) முதலியவை . இதில் 
விக்டோரியா . ஆறு 76000 சதுர மைல்களுக்கு நீரை அளிக் 
கிறது . தாழ்ந்த பகுதிகளில் எல்லா நதிகளிலும் வண்டல் மண் 
காணப்படுகிறது . குளிர் காலத்தில் மிகவும் குறைவான நீர்ப் 
பாயும் ஆர்ன்ஹெம் லாண்டில் வடக்காகப் பாயும் ஆறுகள் , 
ஒன்றாகச் சேர்ந்து கடலில் , கலப்பதற்குச் சமவெளியை நோக்கி 
இறங்குகின்றன . 

கார்பன்டேரியா வளைகுடாவில் வந்து சேரும் முக்கிய 
நதிகள் ; ரோப்பர் ( Ropper ) . கிரிகரி ( Gregory) . லீச்ஹார்ட் 
( Lechhardt ) பிளிண்டர்ஸ் ஆகிய ஆறுகள் தெற்கிலிருந்தும்,, 
நார்மன் ( Norman ) கில்பர்ட் ( Gilbert ) , மிட்சல் முதலியன 
கிழக்கிலிருந்தும் பாய்கின்றன . இந் நதிகள் தாழ்ந்த சமநிலமான 
கடற்கரைப் பிரதேசத்தில் பாய்கின்றன . இங்குச் சிறிய கிளை 
ஈதிகளைச் சாதாரணமாகக் காணலாம் .. 

ந்த முறையில் 


நில அமைப்பு 

51 
நார்மனுக்கும் மிட்சலுக்கும் இடையேயுள்ள 200 மைல் அடி அகல் 
முள்ள பகுதியில் எல்லா ஆறுகளும் ஒன்றுக்கொன்று மழைக் 
காலத்தில் தொடர்பு கொண்டுள்ளன . 


ஆறுகள் 


டாஸ்மேனியாவிலுள்ள முக்கிய நதிகள் மத்திய பீடபூமியி 
லிருந்து உற்பத்தியாகின்றன . 

பல கிளை 

30001 
உயரத்தில் காணப்படும் பனியாற்று ஏரிகளிலிருந்து உற்பத்தியா 
கின்றன . இங்கு வருட முழுவதும் அதிக மழை பொழிவதால் 
இவ்வாறுகள் அதிக அளவு நீர்ப் போக்கைக் கொண்டு பாய்வதால் 
நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப் பயன்படுகின்றன . இந் நதி 
களின் பள்ளத்தாக்குகள் முதலில் ஆழமற்றும் பிறகு 2000 ஆழ 
முள்ள ஆற்றுக் குடைவுகளாகவும் , தாழ்ந்த பகுதிகளில் 
திரும்பவும் அகன்றும் உள்ளன . 


டெர்வென்ட் ( Dervent ) வடிகாலமைப்பு 3700 சதுர மைல் 
பரப்பில் அமைந்துள்ளது . இது முக்கியமான நதியாகும் . இது 
உப நதிகளுடன் சேர்ந்து பல ஏரிகளை நிறைத்துக் கடலில் 
பொங்குமுகங்களுடன் கலக்கிறது . தெற்கிலுள்ள மற்றொரு 
முக்கியமான நதி ஹுவன் ( Huvon ) ஆகும் . மேற்கில் உள்ள நதி 
களில் முக்கியமானது கோர்டன் ( Gordon ) ஆகும் . 


பாய்கின்றன . 


இப் பீடபூமியின் வடமேற்கிலிருந்து பீரிமண் ( Preman ) மூர்சீ 
சான் ஆர்தர் ஆறுகளும் , வடக்கிலிருந்து ஃபோர்த் (Forth ) மெர்ஸ் 
( Mercy ) ஆறுகளும் 

டாஸ்மேனியாவிலுள்ள 
வடக்கு , தெற்கு எஸ்க் ( Esk ) வடிகாலமைப்பு மிகவும் பெரியது . 
4300 சதுரமைல் பரப்பைக் 

முக்கிய 
வடகிழக்குக் கடற்கரையிலிருந்து சில மைல் தொலைவிலேயே 
உற்பத்தியாகி , உப நதிகளைத் தெற்கு மத்திய பீடபூமியிலிருந்து 
பெறுகின்றது . லான்செஸ்டனில் ( Launceston ) இந் நதிகள் 
சேர்ந்து டாமர் ( Tamar ) பொங்கு முகத்தைத் தோற்றுவிக் 


கொண்டது . 


கின்றன . 


மர்ரே - டார்லிங் வடிகாலமைப்பு 

ஆஸ்திரேலியாவின் மிகப் பெரிய வடிகாலமைப்பு மர்ரே 
டார்லிங் ஆறுகளாலும் அவைகளின் உப நதிகளாலும் ஏற்பட்ட 
தாகும் . இதனுடைய கொப்பரையின் பரப்பு 4,00,000 சதுர 
மைல்களுக்குப் பரவியுள்ளது . . ஆனால் , நன்றாக் நீர்ப் பரவும் 
பிரதேசம் 1,58,000 சதுர மைல்கள் தான் . இவ் வடிகாலமைப்பின் 
தனித் தன்மைக்குக் காரணம் என்னவெனில் , இது பரந்த சம 


s 

ஆஸ்திரேலியா 
நிலமான வண்டல் சமவெளியின் வழியாகக் குறைந்த மழையை 
யும் , அதிகமான ஆவியாதலும் உடைய பிரதேசத்தை நோக்கிப் 
பாய்வது தான் . டார்லிங் நதி குயின்ஸ்லாந்தில் அதனுடைய வலப் 
பக்கத்திலிருந்து மூனி ( Moonie ) குல்குவா ( Culgoa ) பாலோன் 
( Ballonie ) வாரேகோ ( Warrego ) ஆகிய ஆறுகளையும் , இடப் . 
பக்கத்திலிருந்து கவேடின் ( Gwydin) ஆறையும் , மற்ற உபநதிகளை 
நியூசௌத்வேல்ஸின் வடக்கு மேட்டு நிலத்திலிருந்தும் பெறு 
கிறது . பர்க்கிலிருந்து ( Bourke ) மர்ரே நதியைச் சந்திக்கும்வரை 
இடையில் வாரேகோ உபாதி மட்டும்தான் இதற்கு நீரை 
அளிக்கிறது . கிளை நதிகள் அதிகமான கிளைகளாகப் பிரிந்து 
காணப்படுகின்றன . குல்குவா நதியின் கிளை நதிகள் 40 மைல் 
அகலத்திற்குப் பரவியுள்ளன . வாரேகோவின் கிளை நதிகள் 
அதனைவிட அகன்றிருக்கின்றன . இடக் கரையில் நமாய் ( Namoi ) 
காஸ்லராக் ( Caslereagh ) மார்குயரி , போகன் ( Bogn ) முதலியன 
ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை . மார்குயரி ஆறு சாதாரண 
மாகப் பரந்த சதுப்பு நிலத்தில் கலந்து விடுகிறது . ஆனால் , 
வெள்ளக் காலங்களில் இது மாரா ( Marra ) , போகன் , டார்லிங் 
ஆறுகளுக்கு நீரை அளிக்கிறது . டார்லிங் ஆற்றிற்கு அதனு 
டைய நடுதாழ்ந்த நிலைகளில் அநேக கிளை நதிகள் உண்டு .. 
டார்லிங் ஆற்றின் முகத்துவாரத்திலிருந்து 100 மைல்கள் 
தொலைவில் ஒரு கிளை நதியின் அமைப்புத் தொடங்கி வென்ட் 
வொர்த்திற்குச் ( Wentworth ) சிறிது கீழே மர்ரேயுடன் 
முடிகிறது . 


குயின்ஸ்லாந்தில் கிளை நதிகள் அநேகமாக அகன்ற மென் 
சரிவையுடைய வெள்ளச் சமவெளிகளில் பாய்கின்றன . ஆனால் 
நியூசௌத்வேல்ஸில் கிளை நதிகள் அகன்ற தலைதிசைப் பள்ளத் 
தாக்குகள் ஆற்றுக் குடைவுகளின் வழியாக மேற்குத் திசை 
சரிவை இவை யடைகின்றன . மேற்குச் சமவெளிகளில் தான் 
கிளை நதிகளைக் காணலாம் . நீர் ஆவியாதலின் மூலமும் , கிளை 
நதிகளின் மூலமும் வெளியேற்றப்படுகின்றது . குயின்ஸ்லாந்தில் 
கோடையில் கிளை நதிகளில் அதிகமான நீர்ப்போக்கு இருக்கும் . 


மர்ரே ஆறு முழுதுமாக நியூசௌத்வேல்ஸில் பாய்ந்து தென் 
ஆஸ்திரேலியாவை அடைகிறது . விக்டோரியாவின் எல்லை இதன் 
தெற்குக் கரையில் அமைந்துள்ளது . இதன் முக்கிய உபந்தி 
முர்ரம்பிட்ஜி ( Murrambidge ) இதையும் டார்லிங்கையும் தவிர 
வேறேதும் முக்கிய நதிகள் இதனுடன் கலப்பதில்லை . முர்ரம் 
பிட்ஜிக்கும் அதன் முக்கிய உபநதியான லாட்ச்லான்னும் 
(( Latchlan ) மத்தியத் தெற்கு மழைபெறும் நியசௌத்வேல்ஸ் 


53. 


நில அமைப்பு 
மேட்டு நிலத்தில் 

நிலத்தில் உற்பத்தியாகின்றன . மேற்குச் சரிவைக் 
கடக்கும் போது இந் நதிகள் சில உப நதிகளைப் பெறுகின்றன . 
அவைகளின் பள்ளத்தாக்குகள் ஆழமற்றதாகின்றன . மேற்குச் 
சமவெளிகளில் பள்ளத்தாக்கின் சுவர்கள் முழுதுமாக மறைந்து 
விடுகின்றன . லாட்சலான் ஆற்றின் நீர்ப் பொதுவாகப் பரந்த 
சதுப்பு நிலத்தில் மறைந்துவிடும் . வெள்ளக் காலங்களில் தான் 
இதன் நீர் முர்ரம்பிட்ஜிக்குக் கிடைக்கும் . 


மர்ரே ( அ ) ஹீம் ஆறு . ஸ்னோயீ மலைகளுக்குத் தெற்கு 
முனையில் உற்பத்தியாகி வடக்காக ஓடி அநேக உபநதிகளைப் 
பெறுகிறது . முக்கியமாகக் கிழக்கிலுள்ள மேட்டு நிலத்திலிருந்து 
பந்தியைப் பெறுகிறது . டூமா ( Tooma ) நதியுடன் கலந்த பிறகு . 
இந்நதி இடப்புறமாகத் திரும்பி மேற்குத் திசையில் இச்சுகா 
( Echuca ) வரை செல்கிறது . இச்சுகாவிலிருந்து வடமேற்காகத் 
தென் ஆஸ்திரேலியாவிலுள்ள மார்கனை அடைகிறது . அங்கு 
இதன் போக்கு அலெக்ஸாண்டிரியா ஏரிக்கும் . என்கௌண்டர் 
ஏரிக்கும் தெற்காகவுள்ளது . 


எர்வர்ட் , வாகூல் ( Wakool ) முர்ரம்பிட்ஜி டார்லிங் தவிர , 
மர்ரே ஆற்றின் மற்ற உப நதிகள் யாவும் விக்டோரியாவில் 
முக்கிய நீர்ப் பிரிவில் உற்பத்தியாகின்றன. இவைகளில் மிட்டா 
மிட்டா ( Mitta Mitta ) கீவா ( Kiewa ) ஆறுகள் மேட்டு நிலத்தி 
லும் ஓவன்ஸ் ( Ovens ) கோல்ட்பர்ன் , காம்பஸ்பே ( Campaspea ) 
லாடன் ( Ladon ) தாழ் நிலத்தில் முக்கிய ஆற்றுடன் கலக்கின்றன . 
ஆறுகளில் பல ஏற்றத் தாழ்வில்லாத சதுப்பு நிலத்திலிருந்து 
நீரைப் பெறுகின்றன . விக்டோரியாவிலிருந்து வரும் கிளை நதி 
களில் கோல்ட்பர்ன் பெரியதும் . முக்கியமானதாகும் . கோல்ட்பர்ன் 
புரோக்கன் ஆறுடன் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வளப் 
படுத்துகிறது . நடுவிலுள்ள பள்ளத்தாக்குகள் 
அகலமாக 
உள்ளன . சமவெளியை அடைவதற்குமுன் இது ஓர் ஆற்றுக் 
குடைவை ஏற்படுத்துகிறது . காம்பஸிபே குறைந்த அளவு நீரை 
மர்ரே ஆற்றுக்கு அளிக்கிறது . லாடன் நதியில் நீரின் அளவு 
மிகவும் மாறுபடுகிறது . மேற்கில் சிறிது தொலைவில் அநேக 
ஆறுகள் முன்பு மர்ரே ஆற்றுடன் சேர்ந்திருந்தன . ஆனால் , 
இப்போது அவை கிளை நதிகளாகப் பிரிந்து வறண்ட விம்மரா 
( Wimmera ) மாலி ( Malles ) பிரதேசங்களில் ஆழமற்ற ஏரிகளாகக் 
காணப்படுகின்றன . மர்ரே நதியின் தாழ்ந்த பகுதி ஓர் அகன்ற 
செங்குத்துச் சரிவுடைய சுண்ணாம்புக்கல் ஆற்றுக் குடைவாகும் . 
இதில் இவ்வாறு வண்டல் மண் படியமைப்பிற்கும் , சதுப்பு நில 
சமநிலத்திற்குமிடையில் வளைந்து செல்கிறது . 


54 


ஆஸ்திரேலியா 


மர்ரே - டார்லிங் வடிகாலமைப்பின் தனித் தன்மையினால் 
இவ்வமைப்பு அநேக நீர்ப்பாசனத் திட்டங்களுக்குப் பயன்படு 
கிறது . நியூசௌத்வேல்ஸ் , விக்டோரியா , தெற்கு ஆஸ்தி 
ரேலியா ஆகிய மாகாணங்களில் இதைப் போன்ற நீர்ப்பாசனத் 
திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன . 


உள்நாட்டு வடிகாலமைப்பு 

இவ் வடிகாலமைப்பு உள்நாட்டில் காணப்படுகிறது . பொது 
வாக இவ்வமைப்புக் குறைந்த முறை தவறிய மழையும் அதிக 
அளவில் ஆவியாதல் நிகழும் பிரதேசங்களில் அமைந்துள்ளது . 
இதில் மிகப்பெரிய வடிகாலமைப்பு 48,000 சதுர மைல் பரப்பில் 
அமைந்து , அயர் ஏரியில் கூடுகிறது . இங்குச் சிற்றாறுகள் 
10 முதல் 15 சராசரி வருட மழையைப் பெறும் பிரதேசங்களில் 
உற்பத்தியாகி மக்கும் குறைவான மழையுள்ள பிரதேசங்களை 
நோக்கி ஓடுகின்றன . ஆகையால் கனத்த மழைக்குப் பின்னர் தான் 
இவைகள் ஏரியை அடைய முடியும் . வடக்கிலிருந்தும் , வட 
கிழக்கிலிருந்தும் ஜார்ஜியா , பர்க் ( Burke ) ஹாமில்டன் டைமண் 
டினா ( Dtamantina ) கூப்பர் க்ரீக் ( Cooper Creek ) வார்பர்ஸ்டன் 
( Warpuston ) முதலிய ஆறுகள் உற்பத்தியாகின்றன . பர்க்கும் . 
ஹாமில்டனும் - சேர்ந்து அயர் க்ரீக்கை உண்டாக்குகின்றன . 
தாம்ஸன் ஆறும் பார்கோ ஆறும் ( Barcoo ) சேர்ந்து கூப்பர் 
க்ரீக்கை ஏற்படுத்துகின்றன . தலைத்திசைப் பகுதியைத் தவிர 
மற்ற இடங்களில் இவ்வாறுகளின் போக்குக் குறைந்த சரிவினை 
உடைய . அகன்ற வண்டல் மண் சமவெளிகளில் காணப்படு 
கின்றது . இங்கு அவைகளின் கிளை நதிகளையும் சதுப்பு நிலங் 
களையும் காணலாம் . இவ்வாறுகளின் போக்கில் ஆங்காங்கே மிகக் 
குறுகிய பள்ளத்தாக்குகள் அமைந்துள்ளன . இதனை வாய்க்கால் 
பிரதேசம் என்று கூறுகிறார்கள் ( Channel Country ). 


. 


கூப்பர் க்ரீக்கிலிருந்து , ஸ்டெர்ஸெல்கி ( Strzeleki) க்ரீக் 
என்னும் கிளைநதி இதனுடைய வெள்ளக்கால் நீரைக் கிரிகரி 
பிளான்ச் ( Gregory Blanche ) ஏரிகளுக்குக் கொண்டு செல்கிறது . 
பிறகு அங்கிருந்து காலபோனா ( Callabonna ) ஃபுரோம் ( Frome ) 
ஏரிகளுக்குப் பாய்கிறது . டாட் ( Todd ) ஹேல் ( Hale ) ஹே 
( Hay ) ஆகிய ஆறுகள் மாக்டொனால்ட் தொடர்களின் கிழக்கு 
முனையில் உற்பத்தியாகி , சிம்ஸன் , பாலைவனத்திலுள்ள மண் 
தொடரில் மறைகின்றன . மஸ்கிரேவ் ( Musgrave) தொடர்களி 
லிருந்து , மக்கூம்பா ( Macumba ) அல்பர்கா ( Albarga ) ஆறுகள் 
உற்பத்தியாகின்றன . இதனுடன் ஸ்டீவன்ஸன் ஆறு வந்து 
சேர்கிறது . ஃபிஸ்க் ஆறும் அதன் சில உபநதிகளும் மாக்டொ 


. 


நில அமைப்பு 

55 
னால்ட் தொடர்களில் உற்பத்தியாகி ஜேம்ஸ் தொடரை எழில் 
நிறைந்த 

இடைவெளிகளை வெட்டிக் கொண்டு செல்கிறது . 
ஜேம்ஸ் தொடர் மாக்டொனால்ட்டுக்குத் தென்மேற்காக அமைந் 
துள்ளது . மேற்கிலிருந்து நீல்ஸ் ( Nels ) க்ரீக் பாய்கிறது . இதன் 
பல உபநதிகள் ஸ்டூவர்ட் ( Stuvart ) தொடரின் வடக்கிலுள்ள 
தாழ்ந்த மேட்டு நிலங்களில் உற்பத்தியாகின்றன . தெற்கிலுள்ள 
ஃபுரோம் ஆறு பிளிண்டர்ஸ் தொடர்களில் உற்பத்தியாகிறது . 


இவ்வெல்லா ஆறுகளும் மேற்புறத்தில் எப்பொழுதும் வறண் 
டிருக்கின்றன . ஆனால் , பல ஆறுகள் அவைகளின் மணல்படுகைக்கு 
அடியில் அடி நில 

நீரைக் கொண்டுள்ளன . இவ்வாறுகள் 
அயர் ஏரியை அடைவது மிகவும் அரிது . ஆனால் மிகப் பரந்த 
டெல்டிக்களான டைமண்டினா. கூப்பர் க்ரீக் ஆகியவை கடந்த 
கால அதிக மழையைக் காட்டுகின்றன . அநேக சிறிய உள் நாட்டு 
வடிகாலமைப்புக் கொப்பரைகளில் பெரியது பூலோ ( Bullo ) 
வடிகால் ஆகும் . இதன் . பரப்பு 37,000 சதுர மைல்கள் . இது 
தென்மேற்குக் குயின்ஸ்லாந்தில் அமைந்துள்ளது . பூலோ ஆறு 
முன்னொரு காலத்தில் டார்லிங்குடன் சேர்ந்திருந்தது . ஆனால் , 
இப்பொழுது பரந்த களிமண் கொப்பரையில் முடிகிறது . மற்றச் 
சிறிய அமைப்புகள் புரூனட் டவுன்ஸ்க்கு ( Brunette Downs ) 
டீபர்க் ( De Burgh ) ஏரியிலும் , வடக்குப் பிராந்தியத்தில் 
நியூகாசில் வாட்டர்ஸுக்குத் ( Newcastle Water ) தெற்கிலுள்ள 
வுட்ஸ் ( Woods ) ஏரியும் சேர்கின்றன . மேற்கு ஆஸ்திரேலி 
யாவின் 

வடகிழக்கிலுள்ள ஸ்டூவர்ட் க்ரீக் கிரிகரி உப்புக் 
கடலில் கலக்கிறது . ( Gregorys Salt Sea ) . பிளிண்டர்ஸ் தொடர் 
களுக்கு மேற்கிலுள்ள விட்டு விட்டுக் காணப்படும் வடிகால் 
அமைப்புகள் தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள டாரன்ஸ் ஏரியில் 
கலக்கின்றன . 


| 


ஏரிகள் 

ஆஸ்திரேலிய ஏரிகளில் பெரும்பாலானவை கீழ்க்கண்ட ஒரு 
பிரிவிலோ ( அ ) இரு பிரிவுகளிலோ அடங்கும் . அவை பனியாற்று 
ஏரி , எரிமலை ஏரி , கடற்கரை ஏரி . வண்டல் சமவெளி ஏரி , 
வறண்ட ஏரிகள் ( அ ) பிளயாக்களாகும் . இதில் முதலில் கூறிய 
மூன்று பிரிவு ஏரிகளும் நிலையானவை . 


பனியாற்று ஏரிகள் டாஸ்மேனியாவின் மேட்டு நிலங்களிலும் 
நியூ சௌத்வேல்ஸ் மவுண்ட் கோளிங்கோவைச் 

சுற்றியும் 
அமைந்துள்ளன . இவை பெரும்பாலும் ஆழமற்றவை . டாஸ்மேனி 
யாவிலுள்ள மிகப் பெரிய ஏரி கிரேட் லேக் ஆகும் . இதில் 


156 


ஆஸ்திரேலியா 


அணை கட்டுவதற்குமுன் இதன் பரப்பு 44 சதுர மைல்களாகும் . 
மற்ற ஏரிகள் செயிண்ட்கிளேர் ( St. Clair ) 550 ஆழமுடையது . 
அடுத்து எக்கோ சோரல் கிரசண்ட் ( Crescent ) போன்ற 
ஏரிகளும் மற்றும் சிறிய ஏரிகளும் உண்டு . ஆஸ்திரேலியாவில் 
கோஸில்கோ பிரதேசத்திலுள்ள ஏரிகள் யாவுமே சிறியவை . 


எரிமலை ஏரிகள் , எரிமலை வாய்ப் பகுதியில் காணப்படு 
கின்றன . இவ்வேரிகள் தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள மவுண்ட் 
கேம்பியரிலும் ( Gampier ) மேற்கு விக்டோரியாவில் கொலக்கிற் 
கருகிலும் ( Colac ) காணப்படுகின்றன . கொலக் அருகில் மிகப் 
பெரிய கொரங்கமைல் ஏரி 80 ச.மைல் பரப்பையும் , 5 ஆழத்தை 
யும் உடையதாக இருக்கிறது . இதில் சில ஏரிகளின் நீர் உவர்ப் 
பாகவுள்ளது . வடக்குக் குயின்ஸ்லாந்தில் கெய்ர்னுக்குத் 
தெற்காகச் சிறிய ஆனால் அழகிய எரிமலைவாய் ஏரிகளான 
ஃபாரின் ( Barrine ) ஈச்சம் ( Eachem ) அமைந்துள்ளன . 


எண்ணற்ற கடற்கரை ஏரிகள் , ஆழமற்ற காயல்கள் மணல் 
குன்றுகளால் மூடப்பட்டதாலும் , பொங்கு முகங்கள் மணல் 
தடைகளால் மூடப்பட்டதாலும் அமையப் 

பெற்றுள்ளன . 
இவைகளின் அளவு வேறுப்பட்டுள்ளது . இவைகளில் பல ஓத 
மாற்றத்திற்கு உட்படுகிறது . ஆனால் , 

ஆனால் , ஓத 

ஓத மாற்றத்திற்கு 
உட்படாமல் இருந்தால் தூய நீர் ஏரிகளாகவும் இருக்கலாம் . 
மிகப் பெரிய கூராங் ( Coorong ) ஏரி அலெக்ஸாண்டிரியா ஏரி 
ஆல்பர்ட் ஏரிகளுடன் சேர்ந்து தெற்கு ஆஸ்திரேலியாவில் மர்ரே 
ஆற்றின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ளது . 

கிப்ஸ்லாந்து 
ஏரிகள் கிழக்கு விக்டோரியாவில் அமைந்துள்ளன . இவை 
களும் பெரிய ஏரிகளாகும் . பல சிறிய ஏரிகள் கிழக்குக் கடற் 
கரையில் வடக்காகக் குயின்ஸ்லாந்திலுள்ள 

மேரி பரோ 
( Maryborough ) வரை அமைந்துள்ளன . நியூசௌத்வேல்ஸில் 
சிட்னிக்கும் நியுகாசிக்கும் இடையில் மயால் ( Myall ), வாலிஸ் 
( Wallis ), டுகரா ( Tuggarh ) மார்குயரி ஆகிய ஏரிகள் காணப்படு 
கின்றன . இலாவாரா சிட்னிக்குத் தெற்கே அமைந்துள்ளது . 
டுகரா , மார்குயரி ஏரிகள் கடலில் அமிழ்ந்துள்ளன . இவை மூடப் 
பட்ட பொங்கு முகங்களாகும் . 


பல 


மேற்கு ஆஸ்திரேலியாவில் பெயரிடப்படாத ஒரு பெரிய ஏரி 
மினில்யா ( Minilya ) ஆற்றின் முகத்துவாரத்தில் கார்னர் 
வானுக்குச் ( Carnarvon ) சிறிது வடக்கே அமைந்துள்ளது . 
சிறிய ஏரிகள் கடற்கரையில் பெர்த்துக்கும் , பன்ஃபரிக்குமிடையே 
உள்ளன . தெற்கு ஆஸ்திரேலியாவில் தென் கிழக்குக் கடற் 


நில அமைப்பு 


57 


கரை . சிறிய ஏரிகளால் சூழப்பட்டுள்ளது . அவைகளில் சில 
கடற்கரை ஏரிகளாகும் . 


வெள்ளச் சமவெளி ஏரிகளுக்கு , நீர் , ஆற்றிலுள்ள , அதிக 
நீர் , கிளை நதிகளின் மூலம் கிடைக்கிறது . டார்லிங் ஆற்றின் 
போக்கில் பல வெள்ளச் சமவெளி ஏரிகள் அமைந்துள்ளன . 
முக்கியமாக வில்கானியாவுக்கும் ( Willcannia ) மெனின்டிக்கு 
( Menindel ) அருகிலும் , மர்ரே - டார்லிங் சந்திப்புக்கருகிலுள்ள 
கிளை நதிகளின் போக்கிலும் அமைந்துள்ளன .. விக்டோரியா ஏரி 
மர்ரே ஆற்றின் வெள்ளச் சமவெளியில் தெற்கு ஆஸ்திரேலி 
யாவின் எல்லைக்கருகில் அமைந்துள்ளது . சில வெள்ளச் 
சமவெளி ஏரிகள் லாச்லான் ( Lachlan ) முர்ரம்பிட்ஜி ஆறுகளின் 
கரைகளில் அமைந்துள்ளன . 


நிலையற்ற ஆறுகளின் எல்லையில் மற்ற ஏரிகளும் , சதுப்பு 
நிலங்களும் காணப்படுகின்றன . மேல் டார்லிங்கிற்கு அருகி 
லுள்ள பிரிவாரினாவுக்கு ( Brewarrina ) வடகிழக்கே யுள்ள 
நாரன் ( Narran ) ஏரியும் இவ்வகையைச் சேர்ந்ததாகும் . வட 
மேற்கு விக்டோரியாவிலுள்ள டைரல் ( Tyrell ) ஏரியும் இவ் 
வகையைச் சேர்ந்ததாகும் . 


குயின்ஸ்லாந்திலிருந்து அயர் ஏரியை நோக்கிப் பாயும் ஆறுகள் 
பல ஏரிகளை நிரப்பிக்கொண்டு செல்கின்றன . கிரிகரி , ஃபிளான்ச் 
( Blanch ) காலபோனா, ஃபுரோம் 

ஏரிகளை முனை 
ஏரிகளாகக் கொள்ளலாம் . 


ஆகிய 


வறண்ட ஏரிகள் ( அ ) பிளயாக்கள் பல காரணங்களால் 
தோன்றுகின்றன . ஆனால் எல்லா ஏரிகளும் பொதுவாக நிலை 
யற்றவை . நீரை எப்பொழுதாவது தான் கொண்டிருக்கும் . 
மேற்கூறப்பட்ட ஏரிகளில் சிலவற்றை இவ்வகையில் சேர்த்துக் 
கொள்ளலாம் . ஏரிகளில் நீர் நிறைந்திருக்கும்போது நீர் 
தூயதாக இருக்கும் . ஆனால் ஆவியாதலினால் அவைகளில் பல 
ஏரிகள் வறண்டு உப்புப் படிவுகளைக் கொண்டிருக்கின் . 
இதில் மிகப் பெரியது அயர் ஏரியாகும் . இதன் பரப்பு 4000 
சதுர மைல்கள் . இது தெற்குப் பகுதியிலுள்ள புவியோடு மேல் 
நோக்கி வளைந்ததால் ஏற்பட்டதாகும் . குறிப்பிட்ட மற்றப் 
பிளயாக்கள் காற்றின் அரிப்பினால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளங் 
களில் அமைந்தவையாகும் . உதாரணமாகத் தெற்கு ஆஸ்திரேலி 
யாவிலுள்ள ஹாரிஸ் ( Harris ) கெய்ட்னர் ( Gairdner ) ஏரிகளைக் 
கூறலாம் . இவை இரண்டும் உப்பு ஏரிகள் . டாரன்ஸ் , ஃபுரோம் 


58 


ஆஸ்திரேலியா 


ஏரிகள் புவியசைவினால் ஏற்பட்டிருக்கலாம் . மத்திய ஆஸ்தி 
ரேலியாவிலுள்ள அமாடன்ஸ் ஏரி ( Amadens ) எப்போதும் 
வறண்டிருப்பதாகத் தோன்றுகின்றது . 

மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள ஏரி மாகாணம் என்று 
அழைக்கப்படும் இடம் கால்கூர்லிக்கு வடமேற்கே அமைந் 
துள்ளது . இது ஓர் ஆறுகளற்ற பெரிய 

பிரதேசமாகும் . 
இங்குள்ள ஏரிகள் பொதுவாக ஆழமற்றும் , நீறற்றும் காணப் 
படும் . பல ஏரிகள் நீண்டும் வளைவுகளையுடையதாகவும் இருக் 
கின்றன . இவைகள் ஆற்றுப் பள்ளத்தாக்கின் எஞ்சிய பகுதிகள் 
என்றும் கூறலாம் . நாபெரு ( Nabberu ) கார்னெகி ( Carnegi ) மூர் 
( Moore ) காரி ( Cary ) ரேசய்ட் ( Raeside ) பார்லீ ( Barlee ) . 
டார்லட் ( Darlot ) ஆகிய ஏரிகள் இவ் வகையைச் சேர்ந்தவை . 
இதில் ரேசய்ட் ஏரி 135 மைல்கள் நீளமும் 2 மைல் அகலமும் 
உடையது . மற்றச் சிறிய ஏரிகள் இரசாயன அரிப்பினால் 
ஏற்பட்டதாகயிருக்கலாம் . 


தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள யார்க் ( Yorke ) தீபகற்பத்தி 
லுள்ள உப்பு ஏரிகள் , அடிநில நீரால் நிரப்பப்பட்டிருக்கின்றன . 
இவ்வடி நில நீர் குளிர்கால மழையைப் பெறும் பிரதேசத்தி 
லிருந்து கிடைக்கின்றது . இவ் வேரிகள் கோடையில் வறண்டு 
உப்பு ஜிப்ஸம் படிவுகளைக் கொண்டுள்ளன. 


முக்கிய நீர்ப் பிரிவுக்கு அருகிலுள்ள சிறிய 
வடிகா 
லமைப்புகள் நியூசௌத்வேல்ஸில் கால்பர்னுக்கு அருகிலுள்ள 
ஜார்ஜ் ஏரியிலும் மத்தியக் குயின்ஸ்லாந்திலுள்ள புக்கானன் 
( Buchanan )) கலீலீ ( Gallee ) ஏரிகளிலும் 

குவிகின்றன . 
புவியோடு ஒரு புறமாகச் சரிந்ததால் இவ் வேரிகள் தோன்றி 
யிருக்கக்கூடும் . 


5. கால நிலை 


பூமத்திய ரேகையை அடுத்து 15 °-35 ° க்கு இடையே காணப் 
படும் நிலப்பரப்பிலுள்ள கால நிலைதான் ஆஸ்திரேலியாவில் 
சிறப்பாகக் காணப்படுகின்றது . 


வெப்பநிலை 

கோடையில் வெப்பநிலை மிதவெப்பத்திலிருந்து அதிக 
வெப்பம் வரை 

காணப்படும் . பெரும்பாலும் சமவெப்பக் 
கோடுகள் மேற்கிலிருந்து - கிழக்காக ஓடுகின்றன . ஆனால் , 
கோடையில் வெப்பமான 

மாகாணம் 

வடமேற்கில் அமைந் 
துள்ளது . அங்கு மழையளவு மேலும் வடக்கேயுள்ள பகுதியை 


விடக் குறைவு . 


உலக அயனமண்டலப் பகுதிகளை விட ஆஸ்திரேலிய அயன 
மண்டலப் பகுதி அதிக வெப்பமான தாக இருக்கும் . 

38 ° C உச்ச வெப்பநிலை கோடையில் ஆஸ்திரேலியாவில் 
உள் நாட்டில் சாதாரணமாக நிலவும் வெப்பநிலையாகும் . ஆனால் , 
தென் கிழக்கு மேட்டு நிலங்களைத் தவிர மற்றெல்லா இடங் 
களிலும் இவ் 
இவ் வெப்பநிலையை எப்போதாவது 

உணரலாம் . 
நீராவி அழுத்தம் தெற்கிலிருந்து வடக்கே செல்லச் செல்லவும் 
மத்தியிலிருந்து கடற்கரையை நோக்கிச் செல்லச் செல்லவும் 
அதிகரிக்கும் . நீராவி அழுத்தத்தையும் , வெப்பத்தையும் 
அளப்பதற்கு உதவும் கருவி ஈர . வறண்ட குமிழ் வெப்பமானி 
யாகும் . ஈர வறண்ட குமிழ் வெப்பமானி காட்டும் 22° C உள்ள 
படங்கள் நல்ல காலநிலை யுடையனவாய் உள்ளன என்று 
கொள்ளலாம் . 


குளிர்காலத்தில் வடக்கு ஆஸ்திரேலியா மித வெப்பமுடைய 
தாக இருக்கும் . 

இருக்கும் . உயர் அட்சங்களில் - வெப்பம் குறைந்து 


60 

ஆஸ்திரேலியா 
காணப்படும் . விக்டோரியா , டாஸ்மேனியா , நியூசௌத் 
வேல்ஸின் பெரும்பகுதி 

ஆகிய மாகாணங்களில் 

ஜூலை 
மாதத்திய சராசரி வெப்பநிலை 10 ° C (50 ° F ) . விக்டோரியா , 


| 


& so 


800 


7 


7 


ទារ 


படம் 7. ஜனவரி மாதச் சராசரி வெப்பம் 


நியூசௌத்வேல்ஸ் மேட்டு நிலங்களில் குளிர் அதிகமாக 
இருப்பதால் பயிர் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கிறது . 
இங்கு 2000 ( அடி ) 550 மீ . மேல் பனி மூடி இருக்கும் . கிழக்கு 


-15- 


* 5 . 


படம் 8. ஜூலை மாதச் சராசரி வெப்பம் 


மாகாணங்களில் 25 ° தெற்கேயுள்ள இடங்களில் குளிர்கால 
மாதங்களான ஜூன் , ஜூலை , ஆகஸ்டில் நீச வெப்பநிலை O ° C 
( 32 ° F ) ஆகவோ அல்லது அதற்கும் குறைவாகவோ இருக்கும் . 
260 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் சாதாரணமாகப் பனி மூடி 
யிருக்கும் . இப் பனி மூடிய பகுதி 

பனி மூடிய பகுதி விக்டோரியாவிலுள்ள 
பேலரட்டிலிருந்து ( Ballaret ) குயின்ஸ்லாந்து , நியூ சௌத்வேல்ஸ் 
எல்லைக்கருகிலுள்ள ஸ்டான்தோர்ப் ( Stanthorpe ) வரை பரவி 
யுள்ளது . மேட்டுநிலங்களில் கோடையில் கூட பனி மூட்டம் 


. 


கால நிலை 


61 


தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் . தாழ் நிலங்களில் 
சேதத்தை விளைவிக்கக்கூடிய வசந்தகால பனி மூட்டம் எப்போ 
தாவது தெற்கு கிழக்கு ஆஸ்திரேலியாவின் அநேக பகுதிகளில் 
முக்கியமாக விக்டோரியாவிலுள்ள குவிரூப் ( Kooweerup ) கொப் 
பரைகளில் ஏற்படும் . மேற்கு ஆஸ்திரேலியாவில் உறைநிலை 
வெப்ப நிலை குளிர் மாதங்களைத் தவிர வேறு மாதங்களில் காணப் 
படவில்லை . ஆனால் , தென்மேற்குக் கோடியிலுள்ள ஒரு சிறு 
பரப்பு மட்டும் இதற்கு விதிவிலக்காகும் . 


தலைநகரங்களின் கோடைக்கால சராசரி வெப்பநிலை 

கன்பெரா -68.5 ° F 
சிட்னி - 71.6 ° F 
மெல்பர்ன் - 48-9 ° F 
பிரிஸ்பேன் - 76 9 ° F 
அடிலைட் -73 • 5 ° F 
பெர்த் -74 6 ° F 
ஹோபார்ட் - 617° F 


* 


மழைப் பொழிவு 
ஆஸ்திரேலியாவில் அதிக 

மழை 

பெறும் பரப்புகள் 
கடற்கரையோரத்திலுள்ள குறுகிய நிலப்பரப்பும் , தென்கிழக்கு 
கிழக்கிலுள்ள மலைகளாகும் . மேற்கில் - பகுதியில் ஏற்படும் 
மழைப் பொழிவின் வகையைக் கூறுவது எளிது . இது ஒரு பகுதி 
பருவக் காற்றாலும் , மற்றப் பகுதி அழுத்த மண்டலங்களின் 
நகர்வினால் ஏற்படுகிறது . கோடையில் வடக்கு ஆஸ்தி 
ரேலியாவில் அதிகமான வெப்பத்தினால் ஒரு குறைந்த 
அழுத்தப் பரப்பு உருவாகிறது . இதனால் ஏற்படும் மழை மகர 
ரேகைவரையிலும் பரவுகிறது . மழையளவு வடக்கிலிருந்து 
தெற்கே செல்லச் செல்ல குறைகிறது . அயன மண்டலத்திற்குத் 
தெற்கே உயர் அழுத்த மண்ட்லம் அமைந்துள்ளது . 
இதனால் இங்கு வறட்சியாக உள்ளது . குளிர்காலத்தில் உயர் 
அழுத்த மண்டலம் பூமத்தியரேகையை நோக்கி இடமாற்ற 
மடைந்து அயன மண்டலத்தில் காணப்படுகிறது . ஆகையினால் 
வடக்குப் பாகம் வறண்டுள்ளது . அப்போது தெற்குப் பகுதி 
மிதவெப்ப குறைந்த அழுத்த மண்டலத்தால் சீரான மழையைப் 
பெறுகிறது . இவ்வழுத்த மண்டலம் கர்ஜிக்கும் நாற்பதின் 
தொடர்ச்சியாகும் . இம் மழையளவு உள்நாட்டில் குறைந்து 
கொண்டே செல்கிறது . தெற்கு ஆஸ்திரேலியாவில் வடதெற்காக 
உள்ள மலைத் தொடர்களின் மேற்குச் கரிவுகள் கனத்த 


62 

ஆஸ்திரேலியா . 
மழையைப் பெறுகின்றன் . கிழக்கில் மழை மறைவு பிரதேசம் 
அமைந்துள்ளது . சுருக்கமாகக் கூறினால் 20 ° தென் அட்ச 
ரேகைக்கு வடக்காக உள்ள பகுதிக்குப் பருவக் காற்றினால் 
மழையைப் பெறுகிறது . 32 ° தெற்காக உள்ள 

பகுதி 
மத்தியத் தரை கடல் காலநிலையாகவும் உள்ளது . இதற்கிடை 
யுள்ள பாலைவன மண்டலம் 

கோடையிலாவது 
குளிர்காலத்திலாவது மழையைப் பெறமுடியாதபடி , மழை 
தரும் காற்றுகளுக்கு வெகு தொலைவிலுள்ளது . 


அல்லது 


நான்கு கிழக்கு மாகாணங்களின் காலநிலைகளும் வேறு 
பாடுகள் நிறைந்தவை . மகர ரேகைக்கு வடக்கே தென் கிழக்குக் 


1o 


படம் 9. ஜனவரி மாதச் சராசரி மழையளவு ( அங் ) 


கடற் காற்று , மலைகளினால் தடுக்கப்பட்டு எல்லாப் பருவங் 
களிலும் மழையைக் கொடுக்கின்றன . இக் காரணத்தால் தான் 
கெய்ன்ஸ் மாவட்டத்தில் கனத்த மழை 

கிடைக்கிறது . 


படம் 10 : - ஜூலை மாத சராசரி மழையளவு ( அங் ) 


கால நிலை 


63 


இங்கு 2000 ச.மைல் பரப்புடைய நிலம் சராசரியாக 1000 வருட 
மழையைப் பெறுகிறது . மகர ரேகைக்குத் தெற்கே குளிர் 
காலத்தில் வறண்ட வடக்குப் பகுதியும் கோடைக் காலத் 
தில் வறண்டிருக்கும் தெற்குப் பகுதியும் பசுபிக் பெருங் 
கடலின் அருகாமையால் சிறிது மிதப்படுத்தப் படுகிறது . 
இப் பெருங்கடல் ஈரத்தை இங்கு வீசும் புயல் காற்றின் 
மூலம் தடுக்கிறது . பயனைத் தரக்கூடிய குளிர்கால மழை 
வடக்கே டார்லிங் டௌன் ( Darling Down ) வரை பரவியுள்ளது . 
நியூ சௌத்வேல்ஸின் பெரும் பகுதி வருடம் முழுவதும் சீரான 
மழையைப் பெறுகிறது . விவசாயத்தைப் பொறுத்தவரை இத் 
தொடர் தவறான எண்ணத்தை உண்டாக்குகிறது . விக்டோரி 
யாவின் பெரும் பகுதியிலும் தெற்கு நியூசௌத்வேல்ஸிலும் 
கோடை மழை முறை தவறி , உபயோகம் இல்லாமல் பொழி 
கிறது . இங்குக் கோடைக்கால வறட்சி நன்கு காணப்படுகிறது . 
ஆகையால் இந்த காலநிலையை மாற்றப்பட்ட மத்தியத் தரைகடல் 
காலநிலை என்று கூறலாம் . 


தலைநகரங்களின் சராசரி மழையளவு 

கன்பெரா 24.66 அங்குலம் 
சிட்னி 

47-54 
மெல்பர்ன் 25.79 
பிரிஸ்பேன் 44.81 
அடிலைட் 20.81 
பெர்த் 

34-91 
ஹோபர்ட் 24-71 
டார்லின் 

60-48 


காற்றுகள் 

முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் வீசும் காற்றுகள் தென் 
கிழக்குக் கடற்காற்றுகள் மேல் காற்றுகளுமாகும் . இவை தென் 
பெருங்கடலின் 

வழியாக வீசுகின்றன . 

வீசுகின்றன . கடற்காற்றுச் சூரிய 
னுடன் நகர்ந்து குளிர்காலத்தில் மகர ரேகைக்கு வடக்குப் பகு 
தியைப் பாதிக்கிறது . கோடைக் காலத்தில் இக்காற்றின் செய்கை 
30 தெற்கு வரை உணரப்படுகிறது . அதே போன்று மேல் காற்றும் 
கோடையில் இக் கண்டத்தை அடையாமலும் குளிர்காலத்தில் 
தென் கடற்கரை மண்டலங்களின் மீதும் சில சமயங்களில் 
வடக்கில் மகர ரேகை வரையிலும் வீசுகின்றது . இவ்வாண்டு 
காற்றுகளுக்கும் இடையில் பெரிய எதிர் . சூறாவளிப் பாதை 


64 

ஆஸ்திரேலியர் 
அமைந்துள்ளது . இச் சூறாவளிகள் இந்தியப் பெருங்கடலிலிருந்து 
நீராவியை ஏற்றுக் காற்றுடன் சேர்ந்து நல்ல மழையையும் , 
கொடுக்கிறது . பருவக்கால குறைந்த அழுத்தப் பகுதிகள் 
வடக்குக் கடல்களிலிருந்து நீரைப் பெறுகின்றன . 


உள்நாட்டிலுள்ள வறண்ட மத்திய மேட்டு நிலம் 
கோடையில் மிக வெப்பமாகவும் , குளிர்காலத்தில் அதிக 
குளிராகவும் இருக்கின்றன . 

ஆலிஸ் 

ஸ்பிரிங்ஸ் என்னும் 
இடத்தில் டிசம்பர் மாதத்திய சராசரி உச்ச வெப்பநிலை 100 ° F 
ஆகவும் ஜூலை மாதத்திய நீச உச்ச வெப்பநிலை 40 ° F ஆகவும் 
இது பருவக் காற்று வீசக் 

காரணமாகிறது . 
கோடையில் கடலிலிருந்தும் குளிர்காலத்தில் நிலத்திலிருந்தும் 
காற்று வீசுகிறது . 


உள்ளது . 


இப்பொழுது காலநிலையிலிருந்து மாறுபட்ட காற்றுகள் 
இங்கு வீசுகின்றன . அவை ( 1 ) குளிர்காலத்தில் தெற்குக் 
கடற்கரையிலிருந்து வீசும் சூறாவளிப் புயல்கள் . இக் காற்றினால் 


told 


1012 


1olo 


Ney 


1015 


voly 


லை 4 


TOOS 

928 


lolo 


953 . 
100 ) 

1007 
1004 


180 = > 00+ 


படம் 11 , அழுத்தம் ( ஜனவரி மாதம் ) 


பாஸ்ஜலசந்தி பெரிதும் பாதிக்கப்படுகிறது . ( 2 ) கோடையில் 
வடக்குக் குயின்ஸ்லாந்து கடற்கரையில் வீசும் ஹரிக்கேன்கள் 
மேற்குப் பசுபிக் தீவுக் கூட்டங்கள் வழியாக வீசுகின்றன . 
( 3 ) வடமேற்கு ஆஸ்திரேலியாவில் கோடையில் வில்லி வில்லீஸ் 
என்ற காற்றுகள் வீசுகின்றன . இவை கேம்பிரிட்ஜ் குடாவுக்கு 


நில அமைப்பு 

65 
அருகில் தொடங்கி தென் மேற்காக நகர்ந்து கடற்கரை ஓரமாக 
டீ கிரே ( De grey ) ஆஷ்பர்ட்டன் ஆறுகளுக்கு இடையிலுள்ள 
பகுதிகளில் பலமாக வீசுகின்றன . நியூசௌத்வேல்ஸில் ஒரு 


1004 


101 


ory 


007 


06 


Fo3 


S1 " மழை 


tors 


நம 


os 

PD 


pls 


Top 


VONO 


படம் 12 , அழுத்தம் ( ஜனவரி மாதம் ) 


தனியான காற்றுகளின் சுழற்சி உணரப்படுகிறது . 
வடகிழக்குக் காற்றுகளிடமிருந்து மாறுபட்டு வறண்ட வெப்ப 
மான மேற்குக் காற்றுகளாக 6 முதல் 12 மணி நேரம் வீசுகிறது . 


/ 


DID 


15 


1019 


I 


103 


10 ம 
007 
1004 
100 


100 


A " மழை 


1002 


loip 

103 


2018 


06 
109 


19 


( 0 . 


படம் 13. அழுத்தம் ( ஜுன் மாதம் ) 


இதனைத் தொடர்ந்து , இதனைவிட குளிர்ந்த காற்றுத் தெற்கி 
லிருந்து வீசுகிறது . சிட்னிக்கு அருகில் காடுகளில் இக் காற்றுகளின் 
சுழற்சி சீரான முறையில் ஏற்படுகிறது. தெற்கிலிருந்து வீசும் 
காற்றைத் தெற்குப் பஸ்டர் என்று அழைக்கிறார்கள் . நடுக் 
கோடையில் குளிர்ந்த காற்று . வறண்ட வெப்பமான காற்றைவிட 
அதிக நேரம் வீசுவதில்லை . அதற்குள் வெப்பமும் ஈரமுமுள்ள 

ஆஸ்தி -5 


68 


ஆஸ்திரேலியா 


வடகிழக்குக் காற்று ஒரு சில மணி நேரங்களில் திரும்பி 
வீசுகின்றது . வசந்த காலத்திலும் , இலையுதிர் காலத்திலும் ஒரு 
தெற்குக் காற்று 3 நாட்களுக்குத் தொடர்ந்து வீசுகிறது . இது 
குளிர்ச்சியையும் , மழையையும் தருகிறது . இதனால் ஏற்படும் 
வெப்பநில வேறுபாடுகள் கடுமையானவை . மேல் காற்று 
வெப்பத்தை 10 முதல் 20 ° F உயர்த்துகிறது . இது வறண்டு 
இருப்பதால் வெப்பத்தைத் தாங்க முடிகிறது . ஆகையால் இங்கு 
வீசும் வடகிழக்குக் காற்றை விட குளிர்ச்சியாக உணரப்படுகிறது . 
தெற்குக் காற்று வெப்பத்தை 30 ° -40 ° F வரை குறைக்கிறது . 


வடக்கு ஆஸ்திரேலியாவில் கோடையில் 3 காற்றுப்படுகைகள் 
தோன்றுகின்றன . அவையனைத்தும் அயன மண்டலத்தில் 
முக்கியமானவை . புவியின் மேற்பரப்பிற்கு அருகில் உள்ள 
காற்றின் வடக்குப் பருவக் காற்றுகளை ஒத்திருக்கும் . ஆனால் பல 
ஆயிரம் அடிகளுக்குமேல் உள்ள காற்றுகள் தென் கிழக்கிலிருந்து 
வீசும் தடக் காற்றுகளாகும் . அதற்கும் மேலுள்ள காற்றுகள் 
தொடர்ந்து கிழக்கிலிருந்து 

வீசுகின்றன . 

மூன்றாவதாகப் 
புறப்படும் காற்று உயர்ந்த மட்டத்தில் காணப்படும் பின்வாங்கும் 
தடக்காற்றாக இருக்கிறது . இது தெற்காகவும் மேற்காகவும் 
வளைந்து இறங்கி தென் கடற்கரையில் சாதாரணமாக வீசும் 
மேல் காற்றில் ஒரு பகுதியாக உருவெடுக்கிறது . 


வானிலை சுழற்சி 

ஆஸ்திரேலியாவின் பருவக் காலங்களைப் பற்றி கூற நமக்கு 
அங்குள்ள முக்கிய உயர் அழுத்த தாழ் அழுத்த மண்டலங்களைப் 
பற்றி தெரிந்தால் மட்டும் போதாது . மிதவெப்ப ஆஸ்திரேலி 
யாவில் காணப்படும் தனி சிறப்பான அம்சங்களில் ஒன்று , 
நிலையாகத் தொடர்ந்து பெரிய நீள்வட்டமான எதிர்ச் சூறாவளிகள் 
உப அயன மண்டலத்தில் வீசுவதாகும் . இவைகள் மேற்கிலிருந்து 
கிழக்காக ஒரு நாளைக்குச் சராசரி 500 மைல் வேகத்தில் பிரயாணம் 
செய்கின்றன . இந்த எதிர் சூறாவளிகளுக்கு இடையில் உள்ள 
தாழ் அழுத்த வளைவுகள் வடக்கிலுள்ள பூமத்தியரேகைதாழ் 
அழுத்தங்களின் தொடர்ச்சியும் , தெற்கிலுள்ள மித வெப்ப தாழ் 
அழுத்த மண்டலங்களின் தொடர்ச்சியுமாகும் . 


- 


இந்த உயர் தாழ் அழுத்தங்கள் மிதவெப்ப ஆஸ்திரேலி 
யாவைக் கடக்கும்போது காற்றின் திசை 

ஓர் ஒழுங்கான 
முறையில் மாற்றப்படுகிறது . அதிக குறைந்த அழுத்த மையம் 
நகரும் பாதை முக்கியமாகும் . ( படம் . 14 , 15 , 16 ) 


நில அமைப்பு 

வெப்பமான மாதங்களில் உள்நாட்டுப் பாலைவனப் பகுதியி 
லிருந்து வெப்பமான வறண்ட காற்றுக் குறைந்த அழுத்தத்தை 
நோக்கித் தென் ஆஸ்திரேலியாவில் வீசுகிறது . இதனை எதிர்த்து , 


5 


15 


6 , 


D.2 . 
0.8 


0.2 " க்கும் 01 

குறைவான . 
= 0.5 " க்கும் அதிகமான 
படம் 14. ஓர் ஈரமான நாளில் கிடைக்கும் சராசரி மழை 


தெற்கிலிருந்து குளிர்ந்த , ஈரமுடைய கடல் காற்று வீசுகிறது . 
இதனைத் தெற்குக் காற்று அல்லது தென்மேற்குக் காற்று எனலாம் . 


படம் 15. தாவரம் வளரும் பருவத்தின் அளவு 


இதனுடைய செல்வாக்கு 150 முதல் 200 மைல் வரை உணரப் 
படுகிறது . வசந்த காலம் சராசரியாக அதிகமான வெப்பமாக 
இல்லாதிருந்தாலும் ஒருசில வெப்பமான நாட்களில் நீராவி 
போக்கு அதிகமாக நிகழ்ந்து தாவரங்களுக்கும் , பூக்கும் பருவத் 
திலுள்ள கோதுமைக்கும் அதிக சேதத்தை விளைவிக்கின்றது . 


- 


--- 


68 

ஆஸ்திரேலியா 
கடும் வெப்பமான வடக்குக் காற்று அடிலெய்ட் , மெல்பர்ன் ஆகிய 
நகரங்களில் உணரப்பட்டு விக்டோரியாவில் மிகவும் சேதத்தை 
விளைவிக்கும் காட்டுத் தீக்கும் காரணமாகிறது . இதனை அடுத்துத் 


-20 / குறைந்த மாறுபாடு 

40 -க்கும் அதிகமான மாறுபாடு 


படம் 16. சராசரி மழையளவிலிருந்து எடுக்கப்பட்ட மாறுபாடு எண் 


C 


தெற்குக் காற்று . முன்னாளின் அதிக வெப்ப நிலையிலிருந்து 
40 ° குறைக்கிறது . 

இக் குறைந்த அழுத்தங்களில் , பல மழையை ஏற்படுத்து 
கின்றன . ஒரு 

நல்ல குளிர் காலத்தில் மழை . கோ 
பிரதேசங்களையும் தாண்டி சரியான இடைவெளிகளில் பொழி 


கோதுமை 


கிறது . 


பெரும்பாலான வடக்குப் பகுதிகளில் தின வெப்ப நிலையில் 
ஏற்படும் வெப்ப மாறுபாடு மிகவும் குறைவு . கடற்கரையி 
லிருந்து வெகு தூரம் , உள்நாட்டில் ஏற்படும் மழை பொழிவில் 
பெருமளவு தனியான குறைவு அழுத்தங்களால் கிடைக்கிறது . 
சூறாவளிகள் குயின்ஸ்லாந்து கடற்கரையிலும் உருவாகித் தெற்கு 
நோக்கி நகர்ந்து கடற்கரைக்குக் கனத்த மழையைக் கொடுத்து 
நியூசிலாந்தை நோக்கித் திரும்புகிறது . 


மாறுபாடுகள் 

முறை தவறி பெய்யும் மழையும் , சேதத்தை விளைவிக்கும். 
வறட்சியும் ஆஸ்திரேலியாவின் பெரும் பகுதியில் அடிக்கடி 
ணரப்படும் அம்சங்களாகும் . கிரிபித் டெய்லர் முதன் முதலில் 
மழையளவின் வேறுபாட்டை மேப்பில் காட்டினார் . சராசரி 


69 : 


நில அமைப்பு 
மழையளவிலிருந்து வேறுபாடுகளைச் சதவிகிதத்தில் குறித் 
துள்ளார் . ஆஸ்திரேலியாவில் நிச்சயமாக மழையைப் பெறும் 
மண்டலம் , குளிர்கால மழையைப் பெறும் பிரதேசங்களான 
மேற்கு ஆஸ்திரேலியா விக்டோரியா . டாஸ்மேனியா . நியூ 
சௌத்வேல்ஸிலுள்ள , மேட்டு 

நிலங்கள் , குயின்ஸ்லாந்து 
முதலியவையாகும் . இம் மண்டலம் முக்கியமாகக் கோதுமை 
விளையும் பிரதேசங்களுள் மேற்கு ஆஸ்திரேலியா , தெற்கு 
ஆஸ்திரேலியா , விக்டோரியா 

கியவைகளைக் கொண் 


* 


- 


படம் 17. 700F க்கும் அதிகமான ஈரக் குமிழ் வெப்பளவைக் கொண்டுள்ள 

மாதங்களின் எண்ணிக்கை 


டுள்ளது . மேற்கு . தென் மேற்கு மிதவெப்ப கடற்கரை 
பிரதேசங்கள் விசேஷ நிலையான மழையைப் பெறுகின்றன .. 


+10 


க 


படம் 18 . 


உலக மழை சராசரி மாறுபாடு எண்ணிலிருந்து மாறுபடும் 

ஆஸ்திரேலியா மாறுபாடு எண் 


நம்பத்தகுந்த குளிர்கால மழையைப் பெறும் மண்டலத்தில் 
இருந்து , வடக்கேயும் உள்நாட்டிலும் செல்லச் செல்ல மழையின் 


10 

ஆஸ்திரேலியா 
அளவு அதிகரிக்கிறது . ஆஸ்திரேலியாவின் மேய்த்தல் தொழில் 
நடைபெறும் பகுதியில் மழை பொழிவு ஒழுங்கற்றது . இது 
பெரும்பாலும் சில விசேடமான புயல் காற்றுகளை நம்பியுள்ளது . 
குயின்ஸ்லாந்தின் மத்திய கடற்கரையில் வேறுபாடு 28 % வரை 


உள்ளது . 


அயன மண்டலத்தில் , கண்டத்தின் வடக்கு ஓரப் பகுதி 
மட்டும் பயிர்த் தொழில் நடைபெறும் தெற்குப் பகுதியைப் போல 
நம்பத்தகுந்த மழையைப் பெறுகிறது . 


மழையின் விளைவு 

வருட மழையைப் பற்றி அறிய நமக்குத் தேவையானது மழை 
ஒரு பருவத்தில் மட்டும் அதிகமாகப் பொழிந்திருக்கிறதா அல்லது 
வருடம் முழுவதும் பரவியுள்ளதா என்பது மட்டுமல்லாமல் ,, 
கிடைக்கும் மழையில் எவ்வளவு பங்கு மண்ணிலிருந்து எவ்வளவு 
பங்கு ஆவியானது என்பதையும் அறிய வேண்டும் . திறந்த நீர் 
நிலைப் பரப்புகளிலிருந்து ஆவியாதல் அதிகமாக நிகழ்கிறது . இது 
உள்நாட்டில் வருடத்தில் 1000 த்திற்கும் மேலாகும் .. திறந்த 
இடங்களிலுள்ள நீர் நிலைகளில் வருடத்தில் , : ஏற்படும் 
ஆவியாதலின் அளவு அங்குள்ள மழையளவைவிட அதிகமாகும் . 
கிழக்கு மேட்டு நிலங்கள் கிழக்குக் கடற்கரை யோரமுள்ள ஒரு 
குறுகிய பகுதி , டாஸ்மேனிய மேட்டு நிலங்கள் ஆகிய இடங்களைத் 
தவிர மண்ணிலிருந்து நிகழும் ஆவியாதலின் அளவை கவனிப்பது 
கடினமாகும் . ஆனால் இது 

நீர் நிலையிலிருந்து ஆவியாதலின் 
அளவைவிட குறைவாகும் என்பது தெளிவு . ஏனெனில் , மழை 
நீரின் பெருமளவு பூமியின் மேற்பரப்புக்கு அடியிலுள்ள பாது 
காப்பான குளிர்ந்த படுகையை அடைந்து விடுகின்றது . 


மழையின் விளைவு , எத்தனை மாதங்களில் ஒவ்வொரு 
பிரதேசத்திலும் சிறப்பாக அமைகிறது என்பதைச் சராசரி மாத 
மழையளவு , ஆவியாதல் அளவைக் கொண்டு நிர்ணயிக்கலாம் . 
பயிர் விளைவிற்கு 5 மாதங்கள் 

தேவையாக இருக்கின்றது . 
மழையின் விளைவைக் காட்டும் இந்த 5 மாதக்கோடு பயிர்த் 
தொழிலின் எல்லையைச் சராசரி மழையளவுக் குறிப்பை மிகவும் 
சரியாகக் 

காட்டுகிறது . இதுவும் புரிவதற்கு 
இருப்பதற்காகச் சுருக்கப்பட்ட ஒன்றாகும் . பயிர்த் தொழில் 
மேலும் வடக்கேயும் பரவியிருக்கலாம் . அங்கு அதிக வெப்ப 
நிலையில் விளையும் பயிர்களுக்கு , 5 மாதங்கள் ஈரமாக இருக்க 
வேண்டிய அவசியமில்லை. மேலும் இவ்வளவு நீர்த்தேக்கத்தையும் 


எளியதாக 


நில அமைப்பு 


71 


ஓடிய நீரையும் குறிப்பதில்லை . இந்த 5 மாத எல்லைக்குள் 
இருந்தாலும் அநேக மாகாணங்கள் பயிர்த் தொழிலுக்கு ஏற்றதாக 
இல்லை . ஏனெனில் , அங்குள்ள உப்பு அல்லது பாறைபாங்கான 
மண் இருப்பதாலும் முறைத் தவறி பெய்யும் மழையினாலுமாகும் . 
இந்த அளவு , மண்ணில் ஈரமிருக்கும் காலத்தின் அளவை மட்டும் 
குறிக்கிறது . ஆனால் ஒரு பருவகாலம் சிறப்பாக அமைய வேண்டு 
மானால் . ஒரு மாதமாவது அங்கு மண் மாறும்படியான 
கனத்த மழையைப் பெற்றிருக்க வேண்டும் . ஒரு நீர் நிலையிலிருந்து 
ஏற்படும் ஆவியாதலின் அளவை , ஒத்த நீராவிப் போக்கை 
ஏற்படுத்தும் பெரிய பயிரை விளைவித்துச் சோதனை செய்தல் 
அவசியமாகும் . இக் குறை குயின்ஸ்லாந்தில் சிறப்பாகக் காணப் 
படுகிறது . இங்கு ஒரு மாதத்திற்கு மேலாகச் சராசரி மழையுடன் 
கனத்த மழை பெய்து , ஆவியாதலினால் ஏற்பட்ட இழப்பை 


ஒ 


100 


. 


- 


10 


30 


. 


படம் 19. வருட சராசரி மழை ( அங் ) 


டுசெய்து விடுகிறது . மேலும் குயின்ஸ்லாந்தில் மழையின் 
விளைவு 5 மாதங்களில் உணரப்படும் இடங்கள் உபு அயன 
மண்டலத்தில் தொடர்ந்து இல்லை . 


72 

ஆஸ்திரேலியா 
மழையின் விளைவு 9 மாதங்களுக்கு உணரப்படும் இடங்கள் 
வறண்ட பருவங்களுக்கு உட்படுவதில்லை . இந்த நீண்ட பருவ 
காலம் பால்பண்ணைத் தொழிலும் மற்ற தொழில் உற்பத்தியையும் 
பெருக்குகிறது . பசுமையான புல்வெளிகள் ரைபுல் , பாஸ்பாலம் 
முதலியன இங்கு விளைகின்றன . ஆனால் இப்பிரதேசத்திலுள்ள 
பல இடங்களில் பெரும்பகுதி கரடுமுரடான நிலத் தோற்றத் 
தையும் ,குளிர்கால மூன்று மாதங்களில் கடுமையான குளிரையும் . 
நிலையற்ற வடக்கு மழையைப் பெறும் பகுதியையும் கொண் 
டுள்ளது ( படம் 19 ) . 


மழையின் தீவிரம் 

மழையளவின் தீவிரம் மொத்த மழையளவை , மழை உள்ள 
நாட்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கும் . மழை 
யளவில் தீவிரம் 0.151 தெற்கிலிருந்து 0.60 வடக்கு வரை 


5 


- 


f1 -J ; 


படம் 20 . முக்கிய காலநிலை மண்டலங்கள் 
1. கோடைகால மழை , குளிர்கால வறட்சி , 2. கோடைகால அதிகளவு மழை , 

3. சமமான மழை , 4. குளிர்கால அதிகளவு மழை , 
5. குளிர்கால மழை , கோடைகால வறட்சி . 6. வறண்ட பகுதி 


- 


பரவியுள்ளது . தெற்கில் பெறும் மிதமான மழையும் , நிலையாக 
ஏற்படும் வறட்சியும் , மழையளவின் - தீவீரத்தை நூறில் ஒரு 
பங்கு வரை குறைக்கச் செய்கிறது . மணற்பாங்கான கோதுமை 


73 


நில அமைப்பு 
விளையும் தெற்கு ஆஸ்திரேலியா விக்டோரியாவின் மாலி 
( Mallee ) இயற்கைத் தாவர பிரிவு 15-20 பாயிண்ட்டுகளைக் 
கொண்டிருக்கும் . இங்கு சிறிது அல்லது நீரோட்டமே இல்லாமல் 
இருக்கிறது . 

வட ஆஸ்திரேலியாவின் மாகாணங்களில் தெற்கு ஆஸ்தி 
ரேலியாவைப் போலவே வருட மழையைப் பெறுகிறது . இங்கு 
நீர்நிலைகள் நன்றாக அமைந்துள்ளன . இங்கு மழை கனத்த 
புயலுடன் பொழிகிநது . உதாரணமாக , வின்ட்ஹாமில் மொத்த 
மழையளவில் மூன்றில் ஒரு பங்கு ஒரே முறையில் ஒரு நாளைக்கு 
இரண்டு அங்குலமாகப் பொழிகிறது . இக்கால நிலையில் மலைப் 
பாங்கான பகுதியில் பெரும்பாலான மழை நீர் சிற்றாறுகளாக ஓடி 
விடுகின்றது . வருட மழையின் விளைவைக் கணக்கிடும் போது . 
இதனைத் தவிர்க்க வேண்டும் . இயற்கையாகவே மண்ணரிப்பினால் 
தோன்றும் ஆபத்துத் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக் 
கிறது . ஒரு மழை நாளில் கிடைக்கும் மழையின் அளவு 
குறைவாக உள்ள பரப்புகளில் அடித்தள மண்ணில் உப்பு 
ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவில் அதிகமாகச் சேர்ந்துள்ளது . 
இதற்குக் காரணம் அருகிலுள்ள பெருங்கடலிலிருந்து எழும் 
புயல் காற்றுகள் உப்பை உள்நாட்டில் தூவுகின்றன . மேலும் , 
இங்குக் கிடைக்கும் மொத்த மழையின் அளவு மிகவும் குறைவாக 
இருப்பதனால் உப்பை இதிலிருந்து அகற்ற முடிவதில்லை 
( படம் 20 ) . 


. 


6. மண் 


ஆஸ்திரேலியாவைப் போன்ற பெரிய கண்டப்பரப்பு அயன 
மண்டலம் , உப அயன மண்டலம் , மிதவெப்ப மண்டலம் போன்ற 
காலநிலை மண்டலங்களைக் கொண்டுள்ளதால் மண்ணின் 
அமைப்பும் , தோற்றமும் வேறுபட்டுள்ளது . மண்ணின் ஒரு 
குறிப்பிட்ட பகுதி கடந்தகால இயற்கை நிலைகளாலும் கால நிலை 
களாலும் பாதிக்கப்பட்டுள்ளன . மண்ணைத் தோற்றுவிக்கும் 
காரணிகளான காலநிலை , இயற்கைத் தாவரம் , நில அமைப்பு 
முதலியன முதல் பாறையில் செயல் புரிந்து பல வேறுபாடான மண் 
வகைகளை உருவாக்குகின்றன . மண்வகை பாலைவனத்திலிருந்து 
கடற்கரைவரை பல்வேறு மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
மற்ற உலக நாடுகளின் மண்வகையுடன் ஆஸ்திரேலியாவின் மண் 
வகையும் ஒப்பிடலாம் . ஆனால் சில தரை குணத்தை . உடைய 
மண்வகைகள் காணப்படுகின்றன . 


மண்வகைகளைத் தற்கால காலநிலையைக் கொண்டு எளிதாக 
வகைப்படுத்தலாம் . அதாவது . வறண்ட , மித வறண்ட , மித ஈர 
ஈரமான காலநிலைகள் எனப் பிரிக்கலாம் . இக் கண்டத்தின் 
பெரிய நடுப்பகுதி பாலைவனக் காலநிலையைக் கொண்டுள்ளது .. 
இதைச் சுற்றி அரைப் பாலைவன மண்டலம் அமைந்துள்ளது . 
இந்த அரைப் பாலைவன மண்டலம் மேற்குத் தெற்குக் கடற்கரை 
வரை பரவியுள்ளது . பாலையும் மித பாலையும் சேர்ந்து 
ஆஸ்திரேலியாவின் பரப்பில் 55 சதவீதத்தைக் கொண்டுள்ளது . 
குறிப்பிட்ட பரப்புகள் குறைந்த காலத்தில் கனத்த , ஒழுங்கற்ற 
மழை பெரும் பிரதேசங்களாக உள்ளன. உப ஈர , ஈர காலநிலைகள் 
கடற்கரையை அடுத்து அமைந்துள்ளன . இவ்வெல்லா காலநிலை 
மண்டலங்களும் நியூசௌத்வேல்ஸில் காணப்படுகின்றன . 


மண்ணையும் அதன் பயனையும் நிர்ணயிக்கும் மற்றொரு 
காலநிலை தன்மை என்னவெனில் , ஆஸ்திரேலியாவின் பெரும்பகுதி 


மண் 


15 . 


வருடத்தில் ஒரு பகுதி பாதி வறட்சியாக இருப்பதாகும் . இந்நிலை 
வடக்கு ஆஸ்திரேலியாவிலும் , தெற்கு மித வெப்ப மண்டலத் 
திலும் சிறப்பாகக் காணப்படுகிறது . தெற்கில் கோடைகாலம் 
வறண்ட இருக்கிறது . 

தாவரத்தையும் 
மண்ணையும் பாதிக்கிறது . சில சமயங்களில் மேலும் தீயினாலும் 
பாதிக்கப்படுகிறது . மழைக்காலத்தில் மண்ணரிப்பு ஏற்படுவதைப் 
போலவே வறண்ட காலத்தில் மண்ணின் அமைப்புப் பாதிக்கப் 


காலமாக 


து 


படுகிறது . 


தற்கால மண்ணமைப்புப் பற்றி அறிய புவி அமைப்பியல் 
வரலாறு பற்றிய அறிவு அவசியம் . பெர்ஷயரி காலத்தில் நிலவிய 
ஈரமான காலநிலை நில அமைப்பைப் பெருமளவில் பாதித்தது . 
மண்ணரிப்பு மண்ணை வளமற்றதாகச் செய்துள்ளது . பெரும் 
பகுதியில் 

நீர்மட்டம் உயர்ந்திருந்தது . நிலம் அரிப்பாலான 
சமநிலமாகியது . 

கண்டத்தின் பெரும்பகுதியில் லேட்டரைட் 
பாறைத் துண்டுகள் தோற்றுவிக்கப்பட்டன . 

சாதாரண 
லேட்டரைட் பிரதேசத்தில் காணப்படுவன போலல்லாமல் இங்கு 
இரும்புக் கனி அதிக ஆழத்திற்குச் செலுத்தப்பட்டுள்ளது . முதல் 
பாறையின் சிதைவினால் பல நிறங்களையும் , புள்ளிகளையுமுடைய 
பகுதியும் , மங்கிய நிறத்தையுடைய பகுதியும் அமைய்ப் 
பெற்றுள்ளன. இந் நிலத்தோற்றத்தினால் பலவகையான மண் 
வகைகளைக் காணலாம் . இம் மண்வகை வெவ்வேறு அளவில் 
அரிக்கப்பட்ட நிலத்தோற்றங்களைத் தற்கால காலநிலை பாதிப் 
பினால் ஏற்பட்டவை . இக் கண்டத்தில் கிழக்குப் பாதியிலுள்ள 
உப ஈர பாதி வறண்ட பிரதேசங்களிலுள்ள பரந்த வண்டல் மண் 
சமவெளிகள் ப்ளைஸ்டோஸின் காலத்தில் பெருமளவில் நிகழ்ந்த 
அரிப்பினால் தோன்றியவையாகும் . பளைஸ்டோசின் காலத்தி 
லிருந்து தற்காலம் வரை கடற்கரையிலும் அதற்கடுத்த பகுதியும் 
உப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளது . இவ் வுப்பு கடலிலிருந்தும் 
உள்நாட்டு வடிகால் அமைப்பு இடங்களிலிருந்தும் கிடைக்கிறது 
இவ் வுப்புப் படிவுகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
குறைந்த , மழையையுடைய 

வறண்ட காலங்களில் 
இடத்தில் நன்றாகப் படிந்திருக்க வேண்டும் . இதே காலத்தில் 
தாவரங்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டன . இதனால் வேகமாக 
வீசும் காற்றுகள் முக்கியமாக மத்திய ஆஸ்திரேலியா தென் 
கிழக்கு ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் அதிக பரப்புகளில் 
வீசி மணற் குன்றுகளையும் , மணல் தகடுகளையும் ஏற்படுத்திக் 
கொண்டிருந்தன . 


ஒரே 


76 

ஆஸ்திரேலியா 
புவி அமைப்பியல் 

புவி அமைப்பியல் வரலாறு , அடிப்பாறையின் தன்மை , 
தாழ்ந்த நில அமைப்பு உள்நாட்டிலுள்ள வடிகால் அமைப்பின்மை , 
மழையின் குறைந்த அரிக்கும் சக்தி எப்பொழுதும் குறித்த 
பருவத்தில் பெய்யும் மழை அடிக்கடி முறை தவறி பெய்யும் மழை 
முதலியன ஒரு வகையான மண்வகைகளை உருவாக்குகின்றன . 

க் காரணிகள் ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் உரித்தானதல்ல . 
ஆனால் , நன்றாக ஆராய்ந்தால் ஆஸ்திரேலியாவின் மண் வகை 
உலகின் 

மற்றப் பகுதிகளிலிருந்து வேறுபடுவது புரியும் . 
பொதுவாக ஆஸ்திரேலிய மண்ணில் பயிர்த் தொழிலுக்கேற்ற 
வளம் இல்லை . அதற்கேற்ற வளமாக்குவதற்கான முக்கிய 
காரணிகளும் இங்குக் குறைவாக உள்ளன . பயிர்த் தொழிலின் 
முன்னேற்றத்திற்காக முதலில் ஆஸ்திரேலியா மண்வகையினை 
அறிவது அவசியமாகும் . ஆஸ்திரேலியாவின் பயிர்த் தொழில் 
முன்னேற்றம் , பின் தங்கிய நிலையிலிருந்து வெகு தூரம் முன்னேறி 
யுள்ளது . குறைந்த மக்கள் தொகையுடைய பரப்பினைப் பயன் 
படுத்தத் தொடங்கியிருக்கிறார்கள் . மண்வகையின் தன்மையோ 
மழையின் தன்மையோ இவர்களின் பயிர்த் தொழில் முன்னேற் 
றத்தைத் தடை செய்யவில்லை . 


ஆஸ்திரேலியாவின் மண் வகையைச் சிறந்த முறையில் 
காட்டும் மேப்பைப் பெஸ்காட்ஜேர் . ஏ ( Prescott ) 1943 ஆம் ஆண்டு 
தயாரித்தார் . இம் மேப்பில் 18 வகைகளைக் காட்டியுள்ளார் . 
இவர் மண் அமைப்பினையும் , புவியியல் காரணிகளையும் கொண்டு 
சில . வகைகளையும் இக் காரணிகளால் விளக்க 

முடியாத 
பாலைவன மண் போன்ற மண் வகைகளையும் வகைப்படுத்தி 
யுள்ளார் . அவர் குறிப்பிட்ட ஒரு மண் வகைத் தொகுப்பைக் 
காட்டும் பரப்பில் அம் மண் வகை முக்கியமானதாகும் . ஆனால் , 
குறைந்த தூரத்திலேயே வேறுபட்ட மண் வகைத் தொகுப்புகள் 
இருப்பதை விரிவாக ஆராய்ந்தால் உணரலாம் . பெர்ஸ்காட்டுக்குப் 
பின் வந்தவர்கள் அவர் அமைத்த மண் வகை தொகுப்பை 
மாற்றியும் புதிதாகச் சிலவற்றைச் சேர்த்தும் வெளியிட்டனர் . 


மண் வகையைக் காட்டும் மேப்பில் காலநிலை மண்டலங்களைப் 
பொறுத்து மண் வகைகள் தொகுக்கப்பட்டுள்ளன . நடுப் பகுதி 
முழுவதும் அதனுடன் தொடர்ந்து மேற்கு , தெற்குக் கடற்கரை 
களும் பாலைவன அமைப்பைக் கொண்டுள்ளன . இதில் பாறை 
பாங்கான பாலைவனங்கள் , களிமண் பாலை , மணல் சமவெளிகள் . 
மணல் குன்றுகள் ஆகியன 

அமைந்துள்ளன . 

பாலைவன 
மண்டலத்தைச் சுற்றிலும் கிழக்குப் பகுதியில் அதிகமாகவும் பாதி 


மண் 


11 


வறண்ட காலநிலை அமைந்துள்ளது . இதில் பழுப்பு நிறமுள்ள 
மெல்லிழையுள்ள மண் வகை தனித் தன்மையுடைய மண் வகை , 
பேரிழையுள்ள பழுப்பு நிற , சாம்பல் நிற மண் வகைகளையும் 
காணலாம் . 

உப ஈர காலநிலை மண் வகைகள் கிழக்கு , தென் 
கிழக்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள கடற்கரைக்கு அடுத்துள்ள 
பிரதேசங்கள் , தென்மேற்கு ஆஸ்திரேலியா வடக்குப் பிராந்தியம் 
ஆகிய இடங்களிலும் காணலாம் . இங்கு செந்நிறம் கலந்த பழுப்பு 
மண் , கரிசல் மண் சோலோனெட்ஸ் ஆகியன அமைந்துள்ளன . 
ஈர மண்டல மண் தொகுப்புகள் கிழக்கு , தென்கிழக்கு , தென் 
மேற்கு ஆஸ்திரேலியா நாடுகளிலும் , வடக்கு ஆஸ்திரேலியாவின் 
பெரும் பரப்பிலும் காணப்படுகின்றன . 

இங்குள்ள மண் 
பாட்சால் , லேட்டரைட் , கிரேஸ்னேசம் ஆகும் . எல்லா காலநிலை 
மண்டலங்களிலும் ஒரே வகையான மண் வகைகளைக் காணலாம் . 
முக்கியமாக எங்குத் தாழ்நிலையில் குறிப்பிட்ட ஈர வறண்ட 
காலங்கள் உண்டோ அங்கெல்லாம் இந் நிலை சிறப்பாகக் காணப் 
படுகின்றது . 


வகைகளையும் 


ஆஸ்திரேலியாவில் உள்ள 

முக்கிய மண் 
அவைகளின் பரப்பையும் காட்டும் அட்டவணை . 


காலநிலை 
மண்டலம் 


முக்கிய மண் 
வகைகள் 


பரப்பு ( சதுர 
மைல்களில் ) 


மொத்தத்தில் 
இதன் சத 
விகிதம் 

8.3 


ஈரகாலநிலை 


பாட்சால் 


247.586 


கடத்தப்படாத பாட் 
சால் , லேட்டரைட் 


பாட் ) 


122,285 


4.1 


மணல் சமவெளி 


6032 


0 • 2 


7194 


* 0-2 


சிவந்த களிமண் 
( கிரேஸ்னேசம் , 
சதுப்பு பூமி , 


4.0 


மித ஈரம் 


118,340 


கரிசல் மண்ணும் 
ரென்ட்சினாளீம் 
செந்நிறம் கலந்த 
பழுப்புநிற மண்ணும் 
டெர்னரோஸம் 
சோலோனெட்ஸ் 


122,748 


4.1 


19,023 


0.6 


78 


ஆஸ் 
ஸ்திரேலியர் 


164,053 


5 : 5 


மிதவறண்ட தனித்தன்மை வாய்ந்த 
காலநிலை 

பழும்பு நிற மண் 

( மாலிமண் ) 
பேரிழையுள்ள சாம்பல் 


} 
நிறமண்ணும், பழுப்பு } 271,024 


96 


5.1 


13-2 


நிற மண்ணும் 
மெல்லிழையுள்ள 
பழுப்பு நிற மண் 

151,755 
வறண்ட பாலைவன மணற் 

391,915 
கால நிலை 

| குன்றுகள் 
பாறை பாங்கான பாலை 168,228 
களிமண் பாலை 

542,278 
பாலைவன மணல்சமவெளி 159,412 
கள் 


5-7 


0 


18.3 


5 : 3 


19.723 


0-7 


1.4 


மாலி மணற் குன்றுகள் 

மலைத் ) 
தப்படாதவை தொடர் குன்றுகளும் 

எஞ்சிய மண் வெள்ளத் 
துக்கு உட்படும் தாழ் 
நில மண் 
ஏக சதுப்புநிலங்களும் , 
பொங்கு முகங்களும் 


24,828 


0-8 


22,740 


0.8 


மொத்தம் 


2974,520 


1000 





மண் வகைகள் 


பாட்சால் , பாட்ஸாலிக் மண் வகைகள் 

பாட்சால் மண் வகை ஈர காலநிலை மண்டலங்களான கிழக்கு 
தென் கிழக்கு , தென் மேற்கு ஆஸ்திரேலியக் கடற்கரைகளில் 
காணப்படுகிறது . இங்கு 

இங்கு இது அதிக பரப்பில் காணப்பட 
வில்லை . இவை பொதுவாகப் பேரிழை கொண்டவை . 
பரப்பில் சாம்பல் நிறமாகவும் , இதற்கடியில் சில அங்குலம் வரை 
அங்ககப் பொருட்களால் கரிய நிறத்தைப் பெற்றும் , மேலும் அதற் 
கடியில் கரிய நிறத்திலிருந்து பழுப்பு நிறம் வரையிலுள்ள மண் 


மேற் 


--- 


260 


30 


LOS . 


130p 
IUUDC 

[ Cat.ON 
10DERUL 
LDoc.:CL 

loccer 
| CODE 
( GED 
COCO 
JECT 


SODE , 
IEEE ,1PIRED 
UCCVZOPjoon ! 

53.00 
TIEHICaoao . 

arra 
1SIDEDIS17 
THIRent . 


Jான் 


ார் 


-gc 


In 
ULLcarr 
UULDLLU 
LU19 , r 


பாட்சால் . 
பார்சால் , லேட்ட 

செந்நிற மண்டி 
ராமேட்டு நிலம் 
கரிசல் மண் , ரென் 
டைஸைனாஸ் 
செந்நிற பா 

மண் 
சோலானைட்ஸ் 


மாலி மண்கள் 
சாம்பல் , பழுப்பு 
நிற மண் . 
மெல்லிய பழுப்பு 
மண் 
பாலைவன மணல் 
பாறை பாலைகள் , 
பாலைவன மண்டி 
பாலைவன மணல் 
சமவெளி . 


மாலி மணல் 
குன்றுகள் . 
மேட்டு நிலம் , 
மலை . 

இதாடா 
தாழ்நிலம் 


1 


OD 


இத சதுப்பு நிலங் 
களும் , டெல்டா 
அமைப்புகளும் , 


படம் 21. மண் வகைகள் 


மண் 


rg 


அங்ககப் பொருட்களின் திரட்சியாலும் இரும்புத் தாதாலும் 
அமைந்துள்ளது . அடியில் செல்லச் செல்லச் செம்மண்ணின் 
நிறம் சாதாரணமாக மஞ்சளாக இருக்கும் . அடி நில பாட்சால் , 
பாட்ஸாலிக் உயர்ந்த நிலையான நீர் மட்டத்தைக் காணலாம் . 
அடி நில நீரின் ஏற்றத்தாழ்வுகளைக் காட்டும் மேல் மட்டத்தைக் 
குறிப்பவை அங்ககப் பொருட்கள் இருக்கும் பகுதியாகும் . 
பாட்சால் மிதமான அமிலத் தன்மையுடையது . 
கலப்படமில்லாத பாட்சால் 

மண்ணில் குறைந்த 
அளவில் காடுகளும் , முட்புதர்களும் காணப்படுகின்றன . இம் 
மண் வகை செழிப்புக் குறைந்த மண்ணாகும் . இம் மண்ணி 
லுள்ள சத்துகள் 

அரித்து , கரைத்து அடித்து 

வெளி 
யேற்றப்படுகின்றன . சத்துகள் குறைந்த பாறையிலிருந்து 
தோன்றிய மண்ணாகும் . இம் மண்ணின் முன்னேற்றத்திற்குப் 
பெருமளவில் உரங்களைப் பயன்படுத்த வேண்டியுள்ளது . 


வகை 


பாட்சாலிக் மண் வகை கடற்கரையிலிருந்து மித ஈரப் 
பிரதேசம் வரை பரவியுள்ளது . அதாவது சுமாராக 25 " சம் 
மழைக் கோடு வரை பரவியுள்ளது . இப் பிரிவில் 5 வகைகள் 
இருப்பதாக அறியப்பட்டுள்ளன . இவை சாம்பல் கலந்த பழுப்பு 
நிறம் , பழுப்பு நிறம் , செந்நிறம் , மஞ்சள் நிறம் , புல்வெளி 
பாட்சாலிக் மண் வகையாகும் . இவ் வகை மண்ணில் பேரிழை 
பகுதியும் அதற்கடுத்து மெல்லிழை பகுதியும் சிறப்பாகக் காணப் 
படுகிறது . பேரிழை பகுதி மிகச் சாதாரணமாகச் சாம்பல் நிறம் 
அல்லது பழுப்பு நிறமாக இருக்கும் . ஆழம் செல்லச் செல்ல நிறம் 
வெளுத்துக் காணப்படும் . மணலுக்கும் , களி மண்ணுக்கும் ; 
இடைப்பட்ட இழையைக் கொண்டுள்ளது . மெல்லிழைப் பகுதி 
பல நிறங்களுடையதாகவும் , சாம்பல் நிறம் மஞ்சள் நிறத்தி 
லிருந்து சிவப்பு நிறம் வரை காணப்படுகிறது . 

இம் மண் வகைகளில் அவலத் தன்மை இல்லை . சுண்ணாம்புச் 
சத்துக் கிடையாது . மேல்தள மண்ணிலுள்ள செழிப்பு மழை 
யினால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது , சாம்பல் கலந்த பழுப்பு 
நிற்பாட்சாலிக் மண் வகைகள் முக்கியமாகத் தென் ஆஸ்திரேலியா 
விலும் சிவப்பு மஞ்சள் பாட்சாலிக் வகைகள் தெற்கு ஆஸ்திரேலி 
யாவிலும் , வடக்கு ஆஸ்திரேலியாவிலும் அமைந்துள்ளது . இவ் 
வெல்லா மண் வகைப் பிரதேசங்களிலும் வடிகால் அமைப்பு 
நன்றாக உள்ளது . இம் மண் வகை அறுபட்ட பரந்த சரிவுகளில் 
20-2511 மழைக் குறைவாக உள்ள இடங்களில் காணப்படுகிறது . 
இங்குள்ள இயற்கைத் தாவரம் திறந்த காடுகளாகும் . காடுகளின் 


80 

ஆஸ்திரேலியா 
அடியில் புதர்கள் காணப்படுகின்றன . புல்வெளி பாட்சாலிக் 
மண் வகைகள் ஆறுகளின் வெள்ளச் சமவெளிகளிலுள்ள 
மெல்லிழை வண்டல் மண் படிவில் பருவகால வெள்ளத்தின் 
பாதிப்பால் அதிக மழை பெறும் பிரதேசத்தில் உள்ள டெல்டா 
பகுதியில் அமைந்துள்ளது . புல்வெளி பாட்சாலிக் பகுதியி 
லுள்ள தாவரம் திறந்த புல்வெளிகளாகும் . இதனாலும் , அதிக 
நாள் தொடர்ந்து காணப்படும் ஈரத்தாலும் இங்குள்ள அங்ககப் 
பொருட்கள் மிதமான அளவில் அமைந்துள்ளன . 


பாட்சாலிக் மண் வகைகள் புல் வளருவதற்கு ஏற்றதாக 
உள்ளது . வளத்தில் குறைவாக இருந்தாலும் நன்றாகக் கவனிக்கப் 
பட்டால் நல்ல பலனைத் தரும் . சூப்பர் பாஸ்பேட் உரமிட்டு 
குளோவர் என்ற புல் வகையைப் பயிர்ச் செய்தால் பயனில்லாத 
நிலத்தைக் கூட நல்ல மேய்ச்சல் நிலமாக மாற்றலாம் . மேலும் 
இம் மண்ணில் பாஸ்வரம் , நைட்ரஜன் , கந்தகம் , மாலிப்டினம் 
ஆகிய சத்துகள் குறைவாக உள்ளது . உணவு தானியங்களை 
இங்கு விளைவிப்பதில்லை . ஆனால் வருங்காலத்தில் விளைவிக்கக் 
கூடும் . ஆனால் இங்கு ஆப்பிள் , பியர் முதலிய பழ வகைகளைப் 
பயிரிடுவதால் வெற்றி கண்டு உள்ளனர் . பாட்சால் வகைகள் 
பொதுவாக வளத்தில் குறைந்தவை , அநேகமாக இதில் 
செம்பு , துத்தநாகம் சத்துகளும் குறைவாக இருக்கும் . இவ் 
வகை மண்ணில் மழை கிடைக்குமிடங்களை மேய்ச்சல் நிலங் 
களாக மாற்றலாம் . காட்டுத் தோட்டப் பயிர்கள் பாட்சாலின் 
மண்ணில் வெற்றிகரமாகப் பயிரிடப்படுகின்றன . 


லேட்டரைட் மண்வகை அமைப்புகள் 

பாட்சாலிக் மண்வகையோடு சேர்ந்து அதே காலநிலை 
மண்டலங்களில் இவ் வகை மண் காணப்படும் . இதில் மேற் 
பரப்பில் பெரிய இரும்பு கற்கள் அல்லது இரும்பு பரல்கள் 
காணப்படுகின்றன . இவ் வகை மண் கடந்த காலத்தில் அதிக 
மழையும் , தாழ்ந்த நிலத்தோற்றமும் , உயர்ந்த நீர் மட்டமும் 
உள்ள இடங்களின் எஞ்சிய தோற்றமீக உள்ளது . அதிகமான 
நீரினால் அரிக்கப்பட்ட மேற்பரப்பிலுள்ள இரும்பு ஆக்ஸைடு 
முழுதுமாக நீக்கப்பட்டுள்ளது . அடுத்து ஏற்பட்ட அரிப்பினால் 
லேட்டரைட் மண்ணிலிருந்து பாட்சால் மண் வரையுள்ள நிலத் 
தோற்றம் ஏற்பட்டது . இப் பாட்சால் மண் ஆழமாக இருந்த 
நிலத் தோற்றம் அறுபட்டதால் 

தோன்றியது .. 
லேட்டரைட் பாட்சாலிக் மண் வகைகள் லேட்டரைட் பரப்பி 
லிருந்தும் , அடியிலுள்ள பல நிறங்களையுடைய களிமண்ணி 


வெளித் 


மண் 


81 


லிருந்தும் இரும்புத் தாதுக்கள் நிறைந்து கடத்தப்பட்ட அல்லது 
கடத்தப்படாத மண்ணிலிருந்தும் தோன்றலாம் . பேரிழை 
உள்ள மண் வகைகளைத் தவிர மற்ற மண் வகைகள் நிற மாற்றங் 
களையும் இழை மாற்றங்களையும் மேற்பரப்பிலிருந்து அடிவரை 
காட்டும் பக்கப் பார்வையைக் கொண்டுள்ளன . மேற்கு , வடக்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள பரந்த லேட்டரைட் மணற் சமவெளிகள் 
ஆழ்ந்த பேரிழையை உடையதாக இருக்கின்றன . 

எல்லாவகை மண் அமைப்புகளும் வளமற்றவை . இவை 
மிதமான அமிலத்தன்மையையும் கொண்டுள்ளவை . சில குறிப் 
பிட்ட சத்துக்கள் குறைவு . முக்கியத் தாவரம் மேற்கு ஆஸ்தி 
ரேலியாவிலுள்ள ஸ்கெலேரோபில் ( Sclerophyll ) : காடுகளி 
லிருந்து தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள குட்டையான புதர் 
வகை வேறுபட்டு காணப்படுகிறது . தெற்கு ஆஸ்திரேலியாவில் 
நல்ல மழை கிடைக்கும் லேட்டரைடிக் மண் வகையுள்ள பிரதே 
சங்கள் மேய்ச்சலுக்கு ஏற்றதாக உள்ளது . உரங்களைப் பயன் 
படுத்திச் செழிப்பாக்கவேண்டும் . இம் மண்வகை மிகக் குறை 
வான பாஸ்பர சத்தைக் கொண்டு உள்ளது . மாலிப்டினம் , துத்த 
நாகம் , தாமிரம் முதலிய சத்துக்கள் பொதுவாகத் தேவைப்படும் . 


. 


கிராஸ்னோசம் மண்வகைகள் 

இவை சிவப்பு அல்லது பழுப்பு நிறமுடையதாகும் ; காரத் 
தன்மையுடையது ; எளிதில் உடையக்கூடியவை . அதிக அளவில் 
களிமண்ணைக் கொண்டிருப்பதால் மிகவும் மெல்லிய இழைகள் 
உடையதான தோற்றத்தைக் கொண்டுள்ளது . பக்கப் பார்வை 
தோற்றம் ஆழமாகவும் , ஒரே சீராகவும் உள்ளது . குறிப்பிட்ட 
படுகைகள் ஏதுமில்லை . மேற்பரப்பு மண்ணில் சில அங்ககப் 
பொருட்கள் உள்ளதைக் காணலாம் . 

மிதமான அமிலத் 
தன்மையிலிருந்து காரத்தன்மைக்கும் , அமிலத் தன்மைக்கும் 
இடையிலுள்ள தன்மையைக் கொண்டவை . சுத்த இரும்பு 
ஆக்ஸைட் அதிக அளவில் உள்ளதால் இம் மண் நீர் சுவரும் 
மண்ணாக உள்ளது . 

டாஸ்மேனியாவிலிருந்து வடக்குக் குயின்ஸ்லாந்து வரையுள்ள 
ஈர மண்டலத்தில் 35 " மேல் மழையுள்ள பகுதியில் ஆங்காங்கே 
இம் மண் காணப்படுகிறது . இம் மண் வகைகள் பெரும்பாலும் 
எரிமலைப் பாறைகளாலானவை . அயன மண்டலத்தில் சிலிகா 
குறைவாக உள்ள பாறைகள் காணப்படுகின்றன . இம் மண் 
செங்குத்துச் சரிவுகளை உடைய அறுப்பட்ட நிலத் தோற்றத்தில் 
காணப்படுகிறது . இங்கு அடர்ந்த காடுகள் அமைந்துள்ளன . 

ஆஸ்தி - 6 


82 

ஆஸ்திரேலியா 
வடக்கு பிராந்தியத்திலும் குவின்ஸ்லாந்திலும் லேட்டரை 
டிக் , கிரோஸ்னோசம் மண் வகைகளும் , லேட்டரைடிக் சிவப்பு 
மண்ணும் ஆழமான , சீரான பக்கப் பார்வையைக் கொண்டு 
லேட்டரைடிக் படுகையைவிடச் சிறிது வேறுபட்டு காணப்படு 
கின்றன . முதலில் கூறப்பட்ட வகை கிரோஸ்னோசம் வகையைச் 
சேர்ந்ததாகும் . ஆனால் இம் மண் அடிநில நீரால் பாதிக்கப் 
பட்டு ஒரு லேட்டரைட் தளத்தை உருவாக்கியுள்ளது . சிவப்பு 
மண் வடக்கு ஆஸ்திரேலியாவில் சுண்ணாம்பு சத்துள்ள முதல் 
பாறையுடன் சேர்ந்து காணப்படுகிறது . கிரோஸ்னோசம் மண் 
வகைகள் இயற்கையாகவே வளமுள்ளவை . அதிக உற்பத்தியை 
தரக்கூடியவை . உதாரணமாக 

டாஸ்மேனியாவில் உருளைக் 
கிழங்கு , குவின்ஸ்லாந்தில் அயன மண்டலப் பயிர்கள் விளைவிக்கப் 
சிவப்பு மண் வகைகள் வளம் 

வகைகள் வளம் குறைந்தவை . 
ஆனால் போதிய மழை இருந்தால் பயிர்த் தொழில் அல்லது 
மேய்ச்சல் தொழில் மேற்கொள்ளலாம் . 


படுகின்றன . 


கரிசல் மண் வகைகள் 


- இம் மண்வகை கிழக்கு மேட்டு நிலத்திற்கு மேற்குப் பகுதியில் 
வடக்கு நியூ சௌத்வேல்ஸிலிருந்து மத்திய குவின்ஸ்லாந்து வரை 
காணப்படுகிறது . இம் மண்வகைகள் 20-25 " உட்பட்ட மழைப் 
பகுதிகளில் மித ஈர காலநிலை மண்டலத்தில் காணப்படுகின்றது . 
ஆனால் சிறிதளவு அதிக ஈரமுள்ள தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் 
காணப்படுகிறது . பக்கப் பார்வைத் தோற்றத்தில் இம் மண்வகை 
பொது அமைப்பிலும் இரசாயனத் தன்மையிலும் அமெரிக்க 
இந்திய கரிசல் மண் வகையை ஒத்துள்ளது . இதன் முதல் பாறை 
எரிமலைப் பாறையாகவும் சுண்ணாம்புச் சத்துள்ள பாறையாகவும் 
இருக்கவேண்டும் . கரிசல் மண் பொதுவாக மிதமாக ஏற்றத் 
தாழ்வுகளை உடைய சில மரங்களை உடைய சவானா சமவெளிகளில் 
காணப்படுகிறது . 


மேற்பரப்பில் தாழ்ந்த சாம்பல் நிறமுடையதாகவும் அடியில் 
செல்லச் செல்ல மஞ்சள் , பழுப்பு , சாம்பல் மற்றும் பல நிறங் 
களுடையதாகவும் உள்ளது . கீழ்ப் படுகையில் சுண்ணாம்புச் சத்து 
இரண்டு காணப்படுகிறது . மேல்படுகைகளில் இம் மண் காரத் 
திற்கும் அமிலத்திற்கும் இடைப்பட்ட தன்மையை 
தாகவும் சுண்ணாம்பு உள்ள இடங்களில் காரத்தன்மை உடைய 
தாகவும் விளங்குகிறது . 

கரிய நிறத்தில் இருந்தபோதிலும் இம் 
மண்ணில் அதிக அளவு அங்ககப் பொருட்கள் இருக்கவில்லை . 
சாதாரணமாக இரண்டு முதல் 4 % மட்டுமே காணப்படுகின்றது . 


உடைய , 


மண் 


வறண்ட காலத்தில் இக் களிமண்ணில் விரிசல் அதிகமாகத் 
தோன்றுகிறது . சில இடங்களில் மிகச் சிறிய நிலத் தோற்றங் 
களான குன்றுகளையும் , பள்ளங்களையும் காணலாம் . இவை 
களுக்கு கில்காய்ஸ் ( gilgais ) என்று பெயர் . சுண்ணாம்புச் 
சத்துள்ள முதல் பாறையுள்ள இடங்களில் தெற்கு ஆஸ்திரேலி 
யாவில் கரிசல் மண் வகையைச் சேர்ந்த ரென்ட்சினஸ் மண்வகை 
சில இடங்களில் தோற்றமளிக்கிறது . இந்த ஆழமற்ற கரிய 
களிமண் வகைகள் புல்வெளிகளைத் தோற்றுவிக்கின்றன . கரிசல் 
மண்ணும் ரென்ட்ஸினஸும் ( Rendzinos ) நல்ல இயற்கை 
வளத்தை 

உணவுப் பயிர்களையும் புல்களையும் 
சிறப்பாக விளைவிக்கிறது . டார்லின் டவுன்ஸ் புல்வெளியில் 
நெடுங்காலமாக கோதுமையை உரம் ஏதுமல்லாமல் விளைவித்து 
வந்தார்கள் . சில இடங்களில் துத்தநாகம் பயிர்த் தொழிலை 
பாதிக்கின்றது . பயிர்த் தொழிலுக்குப் பயன்படுத்த உதவும் ஒரு 
முக்கிய மண்வகையாகும் . 


- 


உடையவை . 


சிவந்த பழுப்பு நிற மண்வகை 

இச் சிவந்த பழுப்பு நிற மண்வகை குளிர் காலத்தில் அதிக 
மழையையும் , வறண்ட கோடையுமுள்ள காலநிலை யமைந்த 
தெற்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறது . இம் மண்வகை 
ஒரு அகலமான பகுதியில் அமைந்துள்ளது . உப ஈரமண்டலத்தி 
லிருந்து பாதி வறண்ட மண்டலம் வரை தெற்கு ஆஸ்திரேலியா 
விக்டோரியா , நியூசௌத்வேல்ஸ் ஆகிய இடங்கள் 12-251 மழை 
யுள்ள பிரதேசங்களில் அமைந்துள்ளது . இதன் எல்லை அடி 
முதல் பாறையின் தன்மையினால் நிர்ணயிக்கப்படுகிறது . சிவந்த 
பழுப்புநிற மண் பலவகைப்பட்ட படிவுப் பாறையிலிருந்தும் , 
கீழ்ப்பாறையிலிருந்தும் ஏற்பட்ட கடத்தப்பட்ட அல்லது கடத்தப் 
படாத பாறை துகள்களிலிருந்து தோன்றியதாகும் . இந்த மண் 
வகை உருவாகும்போது இதிலுள்ள கரையக்கூடிய சத்துகள் 
முழுதுமாக அடித்துச் செல்லப்படுகிறது . கீழ்த் தளங்களில் 
சுண்ணாம்பு படிந்துள்ளது . மேல் 

தளத்திலுள்ள களிமண் 
சிறிது அகற்றப்பட்டது . மேல் தளத்தில் பொதுவாக மண்டி 
காணப்படுகிறது . அதற்கடியிலுள்ள மண் களிமண்ணாகும் . 
இங்கு மண்ணின் தளங்கள் வகைப்படுத்தக்கூடியதாக இருந் 
தாலும் அவைகளின் எல்லையை குறிப்பாகக் கூற முடியாது . 
மேல் தள மண் சாதாரணமாக சிறிது அமிலத் தன்மையைக் 
கொண்டிருக்கும் . ஆழத்திலுள்ள அடித்தள மண் அதிகமான 
காரத்தன்மையைக் கொண்டிருக்கிறது . இங்குள்ள தாவர வகை 
சவானாக்காடுகள் வறண்ட நிலங்களில் புல் முக்கியத் தாவரமாகும் . 


84 

ஆஸ்திரேலியா 
தென் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் இம் மண்வகையின் சிறிய 
பிரிவுகள் 18-24 " மழை உள்ளப் பிரதேசத்திலுள்ள பழுப்பு மண் 
வகைகளாகும் . இம் மண்வகை டாலரைட் பாறையில் அமைந் 
துள்ளது . டாஸ்மேனியாவில் அறுப்பட்ட மென் சரிவுடைய , 
காடுகள் உடையப் பகுதியிலும் சுண்ணாம்புப் பாறையிலுள்ள 
டெர்ராரோசாவில் காணப்படுகிறது . 


முன்னேற்ற வழிகளை மேற்கொண்டதால் இச் சிவந்த பழுப்பு 
நிற மண்வகை சிறந்த கோதுமை விளையும் பண்ணை நிலமாகவும் 
ஆடுகள் மேய்க்கப்படும் நிலமாகவும் மாற்றப்பட்டுள்ளது . இங்கு 
கால்நடை 

உணவுகளை நன்கு விளைவிக்கலாம் . நீர்ப்பாசன 
வசதியைக் கொண்டு இங்கு சிறந்த மேய்ச்சல் நிலங்களையும் பல 
பயிர்கள் விளையும் பயிர்த் தொழில் நிலங்களையும் உருவாக்கலாம் . 
சில வகை மண்களில் நீர் தேங்கியிருந்தபோதிலும் , பொதுவாக 
இம் மண்வகை உபயோகமானது . இம் மண் இயற்கையாகவே 
வளம் நிறைந்ததல்ல . பாஸ்பேட் கலந்த உரங்களிலும் , பருப்பு 
வகைகள் விளைவிப்பதாலும் , பயிர் சுழற்சி முறையைப் பின்பற் 
றுவதனால் நிலத்தின் வளத்தைப் பெருக்கலாம் . 


சோலோனைட்ஸ் மண் வகையும் , சோலோனைட்ஸ் அமைப்பும் 

இம் மண்வகை ஆஸ்திரேலியாவில் தென் பகுதியின் வறண்ட 
பகுதிகளிலும் முக்கியமாக மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் , தெற்கு 
ஆஸ்திரேலியாவிலும் , அதையடுத்து விக்டோரியா , நியூசௌத் 
வேல்ஸிலும் சராசரியாக மழை 17 " க்குக் குறைவாகவுள்ள 
பகுதியில் அமைந்துள்ளது . வண்டல் மண் படிந்த காலத்தில் 
இம் மண் தோன்றியிருக்கக்கூடும் . இம் மண் சுண்ணாம்பு 
கரையக்கூடிய உப்புகளின் சேர்க்கையால் மாற்றப்பட்டுள்ளது . 
தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் , விக்டோரியாவிலும் சமீபத்திய 
காற்றின் செய்கையால் 

பாதிக்கப்பட்டுள்ளது . இங்குள்ள 
மணற் குன்றுகள் கிழக்கு மேற்காக ஒன்றுக்கொன்று இணையாக 
அமைந்துள்ளன . 


யூக்லிப்டஸ் மரத்தின் வகையில் ஒன்றான மாலி எனப்படும் 
பிரிவு இங்கு முக்கியத் தாவரமாக உள்ளது . ஆகையால் இங்குள்ள 
மண்வகையை மாலிவகைகள் என்று தென் ஆஸ்திரேலியாவிலும் 
விக்டோரியாவிலும் அழைக்கிறார்கள் . மேற்கு ஆஸ்திரேலியாவி 
லுள்ள கனத்த 

மண்வகை காணப்படும் ஸ்கிளேரோபை 
காடுகளாகும் ( Sclerophy ). சாலமன் கம் என்றவகை முக்கியமாக 
இதில் அடங்கும் . 


மண் 


85 


இம் மண்வகை பழுப்பு நிறமாகவோ அல்லது சாம்பல் 
நிறமாகவோ இருக்கும் . இது அதிக அளவு சுண்ணாம்புச்சத்தையும் 
மிகுந்த காரத்தன்மையையும் கொண்டுள்ளது . சில அடிகள் 
ஆழத்தில் , கரையக்கூடிய உப்பின் அளவு அதிகமாயிருக்கும் . 
மண்ணின் பக்கப் பார்வை தோற்றத்தின் மேல் பகுதியில் மணற் 
குன்றில் பழுப்பு மணலிலிருந்து சாம்பல்நிற ( அ ) பழுப்புநிற 
உயரம் குறைந்த மணல் ( அ ) களிமண் வகைகளும் அமைந் 
துள்ளன . இம் மண்ணின் மேல் பரப்பிலிருந்து அடியில் செல்லச் 
செல்ல குறைந்த தூரத்திற்குள்ளாகவே 

நிறம் , 

ஆழம் , 
சுண்ணாம்புச் சத்தின் அளவு முதலியன வேறுபடுவது நன்கு 
தெரியும் . 


சோலோனைட்ஸ் சோலோடிக் மண் வகைகள் பரந்து ஓர் 
இடத்தில் காணப்படவில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் எல்லா 
பகுதிகளிலும் மிதமண்டலத்திலிருந்து பாதி வறண்ட மண்டலம் 
வரை உள்ள பிரதேசங்களில் அமைந்துள்ளன . வடக்கு ஆஸ்தி 
ரேலியாவில் அடிக்கடி அரித்தலினால் மண்ணிலுள்ள உப்பு இழக் 
கப்படுகிறது . ஆழமற்ற அதிகமாக அரிக்கப்பட்ட மண்ணின் மேல் 
பரப்பு சிறிது அமிலத் தன்மை உடைய அடியிலுள்ள 
மஞ்சள் கலந்த சாம்பல் 

நிறமுடைய அடர்ந்த களிமண்ணைக் 
கொண்டுள்ளது . பாட்சாலிக் வகையிலுள்ள பல மண் வகைகள் 
சோலோடிக் மண் வகையிலும் அடங்கும் . சோலோடிக் மண் 
வகை தென் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் பரவலாகக் காணப் 
படுகிறது . இம் மண் 

இம் மண் வகை சாவனா காடுகளுக்கு ஏற்றதாக 


உள்ளது . 


இம் மண் வகை உணவுப் பயிர்கள் விளைவதற்கு ஏற்றதாக 
உள்ளது . இதற்கு இங்கு சராசரி மழையே போதுமானது . 
ஆனால் விளைச்சல் அதிகமாக இல்லை . இம் மண்ணில் பாஸ்வரம் , 
நைட்ரஜன் , சில வகைகளில் துத்தநாகம் , தாமிரம் முதலிய 
சத்துக்கள் குறைவாக இருக்கும் . நீர்ப்பாசன வசதியுடன் இம் 
மண்ணில் தோட்டப் பயிர்களை விளைவிக்கலாம் . வடிகால் 
அமைப்பு தேவையாக இருந்தபோதிலும் , மர்ரே பள்ளத்தாக்கில் 
பழமரங்கள் விளைகின்றன . மேற்பரப்பு மண் ஆழமாக உள்ள 
இடங்களிலும் போதுமான மழையுள்ள சுமாராக உற்பத்தியை 
தரக்கூடிய இடங்களில் மேய்த்தலுக்கு ஏற்றதாக உள்ளது . 
பேரிழையுள்ள சாம்பல் நிற பழுப்பு மண்வகை : 

இம் மண் வகை மித வறட்சி மண்டலத்தில் ஏறக்குறைய 
தொடர்ந்து வடக்கு விக்டோரியா , மேற்கு நியூசௌத்வேல்ஸ் , 
குயின்ஸ்லாந்து , கார்பன்டேரியாக் குடா , வடக்கு ஆஸ்திரேலி 





86 

ஆஸ்திரேலியா 
யாவின் 

வழியாக கிம்பர்லி வரையிலும் காணப்படுகிறது . 
இம் மண் வகை அகன்றி பார்க்லி மேட்டுநில சமவெளிகளையும் 
வடமேற்கு குயின்ஸ்லாந்தையும் , தெற்கிலுள்ள புகழ் பெற்ற 
நதிப் பள்ளத்தாக்குகளையும் அமைக்கிறது . ஆஸ்திரேலியாவின் 
தெற்குப் பகுதியில் மழையளவு 10-15 வரையுள்ளது . 
பொதுவாக இது குளிர்கால மழையாகும் . வடக்கில் 15-25 " 
அளவுள்ள மழை கோடையில் பொழிகிறது . இச்சீரான மண் 
வ்கைகள் அகன்ற வண்டல் சமவெளிகளிலும் ஏரிப் பகுதிகளிலும் 
அதிக ஆழம் வரை பரவியுள்ளன . சிறிது மரங்களுடைய புல் 
வெளிகள் வடக்கிலும் , புதர்களும் ஸ்டெப்பி புல்வெளிகளும் 
தெற்கிலும் , சில ஹாலோபைடிக் தாவரங்களும் உள்ளன . 
இம் மண் வகைகள் சாம்பல் நிறம் , பழுப்பு நிறமுடைய 
களிமண்ணால் 

ஆனவையாகும் . ஆழத்திற்கேற்ப சிறிய 
மாறுதல்கள் உடையதாக இருக்கின்றன . இம் மண்ணில் பல 
வகைகளில் ஆழத்திற்கேற்ப நிறங்கள் மாறுபடுகின்றன . மேற் 
பரப்பில் சிறிது காரத் தன்மை உடையதாகவும் , அடியில் செல்லச் 
செல்ல அதிகமான காரத்தன்மை உடையதாகவும் இருக்கிறது . 
உப்புப் படிந்திருப்பதை இங்குக் காணலாம் . முக்கியமாக தென் 
பகுதியிலுள்ள சமவெளிகளில் காணலாம் . இம் மண்ணில் 
சுண்ணாம்புச் சத்துள்ள ஓர் அடுக்கையும் அதனடியில் ஜிப்சம் 
படுகையும் சாதாரணமாகக் காணலாம் . மண்ணின் கனத்தையும் 
தன்மையையும் குறிக்கும் , சுண்ணாம்புச் சத்தும் , ஜிப்சமும் 
இம் மண்ணில் அளவிலும் அமைப்பிலும் மாறுபடுகின்றன . 
இம் மண் சுமாரான வளத்தை உடையது . பாஸ்வரத்தைத் தவிர 
பொதுவாக எல்லாச் சத்துக்களையும் கொண்டது . 
இம் மண் வகை பரந்த மேய்ச்சல் நிலத்தை அமைக்கின்றன . 

மாடுகளும் தெற்கில் ஆடுகளும் வளர்க்கப் 
படுகின்றன . நீர்ப்பாசன வசதியுடன் நியூசௌத்வேல்ஸின் நதிப் 
பிரதேசத்தில் மேய்த்தல் தொழில் நடைபெறுகிறது . ஆனால் 
பௌதீக காரணங்களால் இம் மண்ணில் கால்நடைத் தீவனங் 
களைப் பயிராக்க முடியவில்லை . 


1 


வடக்கில் 


மெல்லிழையுள்ள பழுப்புநிற மண் 
இப்பொழுதுள்ள அறுபட்ட லேசாக 

அரிக்கப்பட்ட 
அரிப்பாலான சமநிலத்தின் பெரும்பகுதியில் இம் மண் வகைக் 
காணப்படுகிறது . இம் மண் 12-18 " மழையுள்ள பாதி வறண்ட 
மண்டலங்களின் பகுதிகளிலும் பாலைவனத்தைச் சுற்றியுள்ள 
நியூ சௌத்வேல்ஸ் . குயின்ஸ்லாந்து , வடமேற்கு ஆஸ்திரேலியா 
ஆகிய பகுதிகளில் காணப்படுகிறது . இது கடந்தகால காலநிலை 


மண் 


87 


யினால் ஏற்பட்டதாகத் தோன்றுகிறது . அக் கால நிலையில் இம் 
மண் அதிகமாக அரிக்கப்பட்டும் சுண்ணாம்புச் சத்தும் , அமிலத் 
தன்மையும் முழுதுமாக நீக்கப்பட்டும் உள்ளது . பக்கப் பார்வை 
தோற்றத்தில் வேசான பழுப்பு நிறத்திலிருந்து சிவந்த பழுப்பு 
நிறம் வரையிலும் மண்ணடுக்கு அமைந்துள்ளது . இதில் ஆழம் 
செல்லச் செல்ல ஈரமான பிரதேசத்தில் களிமண் அதிகமாக 
உள்ளது . சாம்பல் பழுப்பு நிற பேரிழையுள்ள வரிசையின் 
எல்லையில் இது அமைந்துள்ளது . வறண்ட பக்கத்தில் புதர் 
காடுகளையும் , மழை 

குறைந்த தாழ்ந்த புதர்களையும் 
கொண்டுள்ளன . 


. 


காலநிலை 

காரணங்களினால் இம் மண்வகை நீர்ப்பாசன 
மில்லாமல் பயிர்த் தொழில் செய்ய முடியாத நிலையில் உள்ளது . 
பரந்த மேய்ச்சல் நிலமாக இப் பிரதேசம் 

பயன்படுகிறது . 
ஆடுகளும் , மாடுகளும் குறைந்த அளவில் மேய்க்கப்படுகின்றன . 
இங்கு மண்ணரிப்பு முக்கிய பிரச்சினையாக உள்ளது . 


பாலைவன மண்வகை 

மத்திய மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள மண்ணை 5 வகை 
யாகப் பிரிக்கலாம் . 


பாலைவன மணற் குன்றுகள் 

மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள் கிரேட் மணல் பாலைவனம் , 
மத்திய ஆஸ்திரேலியாவிலுள்ள சிம்சன் பாலைவனம் சிவந்த மணல் 
குன்றுகளையும் ,களிமண் தாழ் நிலங்களையும் கொண்டுள்ளது . 


1 


பாறை பாலைவன மேட்டுநில மண்வகை 

எஞ்சியப் பழங்கால நிலத் தோற்றத்தின் மேல் அரிக்கப்பட்ட 
பழைய மண்ணின் எஞ்சிய பகுதியாகும் . இப் பகுதி தனிப் 
பாறைகளால் மூடப்பட்டிருக்கிறது . இங்கு அடர்த்தியில்லாத 
புதர்கள் காணப்படுகின்றன , 
பாலைவன மணல் , சமவெளி மண்வகை 

இதுவும் கடந்தகால நிலையின் அமைப்பாகும் . அக்கால நிலை 
ஏறக்குறைய சமமான நிலத் தோற்றத்தையும் , லேட்டரைடிக் 
மண் துகள்களை ஏற்படுத்துகின்ற வடிகால் அமைப்பையும் 
உண்டாக்கியது . வடக்குப் பிராந்தியத்தின் பெரும்பகுதி இப் 
பிரிவில் அடங்கும் . மண் 

மிகவும் வளமற்றது . இயற்கைத் 
தாவரம் ஸ்பைனிபெக்ஸும், புதர்களுமாகும் . இவை இங்குள்ள 
நிலத் தோற்றத்தையும் வறண்ட கால நிலையையும் காட்டுகின்றன . 


. 


88 


ஆஸ்திரேலியா 


சுண்ணாம்புச் சத்துள்ள பாலைவன மண் வகை 

இம் மண் வகை ஆஸ்திரேலியாவின் தென் பகுதியிலுள்ள 
நல்லபார் சமவெளியில் சிறப்பாகக் காணப்படுகிறது . இம் மண் 
ஆழமற்றது . இது காற்றினால் கடத்தப்பட்ட மண்ணாகும் . 
இங்குள்ள அடிப்பாறை சுண்ணாம்புப் பாறையாகும் . 


பாலைவன மண்டி 

பழுப்பு முதல் சிவந்த பழுப்பு வரை நிறவேறுபாடுடையது , 
இதன் அடுக்குகளுக்கிடையே இழைகளிலும் , அமைப்புகளிலும் 
மாறுதல்கள் காணப்படுகின்றன . இம் மண்ணில் உப்பு அதிக 
அளவில் சேர்ந்துள்ளது . குறைந்த ஆழங்களில் சுண்ணாம்புச் 
சத்தும் , ஜிப்சமும் படிந்துள்ளன . மேற்பரப்பில் பாறைகள் சாதா 
ரணமாகக் காணப்படுகின்றன . 

இம் மண் வகை 10 க்கும் 
குறைவான மழையை உடைய பிரதேசங்களிலும் , வண்டல் மண் 
அமைப்பிலும் அமைந்துள்ளது . சில இடங்களில் மேய்த்தலுக்குப் 
பயன்படுகிறது . 


அங்ககமுள்ள மண் வகை 

பல சிறிய பிரிவுகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட 
அங்ககத்தை உடையனவாக இருக்கின்றன . 

டாஸ்மேனியா , 
கோஸிங்கோ மலைப் பிரதேசங்களில் பாட்சாலிக் மர நிலக்கரி 
அமைந்துள்ளது . இதிலுள்ள மற்ற வகைகள் பென்வைசன் 
போடன் அமிலத் தன்மையுள்ள சதுப்பு நில மண் வகைகளில் 
குறிப்பிட்ட உள்ளாட்டு நிலைகளினால் உருவாகின்றன . 

மேட்டு நிலமும் மலைத் தொடர்களும் உள்ள பகுதிகளிலுள்ள 
மண் வகையை ஒரு தனிப் பிரிவாகப் பிரிக்கலாம் . இங்கு எல்லா 
மண் வகைகளும் காணப்படுகிறது . சிறிது மேய்த்தலுக்குப் பயன் 
படுகிறது . 


மண்ணின் வளம் 
ஆஸ்திரேலியாவின் முக்கிய மண் வகைப் பிரிவுகள் , குறைந்த 
வளங்களை 

டையவை . ஆனால் கிராஸ்னோசம் கரிசல் மண் 
வகைகள் இவ்விதியிலிருந்து மாறுபட்டு உள்ளன . பொதுவாகத் 
தாவரங்கள் வளர்வதற்கான மூலகங்கள் மண் வகைகளில் 
குறைவாக உள்ளன . இம் மண் வகைகளுக்கு ஏற்றதான 
தாவரங்களும் , விலங்குகளும் தான் 

இந் நாட்டில் 

காணப் 
படுகின்றன . 


மண் 


89 


ஆஸ்திரேலிய மண் வகைகளில் பாஸ்வரமும் , நைட்ரஜனும் 
மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளன . இம் மண் வகைகளை 
வளமாக்குவதற்காக பாஸ்வரத்தின் உதவியோடு புற்களும் , 
க்ளாவர் 

தாவரங்கள் விளைவிக்கப் படுகின்றன . 
இக்காரணத்தினால் அயன மண்டல ஆஸ்திரேலியாவில் உணவுப் 
பயிர்கள் சிறப்பாக பயிராக்க முடிந்தாலும் அவை விளைவிக்கப் 
படவில்லை . 


போன்ற 


பரவலாகக் 

காணப்படும் தாய் பாறைகளில் முக்கிய 
தாதுக்கள் குறைவாக இருப்பதாலும் , மழை நீரில் , சத்துக்கள் 
அடித்துச் செல்லப்படுவதாலும் , ஆஸ்திரேலியாவிலுள்ள மண் 
வகைகள் உணவுப் பயிர்களுக்கும் , புல் பயிராவதற்கும் ஏற்றவை 
யாக அமையவில்லை . இவ் வகை குறையினால் அம் மண் வகைகளில் 
வளர்க்கப்படும் வளமற்ற புற்களை உண்ணும் விலங்குகளும் 
ஆரோக்கியமாக இருப்பதில்லை . பொட்டாஷியம் தாது தான் 
இம் மண் வகைகளில் போதுமான அளவில் அமைந்துள்ளன . 
ஆனால் இதுவும் சில இடங்களில் சராசரி அளவுக்குக் குறைந்து 
விட்டது . மண் வகைகளில் சத்துக்கள் காணப்பட்டாலும் , 
பயிர்த் தொழில் மேற்கொள்ளப்படுத்தினாலும் சாரம் குறைந்து 
விடுகின்றது . அக் குறைபாட்டை கண்டுபிடித்து தேவையான 
வழிகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் பயிர்த் தொழிலுக்கு 
அவைபயன்படா . இம் மாறுதல் பொதுவாக சிறிய தாதுக் 
களில் ஏற்படுகின்றன . 


! 


சாதாரணமாக காணப்படும் பாட்சால் , லேட்டரைடிக் , 
சோலோனைட்ஸ் மண் வகைகளில் பாஸ்பரஸின் மொத்த அளவு 
0.02 % க்குக் குறைவாகவும் கைட்ரஜன் 

.05 % க்குக்குறை 
வாகவும் உள்ளது . பாஸ்பரஸும் குறைவாகவே 

உள்ளது . 
மண் வகைகள் வளத்தை ஏற்றுக் 

ஏற்றுக் கொள்ளும் திறமையும் 
கொள்ளவில்லை . இதனால் பெருமளவில் சத்துக்களை , மண் 
வகைகளுக்கு அளிக்க வேண்டியுள்ளது . சிவந்த , பழுப்புநிற 
மண் வகைகள் சிறிதளவு வளமுடையவை . பேரிழையுள்ள 
சாம்பல்நிற மண் வகைகளில் 

மண் வகைகளில் பாஸ்பரஸ் .10 % அளவிலும் 
நைட்ரஜன் .14 % அளவிலும் இருப்பதால் மிதமான வளத்தைக் 
கொண்டுள்ளது . 

வட ஆஸ்திரேலியாவில் இம் மண் வகைகளில் 
இச் சத்துக்கள் மிகக் குறைந்த அளவுகளிலேயே காணப்படு 

இம் மண் வகைகளில் இரசாயன மாறுபாடுகளும் 
எளிதாகத் தோன்றுவதில்லை . ஆழம் அதிகரிக்க மண்களில் 
கால்ஷியம் குறைந்தும் மக்னீஷியம் அதிகரிக்கவும் செய்கின்றன . 


கின்றன . 


90 


ஆஸ்திரேலியா 


சோலோனைட்டு மண் வகையில் , மண்ணின் பக்கப் பார்வையில் 
பௌதீக அமைப்பை , சோடியம் மாற்றியமைக்கிறது . 


அதிகம் முக்கியமில்லாத சத்துக்கள் மண் வகைகளில் 
மிக மிகக் குறைந்திருப்பதால் பல புவியியல் இரசாயன ஆராய்ச் 
சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 20 ஆண்டுகளில் முக்கிய 
மண் வகைகளில் தேவையான தாதுக்களான மங்கனீசு , தாமிரம் , 
துத்தநாகம் , மாலிப்டினம் , போரான் , கோபால்ட் குறைவாக 
உள்ளன , என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . இக் குறைப் 
பாட்டின் பாவலியும் , இம் மண் வகைகளில் எக் குறைபாடு 
காணப்படுகிறது 

என்பதையும் கண்டறிவதற்காக எல்லா 
மாகாணங்களிலும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . பல 
இடங்களில் 

சர்வே செய்ததன் மூலமாகவும் இவ்விடங்கள் 
வரையறுக்கப்பட்டன . 


மேற்கு ஆஸ்திரேலியா , தெற்கு ஆஸ்திரேலியா மாகாணங் 
களில் லேட்டரைட் மண் வகைகளில் தாமிரம் மிகக் குறைவாக 
உள்ளது . தெற்கு ஆஸ்திரேலியாவின் தென் கிழக்குப் பகுதி 
களிலுள்ள பாட்சால் மண் வகைகளிலும் இக்குறைபாடு காணப் 
படுகின்றது . 

டாஸ்மேனியா தெற்கு ஆஸ்திரேலியா , 
விக்டோரியா , நியூ சௌத்வேல்ஸிலுள்ள தென் கிழக்குப் பகுதி 
களில் எல்லாம் பாட்சால் மண்ணில் க்ளாவர் என்ற புல்லை 
பயிராக்குவதற்கு , மாலிப்டினம் சத்துத் தேவையாக உள்ளது . 
மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள கடற்கரைச் சமவெளியிலுள்ள 
ஆழ்ந்த பாட்சாலிக் மண்ணில் துத்தநாகம் குறைந்த 
அளவிலேயே உள்ளது . தெற்கு ஆஸ்திரேலியாவின் மேல் தென் 
கிழக்குப் பகுதியிலுள்ள காற்றினால் வகைப்படுத்தப்பட்டுள்ள 
சாம்பல் நிற மண்ணிலும் , மாலி பிரதேசத்திலுள்ள மணற் 
பாங்கான பழுப்புநிற சோலோனைட்டு மண்களிலும் இக் 
குறைபாடு காணப்படுகிறது . டார்லிங் , டவுன்ஸ் பிரதேசத்தி 
லுள்ள கரிசல் மண்ணிலும் விக்டோரியா விம்மராவிலுள்ள 
ஆழ்ந்த சாம்பல் நிற களிமண்ணிலும் , தெற்கு ஆஸ்திரேலியாவி 
லுள்ள ரென்ட்ஸினாஸ் மண் வகைகளிலும் சில இடங்களில் 
துத்தநாகம் காணப்படுகிறது . மவுண்ட் காம்பியரிலுள்ள 
எரிமலை மண்களிலும் சாம்பல் நிற மண்களிலும் , யார்க் தீபகற் 
பத்திலுள்ள சுண்ணாம்பு மண் வகைகளிலும் , மங்கனீசு தேவை 
யான அளவிலேயே அமைந்துள்ளது . தெற்கு ஆஸ்திரேலியாவில் 
பாட்சால் மண் வகைகளில் போரான் குறைந்த அளவிலுள்ள 
தால் ஆப்பிள் பழங்களில் ஒருவித நோய் 

ஏற்பட்டு 
விடுகின்றது . 


மண் 


91 


தெற்கு ஆஸ்திரேலியா , கிங் தீவிலுள்ள கடற்கரை மண் 
மேடுகளிலுள்ள சுண்ணாம்புச் சத்துள்ள மண் வகைகளில் 
கோபால்ட் தாதுக் குறைவாக உள்ளதால் ஆடுகளுக்கு கடற்கரை 
நோய் ஏற்பட்டு வருகின்றது . குயின்ஸ்லாந்திலுள்ள மண் 
வகைகளில் சிறிய தாதுக்கள் குறைவாக உள்ளதைப்பற்றி 
ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை . அதனால் இங்குள்ள 
மண்களிலும் வளங்கள் குறைவாக உள்ளன . உதாரணமாக , 
பிரிஸ்பேனுக்கு 

கடற்கரைச் சமவெளியிலுள்ள பாட்சால் 
மண்ணில் வளம் குறைவு . முர்ரே பள்ளத்தாக்கிலுள்ள தோட்டப் 
பயிர்கள் 

பயிராக்கப்படும் பிரதேசங்களிலுள்ள மண்களில் 
போரான் சத்தும் , நியூசெளவுத்வேல்ஸிலுள்ள அதிக அமிலத் 
தன்மையுடைய மண்களில் மங்கனீசு தாதுவும் அதிகமாகக் கலந் 
துள்ளன . ஆனால் , இதனால் ஏற்படும் மாற்றங்கள் குறைவுதான் . 
ஆஸ்திரேலியாவின் பெரிய பரப்புகளில் பல மண் வகைகளில் 
ஒன்றோ அல்லது பல சிறிய தாதுக்கள் இல்லாமல் இருக்கின்றன . 
மேலும் போதுமான அளவிலேயே சத்துக்கள் காணப்படும் மண் 
வகைகளும் , பயிர்த்தொழில் 

அதிகமாக மேற் கொள்ளப் 
படுவதினால் வளமற்றவையாக மாறி உள்ளன . 


மண் வகைகளின் பௌதிக அமைப்பு 

ஆஸ்திரேலியாவிலுள்ள மண் வகைகளின் பௌதீக 
அமைப்பு காலநிலை அம்சங்களால் பெரிதும் மாற்றப்படுகின்றது . 
இவ்வமைப்பு ஈரபதத்தின் அளவிற்கு ஏற்றவாறு மாறுகின்றது . 
உப ஈரத்திலிருந்து பாதி வறண்ட பிரதேசங்களிலுள்ள மண் 
வகைகளில் , பயிர்த் தொழில் அவை நீரை ஏற்றுக்கொள்ளும் 
அளவிற்கு ஏற்றவாறும் , நீரைச் சேமித்து வைக்கும் அளவிற்கு 
ஏற்றவாறும் வேறுபடுகின்றது . 

பேரிழையுள்ள சாம்பல் நிற 
மண்களிலும் சோலோனைட்ஸ் மண்களிலும் நீர்ச் சுவரல் 
நடைபெறாது . உதாரணமாக , களிமண் அதிக அடர்த்தியைக் 
கொண்டுள்ளதால் நீர் ஆழமான 

அடுக்குகளுக்கு எளிதாக 
சுவர்வதில்லை . உணவுப் பயிர்களும் புல்களும் விளைவிக்கப்படும் 
சாம்பல் நிற மண்ணில் 

இக் காரணத்தால் நீர்ப்பாசனம் 
மேற்கொள்ளப்படுவதில்லை . ஆனால் 

சோலோனைட்ஸ் மண் 
வகை அதன் மேல் அடுக்கின் அடர்த்திக்கு ஏற்றவாறு மாறுபட்ட 
குணங்களைக் கொண்டுள்ளது . மேலும் இது உப்பின் அளவையும் 
பாதிக்கிறது . சிவந்த பழுப்பு 

மண் 

வகையிலும் 
சோலோனைட்ஸ் மண் வகையும் நீர்ச் சுவரல் எளிதாக நடைபெறு 
கின்றது . குறைந்த மழையிலேயே வெற்றிகரமாக கோதுமை 
பயிராக்கப்படுகின்றது . ஆனால் அதிகமான நீர்ப் பாசனத்தினால் 


நிற 


92 


ஆஸ்திரேலியா 


இந் நிலம் சதுப்பு நிலமாக மாறிவிடலாம் . மண்ணின் வளம் 

ரசாயன பௌதீக மாற்றங்களைப் போலவே , சாத்துக்கள் நீரில் 
அடித்துச் செல்லப்படுதலும் , நீர் சுவரலும் மண்ணின் முக்கிய 
அமைப்புகளால் . ஆஸ்திரேலியாவிலுள்ள மண் வகைப் பிரதேசங் 
களில் காணப்படும் சிறிய நில அமைப்புகள் முக்கிய அம்சங் 
களாகும் . அவை ஆழமற்ற பள்ளத்தாக்குகளாகவும் சிறிது 
உயர்ந்த மேடுகளாகவும் அமைந்துள்ளன . இவைகளின் உயரம் 
10-20 களாக உள்ளது . இந்நில அமைப்புகளுக்கு கில்கைய் 
என்று பெயர் . மேல் தளத்திலுள்ள பிளவுகளில் நீர் நுழைந்து 
அதிக அழுத்தத்தினால் அகன்று உயர்ந்து இச் சிறிய மேடுகள் 
தோன்றி உள்ளன . ஆனால் இவ்வமைப்பின் தோற்றத்திற்கான 
சிறந்த விளக்கம் கொடுக்கப்படவில்லை : பலதரப்பட்ட மேலே 
விளக்கப்பட்டுள்ள மண் வகைகள் காணப்படும் மத்தியத் தரைப் 
பருவக்காற்று காலநிலைகளில் 8 " -30 " வரை மழை பொழியும் 
இடங்களிலும் , அதாவது 

டாஸ்மேனியாவிலிருந்து , 
ஆஸ்திரேலியா வரை கில்கைய் பரந்து காணப்படுகிறது . இதில் 
பேரிழையுள்ள சாம்பல் நிறப் பழுப்பு நிற மண்கள் சிறந்த 
உதாரணங்களாகும் . 


உப்பளவு 

தெற்கு ஆஸ்திரேலியாவின் பெரும் பகுதிகளில் உப்புப் படிவு 
களினால் மண் வகைகள் பல வேறுபாடுகளைக் கொண்டுள்ளன . 
சோடியம் குளோரைடு , சோடியம் சல்பேட் உப்புக்கள் நீரில் 
கரையக்கூடியவை . மேற்கு ஆஸ்திரேலியா , விக்டோரியா , 
தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள சோலோனைட்ஸ் , சோலோ 
நைட்ஸிக் 

மண் வகைகளும் , நியூசௌத்வேல்ஸின் தென் 
மேற்கிலுள்ள பேரிழையுள்ள சாம்பல் நிற பழுப்பு நிற மண் 
வகைகளும் உப்புகளினால் பாதிக்கப்பட்டுள்ளன . வறண்ட 
பிரதேசத்திலுள்ள பாலைவனக் களிமண் மண் வகையில் ஜிப்சம் 
போன்ற உப்புக்கள் அதிகமாக உள்ளன . இவ்வுப்புக்கள் கடலி 
லிருந்து வீசும் 

வீசும் காற்றுக்களினால் மெல்லிய படிகங்களாக உள் 
நாட்டை நோக்கி அடித்துக்கொண்டு வரப்பட்டுள்ளன , மிகப் 
பழங்காலத்தில் வறண்ட காலநிலையினால் இவைகள் நீரில் 
அடித்துச் செல்லப்படுதல் தடுக்கப்பட்டது . 

உள் நாட்டை நோக்கிக் குவியும் , வறண்ட , மிக வறண்ட பகுதி 
களிலுள்ள வடிகாலமைப்புகளில் உப்பு நீர் காணப்படுகிறது . 
மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள உப்பு ஏரிகள் உப்பு நீர்க் 
குழிகள் தென் ஆஸ்திரேலியாவின் வட பகுதியிலுள்ள வறண்ட 
ஏரிகள் சிறந்த உதாரணங்களாகும் . 15 " க்கும் குறைந்த 


மண் 


83 


மழையை உடைய நீர் சுவறக்கூடிய மண் வகைகளில் உப்பு 
அதிகமாக படிந்துள்ளது . உதாரணமாக மாலிப் பிரதேசத்தி 
லுள்ள சோலோனைட்ஸ் மண் வகையில் உப்பளவு 2 ( அ ) 3 - அடி 
ஆழத்தில் 5 சதவீதமாக உள்ளது . மேற்கு ஆஸ்திரேலியாவில் 
கோதுமை பயிராக்கப்படும் நிலங்களில் பயிர்த்தொழில் உப்புப் 
படிதலினால் பாதிக்கப்படுகிறது . மேல் தளத்தில் உப்பளவு 2 % 
ஆகவும் , கீழ் தளத்தில் 4 % ஆகவும் உள்ளது . 

வெளிரிய 
நிறமுள்ள மண் வகைகளில் காடுகள் அழிக்கப்பட்டதால் சரிவு 
களில் தாழ்வு பகுதிகளில் உப்புப் படிந்து விடுகின்றது . 

தென் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் நீர்ப்பாசனத்தினால் அடிநில 
நீர் மட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டு உப்பளவின் சமநிலை 
பாதிக்கப்பட்டுள்ளது . நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்பட்டுள்ள 
பெரிய பரப்புகளில் அதாவது சிவந்த பழுப்பு நிற மண்களிலும் , 
சோலோனைட்ஸ் மண் வகையிலும் உப்புப் பெருமளவில் படிந் 
துள்ளதால் உப்பை வெளி யேற்ற நீர்ப்பாசனம் தேவையாக 


உள்ளது . 


மண்ணரிப்பு 

பல முன்னேற்றங்கள் ஆஸ்திரேலியாவில் கடந்த 50 ஆண்டு 
களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தொடர்ந்து பரவலான 
மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது . காடுகள் அழிக்கப்பட்டு பல 
இடங்களில் பயிர்த்தொழில் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது . 
கோதுமை விளையும் இடங்களும் , ஆடுகள் மேய்க்கப்படும் பாதி 
வறண்ட பகுதிகளும் காடுகள் அழிக்கப்பட்டதால் தோன்றியவை 
யாகும் . அதிக பயிர்த்தொழில் , அதிக மேய்ச்சல் ஆகியனவும் 
நீர் காற்றரிப்புகளும் கடந்த 20 ஆண்டுகளில் பயிர்த்தொழில் 
நடைபெறும் நிலங்களின் செழிப்பையும் நிலத் தன்மையையும் 
மிக வேகமாகக் குறைத்துள்ளன . பயிர்த்தொழில் நடைபெறும் 
இடங்களில் நீர்தான் முக்கிய அரிப்பு சாதனமாகும் . 1938 இல் 
தொடங்கப்பட்ட மண்ணை பராமரிக்கும் ஸ்தாபனம் மண்ணரிப் 
பைத் தடுக்கும் வழிகளை பரவலாக மேற்கொண்டுள்ளது . 
சந்தேகத்திற்கிடமில்லாமல் , அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி 
யான ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்குப் பகுதியில் மண்ணரிப்பை 
குறைப்பதற்கும் சமநிலையை ஏற்படுத்துவதற்காகவும் 
முன்னேற்ற வழிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன . 

விளையும் பகுதிகளிலும் , நியூசௌத்வேல்ஸ் 
விக்டோரியாவிலுள்ள மலைப் பிரிவிலிருந்து உள் நாட்டுச் சரிவு 
களிலும் , மற்ற மாகாணங்களிலுள்ள பயிர்த்தொழில் நடை 


பல 


கோதுமை 


94 

ஆஸ்திரேலியா 
பெறும் இடங்களிலும் மேய்ச்சல் நிலங்களிலும் மண்ணரிப்பை 
தடுக்க வேண்டியது மிக அவசியமாகும் . 

சில மண்வகைகள் மண்ணரிப்புக்கு எளிதில் உள்ளாகின்றன . 
பாட்சாலிக் , 

சிவந்த பழுப்புநிற மண்வகைகள் 

தகட்டு 
அரிப்பினாலும் மழை நீர் அரிப்பினாலும் பெரிதும் பாதிக்கப் 
பட்டுள்ளன . தென்கிழக்கு பகுதிகளிலுள்ள பாட்சாலிக் மண் 
வகைகள் ஒருவகையான குகை அரிப்பினால் சிதைவுற்றது 
குகையமைப்பு மண்ணின் மேல் தளத்தில் தோன்றி அடிவரை 
பரவுகிறது . குறைந்த பயிர் சுழற்சிகளினாலும் , மழைக் குறைந்த 
காலங்களில் அடர்ந்த பயிர்கள் விளைவிக்கப் படுவதாலும் 
மண்ணரிப்பு ஏற்படலாம் . மேய்த்தல் தொழில் நடைபெறும் 
இடங்களிலும் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் காடுகள் அழிக்கப் 
பட்டுள்ள இடங்களிலும் மண்ணரிப்பு ஏற்பட்டாலும் விரைவில் 
சத்துக்கள் மண்ணில் எளிதாக சேர்க்கப்படுகின்றன . குயின்ஸ் 
லாந்து கரிசல் மண் பகுதியில் பயிர்த்தொழில் அதிகமாக நடை 
பெறுதல் , மண்ணரிப்பு சேதங்களை விளைவித்துள்ளது . இதனால் 
அம் மண்ணை வளமாக்குவது அவசியமெனக் கருதப்படுகிறது . 

உப்பளவோடு நீர் அரிப்பு சேர்ந்தால் பயிர்த்தொழிலுக்கு 
ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது . 

இக் குறைபாடு மேற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள கோதுமை விளையும் பிரதேசத்தில் 
அதிகமாகவும் , தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் விக்டோரியாவிலும் 
குறைந்த அளவு காணப்படுகிறது . மண்ணின் பக்கப்பார்வையில் 
வெளி உட்பக்கங்களில் உப்பின் செல்வாக்கு வடிகாலமைப்போடு 
தொடர்பு கொண்டு 

பெரும்பாலும் மண்ணின் 
மேலடுக்கை பாதிக்கிறது . 

பாதி வறண்ட பிரதேசத்தில் உணவுப் பயிர்கள் பயிராக்கப் 
படும் பிரதேசத்தில் காற்று அரிப்பு ஏற்படுகின்றது . இதனால் 
பயிர்த்தொழில் நடைபெறாத இடத்தில் மேய்ச்சல் தொழில் 
மேற்கொள்ளப்படுகின்றது . 100 க்கும் மழை 

குறைவான 
இடத்தில் காற்றின் அரிப்பு ஏற்பட்டு மண்ணின் மேலடுக்கை 
அரித்து எடுத்து விடுகின்றது . 
உலகத்தில் 

ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் குறைந்த 
வளமுடைய மண்வகைகள் காணப்படுகின்றன . 
கொள்கை மறுக்கக்கூடியதாகும் . பல இடங்களில் வளமற்ற 
மண்களை செழிப்பாக்கி மண் அரிப்பை தவிர்த்து . நிலங்களில் 
பயிர்த்தொழில் மேற்கொள்ளப்பட்டு 

வந்துள்ளது . 

ஆனால் 
உப்பளவு இன்றும் ஒரு குறைபாடாக இருந்து வருகின்றது . 
விவசாய முன்னேற்றத்திற்காக பல நவீன சர்வேக்கள் மேற் 
கொள்ளப்பட்டு வருகின்றன . 


உள்ளது . 


என்ற 


7. இயற்கைத் தாவரம் 


ஆஸ்திரேலியாவை கால நிலைப் பிரதேசங்களாகப் பிரித்தால் 
அப் பிரிவுகள் காடுகள் , புல்வெளிகள் அரை பாலைவனம் பாலை 
வனங்களின் பரவலைக் காட்ட உதவும் . அதிக நீர் கிடைக்கும் 
கண்டத்தின் ஓரத்திலுள்ள பகுதிகள் காடுகளையும் கொண்டு 
உள்ளன . காடுகள் அமைந்துள்ள பகுதியின் பரப்பு மிகவும் 
குறைவு . அதுவும் காடுகளைத் திருத்தியதனால் குறைந்து 
கண்டத்தின் பரப்பில் 102 % ஆக உள்ளது . தெற்கு ஆஸ்தி 
ரேலியாவின் பரப்பில் 0.21 % காடுகளாகும் . நியூசௌத்வேல்ஸ் 
2 • 02 % விக்டோரியாவில் 9.8 % குயின்ஸ்லாந்து 1.4 % மேற்கு 
ஆஸ்திரேலியா 0.48 % டாஸ்மேனியா 2.98 % . 


இங்குள்ள மரங்கள் எப்பொழுதும் பசுமையாக இருக் 
கின்றன . 

வறட்சியை பெரும்பாலும் தாங்கக் கூடியவை . 
நீர்நிலைகளுக்கு அருகிலேயே காணப்படும் 

காணப்படும் நீண்ட 

நீண்ட வறண்ட 
காலங்கள் உள்ள உள் நாட்டுப் புல்வெளிகளில் , இம் மரங்களின் 
வளர்ச்சி தடைப்பட்டு குட்டையாக இருக்கும் . புல்வெளிகளில் 
காணப்படும் மரங்கள் சில இடங்களில் விட்டு விட்டும் சில 
படங்களில் நெருக்கமாகவும் காணப்படும் . ( உ - ம் ) வடமேற்கு 
விக்டோரியா , புல்வெளிகளை சாதாரணமாக . அயன மண்டல 
அல்லது சவானா புல்வெளி என்றும் மிதவெப்பம் அல்லது 
ஸ்டெப்பி புல்வெளிகள் என்றும் பிரித்துள்ளனர் . இவ்விரண்டு 
வகைக்கும் அதிகமான வேறுபாடுகளில்லை . எனினும் , சவானாவில் 
பொதுவாக அதிகமான மரங்கள் காணப்படுகின்றன . இப் புல் 
வெளிகளில் ஒற்றுண்ணி தாவரங்களும் காணப்படுகின்றன .. 
இங்குள்ள இயற்கைத் தாவரங்கள் இக் கண்டம் நெடுங்காலமாக 
உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து தனித்து 

விடப்பட்டதை 
காட்டுகின்றன . வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்ட தாவரங் 
களைத் தவிர பெரும்பாலான தாவரங்கள் ஆஸ்திரேலியாவுக்கே 
உரியவையாக விளங்குகின்றன .. 

சமீபத்திய . தொடர்பினால் 


உப அயன 


96 

ஆஸ்திரேலியா 
நியூகினியாவிலுள்ள தாவரங்கள் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு 
பகுதியில் காணப்படுகின்றன . ஆப்பிரிக்காவிலுள்ள பாவோபாப் 
( Baobab ) வகையை சேர்ந்த தாவரமும் தென்னமெரிக்காவிலுள்ள 
அராங்காரியா ( Arancaria ) ஊசியிலை மரங்களும் இங்கு காணப் 
பட்ட போதிலும் , ஆஸ்திரேலியாவுக்கே உரிய தாவரங்கள் 
அதிகமாகக் காணப்படுகின்றன . 

பிரதேசத்தில் 
காணப்படும் மரங்கள் யூக்லிப்டஸ் பிசின் மரங்கள் ( Gum Trees ) 
அகேஷியா மரங்களுமாகும் . யூக்லிப்டஸ் துரிதமாக வளரும் 
கடினத் தன்மை உடைய மரங்களாகும் . இதில் சில ராட்சச 
உருவத்தையும் அதிகமான வயதையும் கொண்டுள்ளன . ( உ - ம் ) 
தென்மேற்கு பகுதியிலும் கிப்ஸ்லாந்திலும் உள்ள மரங்களாகும் . 
இப் பிசின் மரக்காடுகள் மரத்திலுள்ள எண்ணெய்யினால் ஒருவித 
வாசனையைக் கொண்டுள்ளன . இந்த எண்ணெய்யை இங்குள்ள 
சிலவகை மரங்களிலிருந்து எடுத்து வியாபாரத்திற்காக பயன் 
படுத்துகின்றனர் . இவை பூக்கும் மரங்களாகும் . இவைகளின் 
இலைகளின் ஓரம் சூரியனை நோக்கித் திரும்பியிருக்கும் . ஆகையால் 
இவை குறைவான நிழலைத் தரும் . இவ்வகையில் 350 பிரிவுகள் 
உள்ளன . உலகிலுள்ள அகேஷியா வகைகளில் - பங்கு , அதாவது 
750 வகைகளுக்கு மேல் ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றன . 
இதில் இனிமையான மணம் உள்ள மஞ்சள் நிறமான பூக்களை 
உடைய மரம் தேசிய சின்னமாக விளங்குகிறது . இம் மரங்கள் 
துரிதமாக வளரும் . ஆனால் இதன் ஆயுள் குறைவு பூச்சிகளால் 
சுலபமாகப் பாதிக்கப்படும் . இங்குள்ள பிசின் மரங்களும் 
அகேஷியா மரங்களும் இங்குள்ள கால நிலைக்கு ஏற்ப அமைந் 
துள்ளன . ( படம் 22 ) . 


புதர்க் காடுகள் , வெப்பமும் , ஈரமுள்ள பகுதிகளில் காணப் 
படுகின்றன . ( உ - ம் ) குயின்ஸ்லாந்து , நியூகினியா தாழ் நிலங்கள் . 
இக் காடுகளில் மென்மையான மரங்களும் லயானஸ் ( Lianas ) மரங் 
களும் காணப்படுகின்றன . இங்குள்ள இக் கண்டத்திற்கே உரிய 
தாவரங்கள் பெரும்பாலும் மறைந்து விட்டன . மேற்கே செல்லச் 
செல்ல மழைக் குறைவினால் இக்காடுகள் குறைந்த அளவில் காணப் 
படுகின்றன . இத் தாவரங்கள் வட மேற்குக் கடற்கரையில் 
காணப்படவில்லை . ஆனால் , வடநியூசௌத்வேல்ஸில் பரவியுள்ளன . 
பெரணி செடிகள் ஈரமான கிழக்கு கடற்கரை 

ஈரமான கிழக்கு கடற்கரை ஓரங்களில் 
முக்கியமாகக் காணப்படுகின்றன . பெரணியில் மென்மையான 
வகையிலிருந்து மரவகை வரை உண்டு . காட்டின் அடியில் 
வளரும் தாவரங்கள் கனத்த மழையுடைய இடங்களில் அடர்ந்து 
காணப்படும் . ஊசியிலைக் 

காடுகள் . சில இடங்களில் நன்கு 
அமைந்துள்ளன . குயின்ஸ்லாந்தில் ஆரோகாரியா ( Araucaria ) 


, 


leo 


200 


800 


THIN 


III 


100 . 
. 


T 


-ம SI 


* 


f 


| 
L 

ட் 
CHc 
: 


1000 


HINI 


cco 
CIO 


COOL 


CCCC COCO Crar 


CooD 

aano.10 
20paoots : ie.. 


130JO00URD 


SACS 


• LCcCLIP 
guraa 
Pap 

1 


onen 


Son 


r 
cu ) ; 


DnDao0DI 


agnuoap. 


OCDO 


* CC ! 
uெtEEN 
ingaroor 


ஸ்தையில் 


மழை கடு 

போதி வரண்ட மாலி 
சர.ஸ்தைலெரோ 
பில் காடு 

புல்வெளி 

ஸ்கெலைரோபில் மாலி 
தாழ் காடு. 
சவான 

ஆல்பைன் தாவரம் 
புதர் நிலம் 

ராயபுதர் இவானா பாலைவன் 
தாழ் புதர் நிலம் நட்ஸ்ஸாக் புல்வெளி 

தாவரம் . 
புதர் ஸ்டெப்பி ஹம்மாக் புல்வெளி 


படம் 22. இயற்கைத் தாவரம் 


இயற்கைத் தாவரம் 

97 . 
மர வகைகளும் சிவப்பு சிடார் , கௌரிபைன் ( Red cedar kauripine ) 
ஆகியவையும் மேற்கு , தென் மேற்கு டாஸ்மேனியாவில் ஹவன் 
பைன் ( Huon pine ) . கிங் வில்லியம் பைன் ( King William pine ) 
ஆகியவையும் முக்கியமாகக் காணப்படுகின்றன . பொதுவாகக் 
காடுகள் ஈரமான கடற்கரையோரங்களிலும் மேட்டு நிலங்களிலும் 
அமைந்துள்ளன . ஆனால் , கிழக்கு மேட்டு நிலங்களிலுள்ள 
பீடபூமிகள் பொதுவாகத் திறந்தவெளிகளாகவுள்ளன . நீர் பிரிவு 
மேட்டிற்கு மேற்கே சிறிய அளவில் காடுகள் அமைந்துள்ளன . 
வடக்குப் பிராந்தியத்தில் கூட பருவகால மழையைப் பெற்ற 
போதிலும் நதி ஆறுகளின் ஓரங்களைத் தவிர மற்ற இடங்களில் 
சிறிய அளவில் காடுகள் காணப்படுகின்றன . பொருளாதார 
முக்கியத்துவம் உள்ள மரங்கள் அயர்ன் பார்க் ( iron Bark ) சில்வர் 
டாப் ( Silver Top ) டாலோவுட் ( Tallow wood ) பிளாக் பட் 
( Black butt ) ஒயிட் 

மகாகனி ( white Mahagany ) ரெட் 
மகாகனி , கிரே பார்க்ஸ் , பவுண்ட்டன் ஆஷ் , ஸ்டிரிங்கி பார்க் 
( Stringy Bark ) இவையெல்லாம் யூக்லிப்டஸ் - வகையைச் 
சேர்ந்தவை . மற்ற யூக்லிப்டஸ் வகைகள் தென் - மேற்கு 
முனையில் காணப்படும் . ஜாரா , காரி , டூவர் . ( Jarrak , karri , Tuart ) 
ஆகியன . அகேசிய ஊசியிலைக் காடுகளைத் தவிர மற்ற 
யூக்லிப்டஸ் அல்லாத மரங்களுள் ஒன்று சந்தன மரமாகும் . இது 
மேற்கு ஆஸ்திரேலியாவில் மித வறண்ட பிரதேசத்தில் சிறிதளவு 
காணப்படுகிறது . முதன் முதலில் குடியேற்றத்திற்காகக் காடுகள் 
அளவில்லாமல் அழித்தார்கள் . மேலும் காட்டுத் தீ அடிக்கடி 
சேதத்தை விளைவிக்கிறது . 

ஆனால் அரசாங்கம் காடுகளை 
வளர்ப்பதில் இப்போது கவனம் செலுத்துகிறது . காடுகள் 
அடர்ந்த கிழக்குக் கடற்கரையோர பகுதியிலிருந்து உள் நாட்டில் 
செல்லச் செல்ல காணப்படும் பீடபூமிகளில் புல்வெளிகள் காணப் 

சவானா மித வெப்ப புல்வெளிகளின் வறண்ட 
பகுதிகளில் முல்கா புதர் செடிகள் காணப்படுகின்றன . இதுவும் 
அகேஷியா வகையைச் சேர்ந்ததாகும் . . வறண்ட , தெற்கு 
ஓரப் பகுதிகளில் அதாவது வட மேற்கு விக்டோரியாவிலுள்ள 
விம்மரா சமவெளியிலிருந்து நல்லாபார் சமவெளிவரை பரவி 
யுள்ள மாலி தாவர வகையைக் கொண்டதாகும் . மாலி என்பது 
குட்டையான அடர்ந்து வளரும் ஒரு யூக்லிப்டஸ் வகையாகும் 
இங்குள்ள தாவரங்கள் வறட்சியைத் தாங்கக் கூடியவை . 
சிலவற்றின் இலைகள் பசையுள்ள தாக இருக்கும் . அது கடுமை 

வெப்பநிலைகளினின்றும் , வறட்சியினின்றும் பாது , 
காக்கிறது . சிலவற்றில் இலையே வளராமல் தடுக்கப் 


படுகின்றன . 


யான 


படுகிறது . 


ஆஸ்தி -7 


98 . 


ஆஸ்திரேலியா 


வறண்ட ஆஸ்திரேலியா பெரிய பரப்பைக் கொண்டுள்ளது . 
இப் பாலைவன பகுதியில் மணற் குன்றுகள் நிறைந்து காணப் 
படுகின்றன . இதில் மேற்கே முல்கா புதரும் கிழக்கே அயர் 
கொப்பரையில் உப்புப் புதரும் முல்காவும் அமைந்துள்ளன . இப் 
பிரதேசங்களில் மழைக்குப் பின்னர் புல் மற்றவகை கொடிகள் , 
பூக்கும் கொடிகள் நன்கு வளர வாய்ப்பு உண்டு பல வருடங் 
களுக்குக் கூட அயர் கொப்பரையிலும் மற்ற இடங்களிலும் 
தாவர வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும் . உப்பு மண்ணில் வளரக் 
கூடியது . தாழ்ந்த சதைப் பற்றுள்ள தாவரமாகும் ; இத் தாவரம் 
முரடான , கடினமான முள்ளுடைய புல் வகையாகும் . இது 
3 முதல் 4 அடிவரை உயரமிருக்கும் . மணல் குன்றுகளையுடைய 
பாலைவனத்தில் முல்காவும் , முள்ளுள்ள புல்லும் காணப்படும் . 
இது மிகவும் கடினமாக இருப்பதால் ஒட்டகம் கூட இதை 


உண்ணாது 


அசாதாரணமான தீவனச் செடிகள் 


புல்லையும் உப்புப் புதர்களையும் தவிர வேறு பல சத்துள்ள 
பிராணி உணவுப் பயிர்களும் இங்குக் காணப்படுகின்றன . அதில் 
ஒன்று சுத்துள்ள முல்காவாகும் . பல பெரிய மரங்கள் வறண்ட 
காலத்தில் பிராணி உணவுக்கு மிகவும் உபயோகமாகின்றன . 
உதாரணமாகக் குர்ராஜோங் ( Kurajong ) இக் கண்டத்தின் 
தென்கிழக்குப் பகுதியில் காணப்படுகின்றன . பிளிண்டர்ஷியா 
( Flindersia ) தேக்கு வகைகளில் ஒன்றாகும் . இதனைக் கால் 
நடைகள் விரும்பி உண்கின்றன . முள்ளுள்ள புர்சாரியா ( Bursaria ) 
தெற்கில் காணப்படுகிறது . இதுவும் பிராணி உணவிற்குப் பயன் 
படுகிறது . உள்நாட்டில் சவுக்கு மரங்கள் 

சவுக்கு மரங்கள் அதிகமாக வளர் 
கின்றன . இதன் தனித் தன்மை வாய்ந்த இலைகள் சத்துள்ளவை 
யாகும் . இரமோபிலியி ( Eremophilea ) டோடோனியா (Dodonia ) 
மரங்களும் சில சமயங்களில் உபயோகமாகின்றன . மார்சீலியா 
( Marsilia ) பெரணியைப் போன்றுள்ள செடியின் விதைகளை 
பழங்குடிகள் உண்பார்கள் . இதனை டார்லிங் கொப்பரையிலுள்ள 
கால்நடைகளும் விரும்பி 

உண்கின்றன . 

காட்டு 

காரட் , 
போர்டுலாகா ( Portulaca ) மழைக்குப் பின் நன்கு வளர்கின்றன . 
சுகர்கம் என்ற 

( Sugargam ) மிகவும் முக்கியமானது . 
நியூசௌத்வேல்ஸின் வடகிழக்குப் பகுதியில் இம் மரத்தின் 
கிளைகளை 40 க்கு மேல் உயரமான பகுதியிலிருந்தால் வெட்டி 
விடுவார்கள் . அதனால் காடுகளுக்கு அவ்விலைகள் வறண்ட 
காலத்தில் உணவாக இருப்பதில்லை . 


வகை 


இயற்கைத் தாவரம் 


99 


அயனமண்டல மழைக் காடுகள் 

ஆஸ்திரேலியா மித வறட்சிப் பிரதேசத்தை உடையதாக 
இருக்கின்றது . ஆகையால் இங்குள்ள தாவரங்களில் மரங்கள் 
மட்டுமல்லாது சிதறிய புதர்களும் செடிகளும் கூட உள்ளன . 
கடற்கரையோரப் பகுதிகளில் சில 

சில இடங்கள் ஈரமாகவும் 
வளமுள்ள மண்ணுள்ள தாகவும் , வறண்ட மேல் காற்றிலிருந்து 
பாதுகாப்பை உடையதாகவும் உள்ளன . இங்கு அயனமண்டல 
வடபகுதி தாவரங்களைக் காணலாம் . 


வடக்குக் குயின்ஸ்லாந்தில் அதிக மழையைப் பெறும் 
கடற்கரைப் பகுதிகளில் இவ்வகை தாவரங்கள் சிறப்பாகக் 
காணப்படுகின்றன . ( உ - ம் ) அதர்ட்டன் ( Atherton ) மேட்டு நிலம் . 
இவைகளை அயனமண்டல காடுகள் அல்லது தொத்தி யேறும் 
கொடி வகை தாவரம் . எனலாம் . பசால்ட் மண்ணில் நன்கு 
வளர்கின்ற இவை வளமற்ற கிரானைட் மண்ணிலும் கூட காணப் 
படுகின்றன . 


தாவரங்கள் 


அடியில் வளரும் 

அவ்வளவாக இல்லை . 
செடிகள் அடர்ந்து வளர்ந்துள்ளன . மரங்கள் மெலிந்து 
உயரமாக உள்ளன . சூரிய ஒளிக்காக அடர்ந்த இலைகளிலிருந்து 
உயரே வளர்ந்துள்ளன . கெய்ர்னுக்கருகிலுள்ள சமவெளிகளில் 
" லாயர் கெய்ர்ன்ஸ் ( Lawyer Cairine ) தொற்றியேறும் மூங்கில் 
( Climbing Bamboo ) மூங்கில் வளர்கின்றன . அதர்ட்டனுக்கு 
அருகிலுள்ள பீடபூமியில் அயனமண்டல மரங்கள் பெரியவை 
யாய் உள்ளன . மற்றச் சிறிய தாவரங்கள் இங்குக் குறைவாகக் 
காணப்படும் .. இங்குள்ள முக்கிய மரங்கள் வெள்ளைச் சிடார் . 
ரோஸ்வுட் , ரெட்சிடார் , 

ரெட்சிடார் . மேபிள் , பீன்டிரி . கௌரிபைன் 
முதலியவையாகும் . 


சில மலேய வகையைச் சேர்ந்த தாவரங்கள் விக்டோரியாவி 
லிருந்து தெற்கு நோக்கி டாஸ்மேனியாவரைப் பரவியுள்ளன . 
தெற்கே செல்லச் செல்ல வெப்பம் குறைவதால் ஆஸ்திரேலிய 
தாவரங்களுடன் இத் தாவரம் கலந்து விடுகிறது . நியூ சௌத் 
வேல்ஸ்சில் கடற்கரையில் பல இடங்களில் காபேஜ . பிரிபாம் 
( Cabbage, Freepalm ) ஆஸ்திரேலியாவுக்கு உரிய வகையாகும் . 
சிட்னிக்குத் தெற்கே மென்மையான மர வகைகள் சிறு செடிகள் 
கொடிகளுடனும் , பெரணிகளுடனும் சேர்ந்து வளர்ந்துள்ளன . 
மேலும் இங்குப் பல வகையான அத்தி மரங்களும் யூக்லிப்டஸ் 
வகைக்கு முன் தோன்றிய லில்லி பில்லி ( Lillipilli ) வகையும் 
காணப்படுகின்றன . ராட்சஸ நெட்டில் ( Netille ) என்ற மரம் 


100 

ஆஸ்திரேலியா 
ஒரு அடி நீளமுள்ள இலைகளைக் கொண்டுள்ளது .. மரவகை 
பெரணிகளான டிக்சோனியாவும் ஆல்சோலியாவும் புதருக்கு 
அழகைத் தருகின்றன . 


யூக்லிப்டஸ் காடுகள் 

வடக்கிலுள்ள ஊசியிலைக் காடுகளில் இம் மரங்கள் கூட்ட 
மாகக் காணப்படுவதில்லை . மேலும் அகன்ற இலை பீச் மரங் 
களைப் போன்று ஒன்று சேர்ந்தும் காணப்படுவதில்லை . அநேக 
மாக எல்லா யூக்லிப்டஸ் மரங்களும் விட்டுவிட்டு கூட்டமாகக் 
காணப்படும் மரங்களுக்கிடையே புல்வெளிகள் அமைந்துள்ளன . 
சில இடங்களில் மழையுள்ள இடங்களில் 

இடைவெளி 
இல்லாமல் சேர்ந்து காணப்படுகின்றன . உதாரணம் : பெர்த் 
திற்குத் தெற்கே உள்ள ஸ்வான்லாந்து பகுதி , இங்குள்ள 
கார் மரங்கள் உலகிலுள்ள சில உயர்ந்த மரங்களில் சிலவாகும் . 
இங்கு இவைகளுக்கு அடியில் புதர்கள் வளர்கின்றன . ஆனால் . 
புல்கள் பொதுவாகத் தோன்றுவதில்லை . 


1 


தெற்கு ஆஸ்திரேலியாவில் யூக்லிப்டஸ் காடுகளில் புல் 
வெளி பகுதிகளும் புதர்களான கோரியா ( Correa ) , க்ரீவில்லியா . 
( Grevillea ) , ஹாகியா ( Hakea ) , எக்ஸோகார்பஸ் ( Exocarpus ), 
பாங்க்ஸியா ( Banksia ) முதலியவை மரங்களுக்கிடையே வளர் 
கின்றன . யூக்லிப்டஸ் பெரும்பகுதி , கிப்ஸ்லாந்து விக்டோரியா 
மாகாணங்களிலும் காணப்படுகின்றது . நியூ சௌத்வேல்ஸில் உப 
வளர்ச்சிக்கிடையே ப்ரோடீசியா ( Protecea ) , இபாகிரிட்ஸ் 
( Epacrids ) சாதாரணமாக 

வளர்கின்றன . 

உள்நாட்டினுள் 
செல்லச் செல்ல சவானா மரங்கள் சவானா அல்லா புல்வெளிகளுக்கு 
இடமளிக்கின்றன . இங்கும் பரவலான குட்டையான மரங்கள் 
காணப்படுகின்றன . யூக்லிப்டஸ் மரங்கள் அகேஷியா மரங் 
களுக்கு இடமளிக்கின்றன . 


போன்ற 


யூக்லிப்டஸ் மரங்களின் தோற்றம் 

யூக்லிப்டஸ் மரங்கள் நியூசிலாந்து , ஃபிஜி , நியூகலி 
டோனியா போர்னியோ 

நாடுகளில் 

காணப்பட 
வில்லை . நான்கு இனங்கள் டைமூரிலும் நான்கு நியூகினி 
யாவிலும் ஒன்று நியூபிரிட்டனிலும் ஒன்று பிலிப்பைனிலும் 
காணப்படுகின்றன . 


ஆஸ்திரேலியாவின் மழையுள்ள பகுதிகளில் மலேயா 
இயற்கைத் தாவரமும் யூக்லிப்டஸ் மரங்களும் காணப்படுகின்றன . 
வளமற்ற மணற் பாறைகளில் மைரட்டஸ் . (Myrtus ) யூஜினியா 


இயற்கைத் தாவரம் 

101 
( Eugenia ) மரங்களும் மற்ற அயனமண்டல வடக்கிலுள்ள 
மரங்களும் வளர்கின்றன . 

யூக்லிப்டஸ் இலைகள் புதர்கள் 
போன்று கடினமாக வறண்ட 

நிலைகள் தாங்கக்கூடியவாறு 
அமைந்துள்ளன . ஆனால் , யூக்லிப்டஸ் அகேஷியா மரங்கள் 
மழை அதிகமுள்ள இடங்களில் மலேய இன இயற்கைத் தாவரத் 
தோடு போட்டிப் போட முடியாது . 

யூக்லிப்டஸ் மரவகைகளில் சில வகைகள் மணற்பாங்கான 
மண் வகைகளிலும் , மேலும் சில களிமண் அல்லது சுண்ணாம்பு 

வகைகளிலும் வளர்கின்றன . இலைகளில் உற்பத்தியாகும் 
ஒருவகை சிறந்த எண்ணெய் இம் மண் வகையோடு தொடர்பு 
கொண்டிருக்க வேண்டும் . இவ்வாறு மணற்பாங்கான இடத்தில் 
வளரும் மரங்களில் பினைன் ( Pinine ) என்ற எண்ணெய் கிடைக் 
கிறது . 

“ பாக்ஸ் " மரங்கள் கனத்த களிமண் இடங்களில் 
காணப்படுவதால் சினியால் ( Ceniol ) என்ற எண்ணெய் இலைகளி 
லிருந்து கிடைக்கின்றது . 

பெப்பர்மின்ட்ஸ் , ( Peppermints ) 


t : 


படம் 22 - A , நியூசௌத்வேல்ஸின் தெற்குக் கடற்கரையில் 

கடின மரக்காட்டில் மரம் வெட்டப்படுதல் 


என்ற 


ஸ்னோகம்ஸ் ( Snowgums ) 

வகைகள் பிலான்டர்ன் 
( Phellandrene ) என்ற வகை எண்ணெயை அளிக்கிறது . இவை 
குளிர்ந்த உயர் நிலங்களில் வளர்கின்றன . 


1 


. 


102 

ஆஸ்திரேலியா 
யூக்லிப்டஸ் மரங்கள் , மத்திய கிரேடேஷியஸ் காலத்தில் 
ஆஸ்திரேலியா , ஆசியாவிலிருந்து பிரிந்து , வறண்ட , மணற் 
பாங்கான பகுதியாக மாறிய போது தோன்றியிருக்க வேண்டும் . 
டெர்ஷரி யுகத்தில் காலரி மலேய மரங்கள் வளர்வதற்குப் 
போதுமான அளவு வெப்பமாக இருந்ததாக விக்டோரியாவில் 
தோண்டி எடுக்கப்பட்ட உயிரின அச்சுப் பிரதிகள் காட்டுகின்றன . 
இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலுள்ள நிலங்கள் உயர்வாகக் 
குளிர்ந்துள்ளதால் யூக்லிப்டஸ் வளரக்கூடியவாறு உள்ளன . 


எல்லா யூக்லிப்டஸ் மரங்களும் , பூக்களுக்கு மேல் ஒருவித 
உறை போன்ற அமைப்பை எற்படுத்தி எந்தவித கால நிலை 
யையும் மண்வகைகளையும் தாங்கக்கூடியதாக அமைந்துள்ளன . 
300 அல்லது மேற்பட்ட வகைகளில் பொதுவாக அமைந்துள்ள 
வகை பிளட்வுட் ( Bloodwood ) வகையாகும் . இம் மரங்கள் 
கண்டத்தின் வெப்பமான வடக்குப் பகுதிகளில் காணப் 
படுகின்றன . அயர்ன்பார்க்ஸ் ( Ironbarks ) பாக்ஸஸ் ( Boxes ) 
மரங்கள் முக்கியமாகக் கிழக்குப் பகுதியில் , களிமண் பகுதியில் 
வளர்கின்றன . 


. 


ஸ்டிரின்ஜி பார்க்ஸ் ( Stringy barks ) பெப்பர்மின்ட்ஸ் 
( Peppermints ) ஈரமான , குளிர்ந்த தென் கிழக்கிலுள்ள 
பீடபூமியில் அமைந்துள்ளன . வறண்ட பகுதிகளில் மாலி 
மரங்கள் காணப்படுகின்றன . இலைகளின் மேல் எண்ணெய்ப் 
பசை இருப்பதற்குக் காரணம் வெப்பத்தையும் , குளிரையும் 
தடுப்பதற்காகவும் சில இலைகள் வளைந்து காணப்படுவதும் 
மெழுகு பூச்சு இருப்பதும் வறட்சியைத் தாங்குவதற்காகும் . 


சவானாக்கள் அல்லது புல்வெளிகள் 

சிறிது சிறிதாகச் சவானா மரங்கள் உண்மையான சவானாக் 
களாக மாறுகின்றன . மெதுவாகத் தொடர்ச்சியாக இயற்கைத் 
தாவரம் வளர்ச்சி உள் நாட்டை நோக்கிக் குறைகின்றது . இது 
கடல் போன்ற புல்வெளியில் , புதர்கள் தீவுகளைப் போன்று 
அமைந்திருப்பதாகக் காணப்படுகின்றது . மேற்கு ஆஸ்திரேலி 
யாவில் முல்கா 

என்ற அகேஷியா முக்கியமானதாகும் . 
குறைவான மழைப் பொழிவினால் புல்லும் , முல்கா பகுதி 
சவானாவைவிட பாலைவனம் போன்று தோற்றமளிக்கிறது . 


கிழக்கில் அதிக மழையுள்ள இடங்களில் ஆஸ்திரேலியாவில் 
ஆடு , மாடு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன . டார்லிங் 
கொப்பரையில் சவானா , தாழ்ந்த சவுக்கு அகேஷியா போன் 


/ 


இயற்கைத் தாவரம் 

103 
தாழ்ந்த யூக்லிப்டஸ் மரங்களைக் 

கொண்டுள்ளது . தென் 
பகுதியில் உப்பு புதரும் அதிகப் பயனுள்ள புற்களும் காணப் 
படுகின்றன . வடக்கில் இவை . அதிகமாக பரவலாக அமைந் 
துள்ளன . 

இவைகளில் முக்கியமான கால்நடைத் தீவன 
தாவரங்கள் நீல நிற புல்லும் ( Blue grass ) மிட்சல் புல் ஆகியவை 
யாகும் . இப்பகுதியில் மழைப் பொழிவு நம்பக்கூடியதாக இல்லை . 


கோபார் ( Cobar ) என்ற இடத்தில் 15 " வருட மழை 
யளவாக இருக்கும் இடத்தில் முல்கா பகுதி தொடங்குகிறது . 
வருட இறுதியில் மழை யளவில் 3 அல்லது 41 அளவு மழை 
குறைவு ஏற்படும்போது மஞ்சள் காம்போஸிடே ( Yellow 
Compositae ) அவைகளுக்கு அடியில் பரவலான் அகேஷியா மரங் 
களும் அல்லது மஞ்சள் வெள்ளி ஸ்க்ரேபூளேரியா ( Scrophularia ) 
மரங்களும் காணப்படுகின்றன . இவைகளை விட முக்கியமானது . 
15 அடி உயரம் வளரும் இளம் சிவப்பு நிறமுள்ள பூக்களை 
உடைய அழகிய எரீமோபீலியா ( Eremophilia ) மரங்களும் 
பளபளப்பான பிம்பிள் பாக்ஸ் ( Bimble box ) மரங்கள் காணப் 
படுகின்றன . இங்குப் பன்னிரெண்டு வகையான அகேஷியா 
மரங்களைச் சேகரிக்கலாம் . இவைகளில் சில மரங்களில் தங்க நிற 
பூக்கள் பூக்கின்றன . 


8. புல் வகைகள் 


ஆஸ்திரேலியாவிலுள்ள புற்களின் முக்கிய அம்சங்கள் 

ஆஸ்திரேலியாவில் காணப்படும் புற்களின் அமைப்பு 
இயற்கைத் தாவரத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது . இவை 
இரண்டும் கால நிலையோடும் மண் வகைகளோடும் தொடர்பு 
கொண்டுள்ளன . மிகப் பழங்காலத்தில் 

முதன் 

முதலில் 
குடியேற்றம் ஏற்பட்டபோது காணப்பட்ட இயற்கைத் தாவரங் 
களிலேயே கால்நடைகள் மேய்க்கப்பட்டன . மழை அதிகமுள்ள 
தெற்கு , கிழக்கு ஆஸ்திரேலியாவில் முதலில் தோன்றிய 
இயற்கைத் தாவரங்கள் அழித்து நவீன புல்வகைகள் வளர்த்து 
அவைகளில் கால்நடைகள் மேய்க்கப்பட்டன . 


மேய்த்தலும் , எரிக்கப்படுதலும் புற்களின் பயன்களில் 
முக்கிய பங்கு வைத்து , சீரான அல்லது மாறுபட்ட இயற்கைத் 
தாவரத்தை ஏற்படுத்தியுள்ளன . சூழ்நிலையில் காணப்படும் 
மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மேய்ச்சலுக்குப் பயன்படும் புற்களும் 
பல்வேறு தோற்றங்களைக் கொண்டுள்ளன . புற்கள் காணப்படும் 
பிரதேசங்களில் கால் நடைகள் 

மிக முக்கியமானவை . 
செழிப்பான குட்டையான தந்தோனியா ( Danthonia ) என்ற 
வகை ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன . 


விளைவிக்கப்படும் புல் வளரும் பிரதேசங்களில் மண்களி 
லுள்ள குறைகளை நீக்குவதற்கு உரங்கள் பெருமளவில் பயன் 
படுத்தப்படுகின்றன . புதர்கள் , சவானா, சவானாக் காடுகள் , 
வறண்ட , ஈரமான ஸ்கேலோரோபில் 

காடுகள் எல்லாம் 
அழிக்கப்பட்ட பிரதேசங்களில் பாஸ்பரம் மற்றும் முக்கிய 
தாதுக்களைப் பயன்படுத்தி குளோவர் என்னும் கால்நடை உணவுப் 
பயிர் வெற்றிகரமாகப் பயிராக்கப்படுகிறது . குயின்ஸ்லாந்தின் 
கடற்கரையில் புற்கள் எரிக்கப்பட்டுப் புல்வெளிகளின் வளம் 
காக்கப்படுகின்றது . 


புல் வகைகள் 


105 


ஆஸ்திரேலியாவில் காணப்படும் புற்களின் வகைகள் அயன 
மண்டல உப அயன மண்டல புற்கள் , மிதவெப்ப மண்டல புற்கள் 
ஸ்கேலோரோவில் ஸ்டெப்பி முதலியனவாகும் . இவைகளைத்தவிர 
அயன மண்டலத்தில் திறந்த காடுகளும் புதர்களின் மேல் 
பகுதியும் கால்நடைகளுக்கு உணவாகப் பயன்படுகின்றன . புல் 
வெளிகளில் கிராமனி ( Gramineae ) இனத் தாவரம் மிக முக்கிய 
மானது . வடக்குப்பிரதேசத்தில் கோடைக்கால மழைப் பொழியும் 
இடங்களில் ஆண்ட்ரோபகோனி ( Andropogoneae ) பணிசி 
( Paniceae ) ஈரகுரோஸ்டி ( Eragrosteae ) குளோரிட்டி ( Chlorideal ) 
ஆகிய புற்கள் மேற்கூறிய குடும்பத்தைச் சேர்ந்தவை . தெற்கில் 
அவனி , ( aveneae ) ஃபேஸ்டூசி (Festuceae ) அக்ரோஸ்டிடி 
( Agrostideaed ) ஆகியன சிறந்த வகைகளாகும் . தாவரங்களுக்கு 
இடையே ஆங்காங்கே புற்கள் காணப்படுகின்றன . ஸ்டெப் புதர் 
பிரதேசத்தில் கேனோபொடியாஸி ( Cenopodiaceae ) வகை 
முக்கியமானது . ஆஸ்திரேலியாவில் காணப்படும் புல்வகைகளில் 
பருப்புகளைக் கொண்டிருக்கும் புற்கள் சிறந்தவையாகும் . 


ஆஸ்திரேலியாவில் புற்கள் மாறுப்பட்ட வளரும் பருவத்தைக் 
கொண்டிருக்கின்றன . இம் மாறுபாடு கோடைகால அல்லது 
குளிர்கால மழைப் பிரதேசத்திற்கு ஏற்றவாறு அமைகின்றது . 
எல்லாப் பிரதேசங்களிலும் ஒரு வறண்ட பருவம் நிச்சயமாக 
அமைந்துள்ளது . இதனால் அப் பருவத்தில் ஆஸ்திரேலியாவி 
லுள்ள கால்நடைகள் வறண்ட 

நம்பி 
யிருக்கின்றன . 


உணவையே 


ஆஸ்திரேலியாவிலுள்ள முக்கிய புற்களில் காணப்படும் 
குறைபாடு அதில் புரோட்டீன் இல்லாததே ஆகும் . புரோட்டீன் 
குறையும்போது புற்கள் வறண்டு முற்றிய உணவாக மாறி 
விடுகின்றது . இவ்வமைப்புத் தெற்கில் கோடை காலத்திலும் , 
வடக்கில் பின் குளிர்காலத்திலும் , இளவேனிற் காலத்திலும் 
தோன்றுகிறது . 


. 


ஆஸ்திரேலியாவிலுள்ள பெரும்பாலான புல்வெளிகளில் 
கால்நடைகள் வருடம் முழுவதும் ஒரே நிலத்தில் தான் மேய்க்கப் 
படுகின்றன . ஆனால் , அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கால்நடைகள் 
குளிர்கால மேய்ச்சல் நிலத்திலிருந்து இளவேனிற்கால மேய்ச்சல் 
நிலத்திற்கு ஓட்டிச் செல்லப்படுகின்றன . இங்குள்ள மேய்ச்சல் 
நிலங்கள் அமெரிக்க நாட்டைப் போல் அல்லாமல் சமமட்டமாகவும் , 
காலநிலை மாற்றங்களும் , மாறுப்பட்ட புற்களையும் கொண்டிரா 
மலும் இருக்கின்றன . உயர் நிலங்களில் காணப்படும் மேய்ச்சல் 


106 


ஆஸ்திரேலியா 


நிலங்கள் மட்டும் 
படுகின்றது . 


பருவ 


காலத்திற்கு ஏற்றவாறு 


பயன் 


ஆஸ்திரேலியாக் கண்டத்தில் முதலில் தோன்றிய இயற்கைத் 
தாவரம் காணப்படும் இடங்களில் கால்நடைகள் அதிகமாகக் 
காணப்படவில்லை . மற்ற இடங்களில் நீர்ப்பாசன வசதியால் 
அதிகமாக வளர்க்கப்பட்டு மேலும் அதிகமான கால்நடைகள் 
புற்கள் வளர்ப்பதற்கு வழி செய்கின்றது . 


சில சமயங்களில் அதிக எண்ணிக்கையில் கால்நடைகள் 
காணப்படும் போது புற்களின் வளம் குறையும் . அதனால் 
கால்நடைகளின் எண்ணிக்கைக் 

குறையத் தொடங்கி 
விடுகின்றன . இதனால் வறட்சியைத் தாங்கக்கூடிய கால்நடைகள் 
அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்படுகின்றன . உதாரணமாக 
நியூ சௌத்வேல்ஸிலுள்ள மித வறண்ட பிரதேசத்திலுள்ள 
கால்நடைகள் 1891 லிருந்து 1901 ஆண்டுவரை 16.4 மில்லியனி 
லிருந்து 5.5 மில்லியனுக்குக் குறைந்து விட்டது . அதிலிருந்து 80 
மில்லியனுக்கு மேல் அதிகரிக்கவில்லை . முன்பு இருந்த 
எண்ணிக்கையை அடைவது மிகக் கடினம் . இதற்குக் காரணம் 
புற்கள் நிரந்தரமாகப் பாதிக்கப்பட்டதே ஆகும் . கால்நடைகளின் 
எண்ணிக்கையை அதிகரிப்பதைவிட , இப்பொழுது இருக்கும் 
கால்நடைகளைக் காப்பது தான் முக்கியமானதாகக் 
படுகின்றது . இக் கருத்து ஆஸ்திரேலியாவில் * பங்கு 
பிரதேசத்தில் நிலவி வருகின்றது . இதில் 33 சதவிகிதம் 
வறண்ட , மித வறண்ட பிரதேசம் ஆகும் . நல்ல மேற்பார்வை 
சிறந்த நீர்ப்பாசனம் , வேலி கட்டுதல் , புற்களை வெட்டுதல் , கால் 
நடைகளின் பாதுகாப்பு ஆகிய முக்கிய அம்சங்கள் இயற்கையான 
மழைப் பொழிவிலேயே வளர்க்கப்படும் புல்வெளிகளின் 
முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன . நீர்ப்பாசனம் 
மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் கால்நடைகளின் எண்ணிக் 
கையை அதிகரிக்கலாம் . 


கருதப் 


நல்ல காலநிலை காணப்படும் பிரதேசங்களான தெற்கு 
ஆஸ்திரேலியாவில் விவசாயிகளும் , மேய்த்தல் தொழிலை மேற் 
கொண்டுள்ளவர்களும் புற்களின் முன்னேற்றத்தில் பெருங் 
கவனம் 

செலுத்துகின்றனர் . இரு முக்கிய வழிகள் மேற் 
கொள்ளப்பட்டுள்ளன . அவை சிறந்த முக்கிய புல் தாவர 
வகைகளைப் பயிராக்குதலும் , மண்ணிலுள்ள சத்துக் குறைவை 
நீக்குவதாகும் . 


107 


புல் வகைகள் 


விளைவிக்கப்படும் புல் வகைகள் 

சில முக்கியமற்ற புல் வகைகளைத் தவிர மற்றவை வெளி 
நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன . இவ் வகை புற்களை 
உபயோகித்த காலத்தை மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 
முதலில் செழிப்பான ரைபுல் காக்ஸ்புட் ( cocksfoot ) வெள்ளைக் 
குளோவர் முதலியன குளிர்ந்த மித வெப்ப ஐரோப்பிய 
தாவரங்களை பயன்படுத்தினர் . தெற்கு மாகாணங்களில் மட்டும் 
சில இடங்களில் இவ் வகைகள் காலநிலை மண்வகை ஆகிய 
காரணங்களினால் பயிரிடப்பட்டு 
பயிரிடப்பட்டு வந்தன . 

முதன் முதலில் 
கொண்டுவரப்பட்ட லூசர்ன் என்னும் புல்வகை சாதாரண 
அளவில் மழையைப் பெறும் அயன மண்டலத்தில் அல்லது 
மத்தியத் தரைக்கடலில் காலநிலை மண்டலத்தில் பயிர் செய்யப் 


படுகிறது . 


இரண்டாவது காலத்தில் மத்தியத் தரைக்கடல் காலநிலை 
தாவர வகைகளே பயிரிட்டார்கள் . இதனை உலகின் வேறெந்த 
பகுதியிலும் பயிரிடவில்லை . 

இவ்வகையில் முக்கியமாக 
ட்ரைபோலியம் சப்டெரேனியம் ( Trifolium , Subreraneum ) 
செழிப்பான ஃபீலாரிஸ் - ட்யூபரோசா ( Phalaris Tuberosa ) என்ற 
வகைகள் கூறலாம் . தற்போது அடி 

நிலமட்ட குளோவர் 
முக்கிய விளைவிக்கப்படும் வகையாக உள்ளது . இவ்வகையை 
மறுபடியும் பயிர் செய்ய வேண்டியதில்லை . தானே வளரக் 
கூடியது . நல்ல உற்பத்தியைக் கொடுக்கும் . ஆஸ்திரேலியாவின் 
தென்பகுதியிலுள்ள வளம் குறைந்த மண்ணையுடைய பரந்த 
பரப்பிலிருந்து வளத்தை எடுக்க இது உதவுகிறது . ஃப்லாரிஸ் 
மத்தியத் தரைக்கடல் பகுதியிலிருந்து உப அயன மண்டலத்தில் 
நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்கள் வரை பயிர் செய்யப்பட்டு 
வருகிறது . 

மத்தியத் தரைக்கடல் வகைகளில் மெடிகாகோ 
( Medicago ) வகைகள் இயற்கை காரணிகளாலேயே பரவலாக 
விளைவிக்கப்படுகின்றது . மெடிகாகோ வகையில் ஒன்றான 
மெடிகாகோ ட்ரைபுலாயிட்ஸ் ( Tribuloides ) 1930- ம் ஆண்டுகளில் 
வியாபார முறையில் பயிர் செய்யப்பட்டது . 


மூன்றாவது காலத்தில் கோடைகாலப் மழையைப் பெறும் 
பிரதேசத்தில் வளரக்கூடிய புல்வகைகளே விளைவித்தார்கள் . 
குளோரிஸ் கயானா என்னும் வகை தென் ஆப்பிரிக்காவிலிருந்தும் 
பாஸ்பாலம் டிலாட்டம் ( Paspalum Diladetum ) தென் 
அமெரிக்காவிலிருந்தும் முதன் முதலில் இங்குக் 

கொண்டு 
வரப்பட்டது . முதல் வகை சாதாரண காலநிலையுள்ள 

இடங் 
களிலும் இரண்டாம் 

வகை அதிக மழையுள்ள இடங் 


1 


* 108 

ஆஸ்திரேலியா 
களிலும் விளைகிறது . இவ் வகைகளை நியூ சௌத்வேல்ஸிலும் , 
குயின்ஸ்லாந்திலும் பெருமளவில் பயன்படுத்துகின்றனர் . ஈர 
மான அயன மண்டலத்தில் கினியா ( Guinea Grass ) பனிக்கம் 
( Panicum ) மாக்ஸிமம் ( Maximum ) மெலினிஸ் மினூடிப்ளுரா 
( Melinis minutiflora ) மொலாஸஸ் புல் ( Malassus grass ) 
பிரனசரா ம்யூடிகா ( Bracniara Mutica ) பாரா ( Para grass ) 
ஆகியன பிற்காலத்தில் ஏற்ற இடங்களில் பயிர் செய்யப்பட்டன . 


. 


சென்ற இருபது ஆண்டுகளுக்கு முன் இங்குக் கோடைகால 
மழை பெறும் பிரதேசங்களில் விளைவிக்க புல்லைத் தேர்ந்தெடுக்க 
காலத்தைச் செலவிட்டனர் . ஆனால் இப்புல் கண்டுபிடிக்கவில்லை 
யானாலும் அதிக மழையுள்ள அல்லது நீர்ப்பாசனம் பெறும் 
வெப்பமான காலநிலையில் வளரக்கூடிய புற்களைச் சென்ரோ சீமா , 
பியூபேன்ஸ் சென்ஸ் ( Centrosema ) ( Peubescenes ) ஸ்டைலோ 
சாம்திஸ் , பேசிலியஸ் ( Stylosanthes . Tracilis ) லூசர்ன் ஆகியன 
கண்டுபிடிக்கப்பட்டன . உப அயன காலநிலையில் முக்கிய வகை 
மெடிகாகோ , சடைவா ( Medicago , Sativa ) ஆகும் . இவ் வகைகள் 
எல்லாம் இக் காலநிலைப் பிரதேசங்களில் வரிசை வரிசையாக 
வளர்க்கப்பட்டு மெதுவாக எல்லைப் புற பிரதேசங்களுக்கு 
விஸ்தரிக்கப்பட்டன . நடுத்தர மழையுள்ள வெப்பமான கால 
நிலையில் மணற்பாங்கான பிரதேசங்களில் ஸ்டைலோ சான் தஸ் 
சுந்தைக்கா ( Sundiaca ) என்ற வகை புல் பரவலாகக் காணப்படு 
கிறது . இதன் பரவல் தெற்கு நோக்கியும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது . 


போருக்குப் பின் வெளிநாடுகளிலிருந்து சிறந்த புல்வகைகளை 
காண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள புற்களின் மதிப்பை 
அதிகமாக்குவதற்கு அதிகமான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப் 
பட்டது . ஆஸ்திரேலியர்கள் உப அயன மண்டல புல்வகைகளைச் 
சேகரிக்க தென் ஆப்பிரிக்காவுக்குச் சென்றனர் . அதுபோல் 
மத்தியத் தரைக்கடல் நாடுகளுக்கும் சென்றனர் . அயன மண்டல 

அயனமண்டல பிரதேச புல் பயிர்களைச் சேகரிப்பதற்காக . 
மத்தியத் தெற்கு ஆப்பிரிக்காவுக்குச் சென்றனர் . பலவகைகள் 
இவ்வாறு ஆஸ்திரேலியாவுக்குக் கொண்டு வரப்பட்டு வெற்றி 
கரமாகப் பயன்படுத்தப்பட்டது . 


உப 


i 


ஆனால் வறண்ட பிரதேசங்களில் காணப்படும் புற்களைப் 
பற்றிய ஆராய்ச்சிகள் 

குறைவாக மேற்கொள்ளப்பட்டன .. 
ஆனால் மேற்கு ஆஸ்திரேலியாவின் வடமேற்குப் பகுதியிலும் , 
குயின்ஸ்லாந்தின் வடமேற்குப் பகுதியிலும் சென்சுரஸ் 
( Chenchrus ) என்ற வகை நன்றாக வளர்கிறது . 


cDon : 
பா ) 
| Ca010 

nou 


* Dun 


Ur 


* 


- 


aapa . 
aa 
TE 


பா 
UOD 
HDO1 


SAAAIAA 


- மித வெப்ப 
பசுமை புல் 

பிரிக்லோ 
தளிர்தால் புல் -செல் நீல . புல் 
தெளிர்கால புல் தெற்கு மிட்சல் பிளிண்யமற முல்கா புதா 
மித.வப்ப குட்டை 18 போதி வறண்ட 

நஸ்பெனிபெக்ஸ் மேற்கு 
ஆல்பைன் புல் பாத வறண்ட 

ஸ்ஓபனியை 

கஸ் - தெற்கு 
அயன் மண்டல நீண்ட 

பாலைவனம் 
புல் 

வறண்ட புதர் 
கூட்டமான 

உப்பு புதர் ஸ்டைப்பி 


புலகாக்கி) 


படம் 23 , புற்கள் 


109 


பல 


விடுகிறது. இவ்வாறு புதிய 
புல் வகைகள் 

போருக்கு முன் இருந்ததைவிட புல் வளர்ப்பு முன்னேற்ற 
திட்டங்கள் நல்ல முறையில் செயலாற்றுகின்றன . ஆஸ்திரேலி 
யாவில் அதனுடைய புல் வளர்ப்புச் சரித்திரத்தில் 
மாற்றங்கள் தோன்றியிருந்தாலும் மேலும் மாற்றங்கள் ஏற்பட 
வாய்ப்புகள் உண்டு . 

அடித்தள குளோவர் வெற்றிகரமாகப் பல்வேறுப்பட்ட 
இயற்கை நிலையில் வளர்க்கப்படுகிறது . இதற்குக் காரணம் பல 
வகைப்பட்ட வளரும் பருவங்களையும் , மற்ற அம்சங்களையும் 
கொண்டிருக்கும் வகைகள் , இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டன . 
ஆஸ்திரேலியாவில் புல் வளரும் பிரதேசங்களில் பலதரப்பட்ட 
யற்கை நிலங்கள் காணப்படுவதால் அங்கேயே வளரும் புல் 
வகையோடு புதிய புல் வகையும் சேர்த்து வளர்த்தல் அவசிய 
மாகும் . 
தாவரச் சத்துக் குறைவும் , வளம் அதிகரிப்பும் 

மண்ணில் காணப்படும் சத்துக் குறைவைப் போக்குவதற்காக 
உரம் உபயோகித்தல் ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்படும் 
முக்கிய முன்னேற்றமாகும் . ஆஸ்திரேலியாவிலுள்ள அநேக 
மாக எல்லா மண் வகைகளிலும் பாஸ்வரமும் , நைட்ரஜனும் 
குறைவாக உள்ளது . பாஸ்வரக் குறைவைச் சூப்பர் பாஸ்பேட் 
உபயோகிப்பதன் மூலம் போக்குகிறார்கள் . ஆனால் நைட்ரஜன் 
குறைவைத் தவிர்ப்பதற்குச் செயற்கை உரம் , பயன்படுத்த 
வேண்டி இருந்தாலும் இது இங்குள்ள அம்சங்களில் அதிக 
செலவை ஏற்படுத்தும் . இம் மண் வகைகளின் வளத்தை 
அதிகரிக்க பருப்பு உள்ள பயிர்கள் பயிராக்க வேண்டியிருக் 
கிறது . தெற்கு ஆஸ்திரேலியாவில் மண்களின் வளத்தை உயர்த்த 
குளோவரும் சூப்பர் பாஸ்பேட்டும் பயன்படுத்தப்படுகிறது .. 
( படம் . 23 ) 
நியூசௌத்வேல்ஸில் உள்ள தெற்கு மேட்டு நிலங்களில் 
குருக் வெல் ( Crookwell ) மாவட்டத்தில் குளோவர் 

வளத்தை அதிகரிக்கப் பயன்படுத்தப்படுகிறது . 
இதனுடன் கூட ஓர் ஏக்கருக்கு 50 பவுண்டு எடையுள்ள சூப்பர் 
பாஸ்பேட்டுப் பயன்படுத்தப்படுகிறது . 

இந்த ஒவ்வொரு 
எடைக்கும் குளோவர் வளர்ச்சியினால் நான்கு அங்குல மண் 
படிகையில் 85 பவுண்டு எடை உள்ள நைட்ரஜன் சேர்ந்து 
* 05 % லிருந்து 15 % வரை அளவில் அதிகரிக்கச் செய்துள்ளனர் . 
ஆஸ்திரேலியாவில் தற்போது சூப்பர் பாஸ்பேட் எல்லாப் பயிர் 


உள்ள 
மண்ணின் 


அளவை 


110 

ஆஸ்திரேலியா 
களையும் விட புற்களுக்குத்தான் அதிகமாகப் பயன்படுத்தப் 
படுகிறது . 


28 ° தென் அட்ச ரேகையின் வடக்கில் சூப்பர் பாஸ்பேட்டுப் 
பெருமளவில் பயன்படுத்தப்பட்டாலும் 

பயன்படுத்தப்பட்டாலும் மேலும் சில அயன 
மண்டல , உப அயனமண்டல மண்களில் பாஸ்வரக் குறைவு 
காணப்படுகிறது . பருப்பு உள்ள பயிர்களைப் பயிரிடுவதன் 
மூலமும் , புதிய புல் வளர்ப்பு முறைகளை மேற்கொள்வதன் 
மூலமும் சூப்பர் பாஸ்பேட்டை உபயோகிப்பதன் மூலமாகவும் 
மண்ணின் வளம் அதிகமாக்கப்பட்டுள்ளது . 


அநேக தெற்கு ஆஸ்திரேலிய மண் வகைகளில் புல் உரங் 
களாகத் தாமிரம் , துத்தநாகம் , மாலிப்டினம் ஆகியன அதிக 
அளவில் பயன்படுத்தப்படுகிறது . பல ஆண்டு இடைவெளியில் 
ஓர் ஏக்கருக்கு 7 பவுண்டு தாமிர சல்பேட் , ( அ ) துத்தநாக 
சல்பேட் அல்லது ஓர் அவுன்ஸ் மாலிப்டினம் ஆக்ஸைடோ பயன் 
படுத்தப்படுகிறது . சூப்பர் பாஸ்பேட்டைப் பயன்படுத்தியே 
இராத நிலங்களில் இம் முக்கிய மூலகங்கள் பயன்படுத்திப் புல் 
வளர்ச்சியை அதிகரித்து உள்ளார்கள் . மாங்கனீசும் , போரானை 
யும் பயன்படுத்திச் சில இடங்களில் வளர்ச்சியை அதிகமாக்கி 
உள்ளார்கள் . ஆனால் ,, தனால் ஏற்படும் பயன் 

பயன் அதிகம் 
இல்லை . 


கடந்த சில ஆண்டுகளில் , கோடைக் கால மழை பெரும் 
பிரதேசங்களில் புற்களின் முன்னேற்றத்திற்காக ஆதார மூலகங் 
களைப் பற்றிய ஆராய்ச்சி நடைபெற்று வருகிறது . இங்கும் இம் 
மூலகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தெற்குக் குவின்ஸ் 
லாந்தில் உள்ள மழை அதிகமாக உள்ள கடற்கரைப் பிரதேசங் 
களில் தரம் குறைந்த மண் வகைகளில் நைட்ரஜன் , பாஸ்வரம் , 
பொட்டாசியம் , கால்சியம் , தாமிரம் , மாலிப்டினம் போரான் 
முதலியவை பயன்படுத்தப்படுகின்றன . இங்கு இச் சத்துகள் 
பயன்படுத்துவதோடு அல்லாமல் புதிய புல் வகைகளும் அறிமுகப் 
படுத்தப்பட்டுள்ளன . 


பல மாகாணங்களில் கால் நடைகளில் தாமிரம் கோபால்ட் 
சத்துகள் குறைவாக உள்ளன . இச் சத்துக் குறைவாக உள்ள 
இடங்களில் புற்களிலும் இக் குறைபாடு காணப்படுகிறது என 
அறியப்பட்டுள்ளது . இதனால் தாமிர உரத்தைப் பயன்படுத்தி 
புல் வளர்ச்சியையும் , கால்நடை முன்னேற்றத்தையும் ஊக்குவிக் 
கிறார்கள் . 


புல் வகைகள் 

111 
உணவுப் பயிர்கள் பயிராக்கப்படும் பிரதேசங்களில் புல் வகைகள் 

தரிசான இடங்களில் புதர்களை அழித்துப் புற்களைப் 
பயிராக்கிகொண்டு வருகின்றனர் . இது மட்டும் அல்லாமல் மற்றப் 
பயிர்கள் சிறப்பாக விளைவிக்கப்படும் இடங்களில் கூட புற்கள் 
முக்கிய பங்கு வகிக்கின்றன . இப் பிரதேசங்களில் கோதுமை 
ஆப்பிள் பயிர்ச் சுழற்சி முறையில் பயிரிடப்படும்போது நிலம் 
தரிசாக விடப்படுகிறது . இதனால் மண்ணில் நைட்ரஜனும் மற்ற 
அமைப்புகளும் குறைந்து வருகின்றன . மாவட்டங்களில் 
பயிர்ச் சுழற்சி காலத்தை அதிகரிக்கப் புல் வகைகளை அதிகரிக் 
கிறார்கள் . அதிக மழையுள்ள இடங்களில் நிலம் தரிசாகக் 
கிடக்கும் போது நீர் சேமிப்பைவிட நைட்ரேட்டுச் சேமிப்புதான் 
ஏற்படுகிறது . இதைத் தவிர்க்க நிலம் தரிசாகக் கிடப்பதற்குப் 
பதிலாகப் புற்கள் வளர்க்கப்படுகின்றன . சில இடங்களில் 
மண்ணின் வளத்தை அதிகரிக்கச் செய்ய பருப்பு உள்ள பயிர்கள் 
எளிதாகக் கிடைப்பதில்லை . இதில் முக்கியமானது குளோவர் 
லூஸான் என்ற புல் வகை . இது கோடை கால , அதிக மழை 
யுள்ள பிரதேசங்களில் பயிராக்கப்படுகிறது . 


பல 


புற் பிரதேசங்களின் வகையறுப்பு 
ஈரமான மிதவெப்ப 

நிலையான புல் வறண்ட ஈரமான 
ஸ்கேலேரோபில் காணப்படும் இடங்களில் புல் வகைகள் அதிக 
மாகக் காணப்படவில்லை . காடுகள் அதிகமாகக் காணப்படும் இடங் 
களில் புற்கள் செழிப்பாக வளர்கிறது . நீளமான செழிப்பான 
புற்கள் இங்கு வளர்க்கப்படுகின்றன . நீளமான 
காணப்படும் இடங்களில் மாடுகளை மேய்க்கப்படுகிறது . விக்டோரி 
யாவின் மேற்குப் பகுதியில் குட்டையான புல் காணப்படும் 
இடங்களில் ஆடுகள் மேய்க்கப்படுகின்றன . 


புற்கள் 


புல்வெளி மண்டலங்கள் 

ஈரமான மிதவெப்ப மண்டல செழிப்பான புல் வறண்ட 
ஈரமான ஸ்கேலோரோபில் காடுகள் , மரத்திற்காகப் பொதுவாக 
எல்லா இடங்களிலும் பாதுகாக்கப்படுகின்றன . இதனால் அக் 
காடுகள் காணப்படும் இடங்களில் குறைந்த அளவே மேய்த்தல் 
தொழில் நடைபெறுகிறது . இக் காடுகள் அழிக்கப்பட்ட பின் 
ஈரமான ஸ்கேலோரோபில் காடுகள் நல்ல புல் வகைகள் வளர 
காரணமாக உள்ளது . ஆனால் வறண்ட ஸ்கேலோரோபில் 
காணப்படும் இடங்களில் நீண்ட கரடு முரடான புற்கள் விட்டு 
விட்டு வளர்கின்றன . இவைகளைத் தவிர இம் மண்டலத்திற்கே 


112 

ஆஸ்திரேலியா 
உரித்தான சில வகைப் புற்களும் செழிப்பாக வளர்கின்றன . 
இவைகளில் முக்கியமானவை 

உயரமாக வளரும் . மாடுகள் 
மேய்ப்பதற்குப் பயன்படும் புல் வகையாகும் . ஆடுகள் சிறப்பாகக் 
காணப்படும் விக்டோரியாவின் மேற்குப் பிரதேசத்தில் குட்டை 
யான புல் வகை காணப்படுகிறது . 

இம் மண்டலத்தில் காடுகளும் இம் மண்டலத்திற்கே உரித் 
தான புல் வகைகளும் இயற்கையாகவே 

காணப்பட்டாலும் 
செழிப்பான புல் வகைகள் மனிதனால் பயிராக்கப்படுகின்றன . 
ஆஸ்திரேலியக் காமன்வெல்த்தில் இம் மண்டலம் பால் பண்ணைத் 
தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கிறது . 

வடக்கில் கோடை 
கால மழை அதிகமாகவும் தெற்கில் குளிர்கால மழை 
அதிகமாகவும் 

உள்ளது . இதற் கேற்றவாறு பயிராக்கப் 
படும் புல் வகைகளும் 

மாறுபட்டுள்ளன . " பாஸ்பாலம் 
டிலேடேட்டம் " ( Paspalum Dilatatum ) என்ற வகை நியூசௌத் 
வேல்ஸ் மாகாண கடற்கரை முழுவதும் பெருமளவில் பயிராக்கப் 
படுகிறது . நியூசௌத்வேல்ஸ் , பால் பண்ணைத் தொழிலில் 
முக்கிய பங்கு வகிக்கிறது . இவைகளைத் தவிர குளோவர் 
போன்ற விதையுள்ள பயிர்கள் பயிராக்கப்படுகின்றன . நியூ 
சௌத்வேல்ஸ் மாகாணத்தின் கடற்கரை . கடற்கரையை அடுத்த 
பகுதியிலும் செழிப்பான ரைபுல் வளர்க்கப்படுகிறது . ஆனால் 
விக்டோரியா மகாணத்தில் தான் முழுவதுமாக இப் புல் பயன் 
படுத்தப்படுகிறது . இம் மாகாணத்தில் இப் புல் இயற்கையான 
புல்லாக மாற்றப்பட்டுள்ளது . கிழக்கு விக்டோரியாவிலும் , 

பட்வே தீபகற்பத்திலும் ( Otway ) காக்ஸ்புட் ( Cocks foot ) என்ற 
புல் வகையும் வெள்ளைக் குளோவரும் முக்கியமானவை . விக்டோரி 
யாவின் மற்றப் பகுதியில் சாதாரண குளோவர் முக்கியமான 
தாகும் . வறண்ட பகுதிகளில் குளோவருடன் கூட பிலரிஸ் 
( Phalaris ) விம்ராட் ரைபுல் வகையும் பயிராக்கப்படுகின்றன . 
டாஸ்மேனியாவின் வடக்கு , தென் கிழக்குப் பகுதிகளில் செழிப் 
பான ரைபுல் அல்லது காக்ஸ்புட் புல் வெள்ளைக் குளோவருடடன் 
சேர்த்துப் பயிராக்கப்படுகின்றது . மாலிப்டினம் மிகக் குறைவாகக் 
காணப்படும் பாட்ஸாலைட் என்ற மண் வகையில் சிறப்பாக 
வளர்கிறது . 


குளிர்கால மழைப் பகுதி ( தென்மேற்கு ) 

இம் மண்டலம் நம்பக்கூடிய குளிர்கால மழையும் , மிகுந்த 
கோடைகால வளர்ச்சியும் உள்ள மத்தியத் தரைக் கடல் கால 
நிலையைக் கொண்டு உள்ளது . இம் மண்டலத்தில் குறைந்த 
அளவில் காடுகள் காணப்படுகிறது . இவைகள் மரத்திற்காகப் 


புல் வகைகள் 


113 . 


பாதுகாக்கப்படுகிறது . இக் காடுகள் அழிக்கப்பட்டப் பின்பு 
மத்தியத்தரைக் கடல் காலநிலையைச் சார்ந்த புல் வகைகள் வளர்க் 
கப்படுகின்றன . 

இவைகள் இலையுதிர் காலத்தில் வளரத் 
தொடங்கி ( மே மாதம் ) இளவேனிற்கால இறுதியில் வறண்டு 
விடுகின்றது . கோடைக் காலம் வறட்சியாக உள்ளதால் புற்கள் 
அப் பருவத்தில் வளருவதில்லை . 


புல் வளர்ச்சி சூப்பர் பாஸ்பேட்டு , குளோவர் முதலிய வகை 
பயன்படுத்தப்பட்டு செழிப்பாக்கப்படுகிறது . இவைகளுடன் 
கூட விம்கா , ரை புல் வகைகள் பயிராக்கப்படுகின்றன . 

குளோவரின் காலநிலை எல்லைக்குக் கிழக்கில் மேற்கு ஆஸ்தி 
ரேலியாவில் புல்வளர்ச்சிக்குத் தேவையான குளோவர் போன்ற 
பயிர்கள் பயிர் சுழற்சியில் இன்றுவரை பயன்படுத்தப்படவில்லை . 
இதற்குக் காரணம் குறைந்த மழைக் கால பருவமும் செழிப்பற்ற 
மண்ணும் ஆகும் . விரைவாகவே முற்றிவிடக்கூடிய குளோவர் 
வகைகூட இங்கு பயிராக்க முடிவதில்லை . இம் மண்டலத்தில் 
நல்ல காலநிலை காணப்படும் இடத்தில் மட்டும் தான் வளர்க்கப் 
படுகின்றன . இம் மண்டலத்தின் தென்கோடியில் செழிப்பான 
ரைபுல் பயிராக்கப்படுகிறது . இங்கு நீர்ப்பாசன வசதிகள் 
முன்னேறி உள்ளது . மீதி மழைப் பகுதியில் பிலாரிஸ் என்ற 
புல்வகை சிறிதளவு பயிரிடப்படுகிறது . ஆனால் குளோவர் 
மண்டலம் முழுவதும் வருட விம்ரா , ரைபுல் வகைதான் ஒரே 
வகையான புல் வகையாகும் . இஸ்ரேல் , மொராக்கோ போன்ற 
நாடுகளில் காணப்படும் குறுகிய வளர்ச்சிப் பருவத்தைக் கொண் 
டிருக்கும் புல்வகையைப் பயிராக்குவதற்கு முயற்சிகள் ஆராய்ச்சி 
யளவில் உள்ளன . ஆனால் நன்கு முன்னேற்றம் அடைந்துள்ள 
இங்கு வளர்க்கப்படும் புல் வகைகள் மத்தியத் தரைக்கடல் - புல் 
வகையைச் சார்ந்தது ஆகும் . 

இம் மண்டலத்தில் ஆடுகள் தான் முக்கிய கால்நடைகள் 
ஆகும் . ஆனால் நீர்ப்பாசனம் முன்னேறி உள்ள தென்கோடியில் 
மாடுகள் மேய்த்தல் முக்கியத் தொழிலாகும் . 
குளிர்கால மழைப் பகுதி ( தெற்கு ) 

இம் மண்டலம் தென்மேற்கு பகுதியோடு தொடர்பு 
கொண்டுள்ளது . ஆனால் கோடைக் கால வறட்சி குறைவாக 
உள்ளதால் இம் மண்டலத்திற்கு உரித்தான இயற்கையான புல் 
வகைகள் செழிப்பாக வளருகின்றன . இப்பகுதியிலும் ஆடுகள் 
முக்கிய கால்நடைகளாகும் . இப் பகுதியின் பல இடங்களில் 
மாலித் தாவரமும் மற்ற புல்வகைகளும் தான் காணப்பட்டது . 

ஆஸ்தி -8 


114 


ஆஸ்திரேலியா 
இம் மாலித்தாவரம் அழிக்கப்பட்டு கோதுமை பயிருக்குப் பயன் 
படுத்தப்படுகிறது ; பாஸ்வரம் , தாமிரம் , துத்தநாகம் முதலியவை 
களைக் கொண்ட உரங்கள் பயன்படுத்தி . குளோவர் தாவரத்தைப் 
பயிராக்கி , மேட்டு நிலங்களில் புல்வகைகள் பயிராக்கப் 
படுகின்றன . 


லூசர்ன் 


( Lucerne ) 


குளோவர், விம்ரா , ரைபுல் முதலியவைதான் இங்கு முக்கிய 
புல்வகையாகும் . இவைகளைத் தவிர செழிப்பான 

ஈவினிங் ப்ரைம்ரோஸ் ( Evening Prime Rose ) 
பிலாரிஸ் ஆகியன முக்கியமானவையாகும் . மாலி மேட்டு நிலங்கள் 
அழிக்கப்பட்டு பயிராக்கப்படுகின்றன . 
உப அயனமண்டல குட்டைப் புல்வகைகள் 

இம் மண்டலம் , சவானா , யூக்லிப்டஸ் , சவானாக் காடுகளி 
லிருந்து தோன்றியதாகும் . காமன்வெல்த்திலேயே இங்குதான் 
அதிக அளவில் 

ஆடுகள் காணப்படுகிறது . சராசரியாக ஒரு 
ஏக்கரில் ஒரு ஆட்டிலிருந்து அரை ஆடுவரை காணப்படுகிறது . 
நியூசௌத்வேல்ஸ் 

மாகாணத்தின் தெற்குப் பகுதியிலும் , 
விக்டோரியாவிலும் முக்கியமாகக் காணப்படும் புல்வகை வல்லபி 
புல்வகையாகும் . வல்லபி புல்வகை குட்டையாக , மெல்லிய 

லைகளை உடையதாகவும் , அதிக சத்து உள்ளதாகவும் உள்ளது . 
இவைகளைத் தின்று வளரும் ஆடுகளுக்கு அடர்ந்த ரோமம் 
வளருகிறது . 

நியூசௌத்வேல்ஸ் , விக்டோரியா மாகாணங்களில் , இம் 
மண்டலத்தில் கோதுமை மண்டலம் தொடர்ச்சியாகக் காணப் 
படுகிறது . பயிர்களுக்கு இடை இடையே செழிப்பான புல் 
வகைகள் பயிராக்கப்படுகின்றன . பயிர்த் தொழில் நடைபெறாத 
இடங்களில் குளிர்கால புல்வகைகள் வளர்க்கப்படுகின்றன . 

இம் மண்டலத்தில் போதுமான அளவில் புல் வகைகள் 
வளர்ச்சிப் பெற்றுள்ளன . லூசர்ன் என்ற வகை , வைக்கோலுக் 
காகவும் மேய்த்தலுக்காகவும் பயிரிடப்படுகிறது . குளிர்கால 
மழையும் சீரான மழையும் உள்ள இடங்களில் இம் மண்டலத் 
திற்கே உரித்தான புல்வகையோடு குளோவரும் பயிராக்கப்படு 
கிறது . ஒழுங்காக அது வளர்க்கப்பட்டால் அங்குக் காணப்படும் 
புல் வகைகளை விடச் செழிப்பாக வளர்ந்து வருகிறது . குளோவர் 
வளர்க்கப்படுவதால் மண்ணின் 

வளம் அதிகரித்துப் பின்பு 
புல்வகைகள் வளர்க்கப்படுகின்றன . செழிப்பான புல் வகைகளில் 
முக்கியமானது பிலாரிஸ் டியூபர்ரோசா ( Tuberosa ) முக்கியமான 
வகையாகும் . இப் புல்வகை அதிக சத்துள்ள வகையாகும் , 


புல் வகைகள் 

115 
விக்டோரியாவின் எல்லாப் பகுதிகளிலும் , நியூசௌத்வேல்ஸ் 
மாகாணத்தில் நியூ இங்கிலாந்து பகுதியிலும் பசுமையான 
ரைபுல் வளர்க்கப்படுகிறது . 


* , 


ஆல்பைன் புல்வகை 

4000 அடியிலிருந்து உயரம் உள்ள தெற்கு ஆல்பைன் மலைப் 
பகுதியிலும் , மேற்கு டாஸ்மேனியாவிலும் , ஆல்பைன் புல்வகைக் 
காணப்படுகிறது . இப் புல் வகை மிகக் குட்டையானது . இப் புல் 
வகைகள் குளிர்காலப் பனியினால் பாதிக்கப்படுகின்றது . கோடைக் 
காலத்தில் கால்நடைகளுக்குத் தீவனமாகப் பயன்படுத்தப்படு 
கிறது . ஒவ்வொரு வருடமும் புல்வெளிகள் எரிக்கப்படுகின்றன . 


அயன மண்டல உயரமான புல்வகை 
இப் புல்வகை யூக்லிப்டஸ் அதிகமாக 

உள்ள திறந்த 
காடுகளில் அமைந்துள்ளன . இவை சுமார் 4 அடியிலிருந்து 8 அடி 
வரை உயர்கிறது . உள்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தவை . 
இப் புல்வெளிகள் குறைந்த 

குறைந்த சத்துள்ளவை . ஆனால் 
மழைக்குப் பிறகு சிறிதளவு சத்து சேர்கின்றது . குவின்ஸ் 
லாந்தின் குடாப் பகுதியில் குறைந்த சத்துள்ள புல்வெளிகள் 
பரந்த பரப்பில் காணப்படுகின்றன . 


வடக்கில் 

தாழ்பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப் 
படுகின்றன . இவை மரமற்றப் புதர்கள் உள்ள 

பேரிழைக் 
கொண்ட மணல் கொண்டுள்ள பொங்குமுகமாக - 

அமைந் 
துள்ளன . உப்பு மேடுகளைச் சுற்றி குறுகிய புல் பகுதி அமைந் 
துள்ளது . உள்நாட்டில் பள்ளத்தாக்கிலுள்ள அடர்ந்த மண்களில் 
புல்வகைகள் வளருகின்றன . 

இப் பகுதியில் பல ஆயிரம் சதுர மைல்களைக் கொண்ட் 
கால்நடை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . கால்நடைகள் 
குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன . சில மேட்டுப் பகுதி 
களிலே மட்டும் , நல்ல புல்வெளிகள் காணப்படும் இடங்களில் 
ஒரு சதுர மைலுக்கு 5 பிராணிகள் வீதம் வளர்க்கப்படுகின்றன . 
அழிக்கப்பட்ட மழைக் காடுகளில் சில பகுதிகள் ‘ இம்பொட்டா 
சிலிண்டிரிக்கா ( Imperata , Cylindrica ) என்ற புதர்வகை முக்கிய 
மான தாகும் . 


அடர்ந்த ஈட்டிப் புல் 

வடக்கிலுள்ள அயன மண்டலப் புல்வெளியோடு சேர்ந்து 
காடுகள் உள்ள மண்டலமாக அமைந்துள்ளது . ஆனால் இயற்கைத் 


116 

ஆஸ்திரேலியா 
தாவரத்தின் அமைப்பு மாறுபடுகின்றது . வடக்கில் பாலைவன 
நீலப் . புல்வகையும் , மேட்டு நிலங்களில் என்றும் செழிப்பாக 
இருக்கும் புல்வகையும் உள்ளது . இவையெல்லாம் நடுத்தர 
உயரத்தைக் கொண்டு நடுத்தர அளவுள்ள தண்டைப் பெற்று 
உள்ளது . ஹெட்ரோபோகன் , கண்டார்டஸ் ( Heteropogon , 
Contortus ) என்ற புல்வகை மேய்த்தல் , எரித்தலுக்குப் பிறகு 
பல இடங்களில் முக்கிய புல்வெளிகளாக உள்ளது . பருப்பு 
உள்ள தாவரங்கள் , புல்வெளியில் குறைந்த அளவில் தான் 
காணப்படுகின்றன . வறண்ட காலங்களில் புரோட்டீன் சத்தை 
மிகக் குறைவாகக் கொண்டு உள்ளன . 


மழை அதிகமுள்ள குயின்ஸ்லாந்தின் கடற்கரையில் குறுகிய 
நிலத்தில் அயன மண்டல புற்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன . 
முக்கிய கால்நடை மாவட்டமான ஆதர்ட்டன் மேட்டு நிலத்தில் 
( Atherton Table Land ) கெய்ர்னுக்கு மேற்கே இவை வளர்க்கப் 
படுகின்றன . இம் மண்டலத்தின் வளமான பகுதிகளில் பால் 
பண்ணைத் தொழிலும் , பயிர்த் தொழிலும் நடைபெறுகின்றன . 
மற்ற இடங்களில் மேய்த்தல் தொழில் மட்டும் தான் நடை 
பெறுகின்றது . 


NofleGoon ( Brigalow ) 

இம் மண்டலத்தில் பலதரப்பட்ட புற்கள் காணப்படுகின்றன . 
பிரிக்லோ புதர்களில் வில்கா ( Wilga ) புட்டா . ( Budda ) போன்ற 
புல்வெளிகள் காணப்படுகின்றன . இம் மண்டலத்தின் தெற்கு , 
வடக்கு மத்திய பகுதிகளில் தேயிலையும் , மஞ்சள் மரமும் , 
கீட்கி மரமும் அமைந்துள்ளன . மேல் புல் மேய்த்தலுக்கு 
இப் புதர்கள் முக்கியமானவையாகும் .. ஆனால் 

ஆனால் புற்கள் தான் 
மேய்த்தலுக்கு சிறப்பாகப் பயன்படுத்தப்படுகின்றது . 


புற்களோடு கலந்து காணப்படும் யூக்லிப்டஸ் காடுகள் 
அடர்ந்த ஈட்டி மண்டலத்தோடு தொடர்பு கொண்டுள்ளன . 
இம் மண்டலம் ஒரு சமயத்தில் பிரிக்லி பியர் ( Prickly Pear ) என் 

ற 
தாவரத்தைக் கொண்டிருந்தது . இத் தாவரம் பூச்சிகளினால் 
அழிக்கப்பட்டதனால் புதர்கள் அழிக்கப்பட்டு ரோட்ஸ் புல் வளர்க் 
கப்பட்டது . இது தெற்கில் ஆடுமேய்த்தலுக்காகவும் , வடக்கில் 
மாடு மேய்த்தலுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது . தற்காலத்தில் 
ரோட்ஸ் புல்லின் அளவு குறைந்துவிட்டதால் பயிர்த் தொழில் 
இங்கு நடைபெறுகின்றது . எதிர்காலத்தில் திரும்பவும் இங்கு 
புல்லைப் பயிராக்கலாம் , 


புல் வகைகள் 

117 .. 
நீலப்புல் 
இம் மண்டலம் 

பிரிக்லோ மண்டலத்தோடு இயற்கை 
நிலைகளில் தொடர்பு கொண்டுள்ளது . மழை அதிகமுள்ள இம் 
மண்டலத்தில் அடர்ந்த மண் வகைகளில் குட்டையான புல் 
வெளிகள் வளர்க்கப்படுகின்றன . இவை மாடு மேய்த்தலுக்குப் 
பெரிதும் பயன்படுகின்றன . சில இடங்களில் லூசர்ன் புல் வகை 
யும் மற்றக் கால்நடைத் தீவனங்களும் பயிராக்கப்படுகின்றன . 


வரை 


மிட்சல் பிளிண்டர்ஸ் புல் ( Mitchell - Flinders grass ) 
ஓர் அடியிலிருந்து 3 அடி 

வளரும் . 

என்றும் 
பசுமையான அடர்ந்த தண்டை உடைய புற்கள் இம் மண்ட 
லத்தில் முக்கியமானவையாகும் . இவைகளுக்கு 

இடையே 
மழைக்குப் பிறகு , இதைவிட உயரம் 
இதைவிட உயரம் குறைவான . 

குறைவான , ஆனால் 
முக்கியமான புற்கள் வளருகின்றன . வடக்கில் காணப்படும் 
புல் மிட்சல் புல்லாகும் . எல்லா 

எல்லா இடங்களிலும் பட்டன் புல் 
( Button Grass ) சாதாரணமாகக் காணப்படும் வகையாகும் . 
இதைத் தவிர குளிர்காலத்தில் சில புல்வகைகள் வளர்கின்றன . 

மழைக்குப்பிறகு இப்புல்வகைகள் மிக வேகமாக வளர்வதால் , 
ஒரு வருடத்தின் தேவையைப் பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் 
உள்ளது . வடக்கில் தான் இவ் வளர்ச்சி சிறப்பானதாகும் . 
தெற்கில் பருவம் மாறி பெய்யும் குளிர்கால மழைக்குப் 
பிறகு குளிர்கால புல் வகைகள் வளர்ச்சி 

பெறுகின்றன . 
குயின்ஸ்லாந்தில் 4 லிருந்து 10 ஏக்கர் நிலம் ஒரு பிராணி 
மேய்த்தலுக்குப் பயன்படுத்தப்படுகிறது , ஆனால் வடக்கு 
பிராந்தியத்தில் 1 சதுர மைலுக்கு 8 லிருந்து 20 பிராணிகள் 
மேய்க்கப்படுகின்றன . 

குயின்ஸ்லாந்தின் மேற்குப் பகுதியின் மத்தியில் கட்டி என்ற 
குட்டையான மரம் முக்கியமானதாகும் . இப் பகுதிகளி 
லெல்லாம் புல்களும் குட்டையான தாவரங்களும் கலந்து காணப் 
படுகின்றன . 

அஸ்ட்டரப்ளா ( Astrobla ) புற்கள் தான் முக்கியமானதாகும் . 


* 


| 


1 


கால்வாய்ப்பகுதி 

குயின்ஸ்லாந்தில் வடகிழக்கிலிருந்து தென் மேற்கு நோக்கிச் 
சென்றால் ஜார்ஜினா ( Georgina ) டயமான் பீனா கூப்பர் ( Cooper ) 
ஆற்று பகுதிகள் அகன்ற வெள்ளச் சமவெளிகளைக் கொண் 


குறைவாக உள்ளதால் புற்கள் இங்குத் திரும்ப வளர்வது கடின 
118 

ஆஸ்திரேலியா 
டுள்ளன . பருவத்திற்கு ஏற்றவாறு வெள்ளத்தின் அளவுகளும் 
மாறுபடுகின்றது . வெள்ளம் ஏற்படும் பகுதிகள் " புகழ் பெற்ற 
கால்வாய்ப் பகுதிகள் " எனப்படுகின்றன . இவை பல முக்கிய 
மான புற்களைப் கொண்டிருக்கின்றன . வெள்ளம் ஏற்பட்ட பிறகு 
மாடுகள் கால்வாய்ப் பகுதிக்குக் கொண்டுவரப்பட்டு கொழுக்க 
வைக்கப்படுகின்றன . 
/ பாதி வறண்ட திறந்த காடுகள் 

யூக்லிப்டஸ் மரத்தை சிறப்பாகக் கொண்டுள்ள பலதரப்பட்ட 
தாவரங்கள் இங்கு அமையப்பட்டுள்ளன . வடக்கில் " பாப்ளார் 
பாக்ஸ் " ( Paplar Box ) என்ற யூக்லிப்டஸ்மரம் காணப்படுகின்றது . 
வடக்கில் ஸ்பினிபெக்ஸ் ( Spinifex ) என்ற புல்வகை விட்டுவிட்டு 
வளர்ந்துள்ளது . மிட்ஸல் ப்ளிண்டர்ஸ் பிரிக்லோ மண்டலங் 
களில் "காணப் படும் புற்களைப் போன்ற வகைகள் இங்கு வளர் 
கின்றன . இம் மண்டலம் ஆடு , மாடு மேய்த்தலுக்குப் பயன் 
படுத்தப்படுகின்றது . 
தென் மேற்கிலுள்ள பாதி வறண்டப் புல்வெளி 

இங்கு அடர்த்தியில்லாத புதர் வகைகள் முக்கியமானதாகும் . 
மழைக்குப் பிற்கு தாவரங்கள் இம் மண்டலத்தில் எல்லைப்பகுதி 
களில் தோன்றுகின்றன . ஆடுகள் மிகக் குறைந்த அளவில் 
யூகலிப்டஸ் காடுகளில் மேய்க்கப்படுகின்றன . சிறிய அளவில் 
புற்கள் வடக்குப் பகுதியில் வளர்க்கப்படுகின்றது . இப் பகுதியி 
லுள்ள முக்கிய குறைபாடு நீர் குறைவாகும் . 
வறண்ட புதர் 

கிழக்கிலிருந்து மேற்காக , சத்துள்ள சிறிய மரங்களையும் 
புதர்களையும் இம் மண்டலம் 

கொண்டுள்ளது . இன்னும் 
அழிக்கப்படாத மாலிப்பகுதியும் இம் மண்டலத்தில் உள்ளது . 
தெற்கில் என்றும் பசுமையான புற்கள் காணப்படுகின்றன . 
உப்புப் புதர் ஸ்டெப்பி 

இம் மண்டலத்தில் உப்புப்புதரும் , நீலப் புதரும் முக்கிய புதர் 
வகைகளாகும் . இவை வறட்சியை 

தாங்கக்கூடியவையாக 
இருப்பதால் ஆட்டிற்கு - முக்கிய 

தீவனமாக அமைகின்றன . 
ஸ்டெப் பகுதி மேய்த்தலுக்குப் பயன்படுத்தப்பட்டுள்ளது . மழை 
மாகும் . உப்புப் புதர் அழிக்கப்பட்டதாலும் காற்று அரிப்பினாலும் 


| 


புல் வகைகள் 

119 
தென் ஆஸ்திரேலியாவில் புதர் ஸ்டெப்பி பரப்புப் பெருமளவில் 
குறைக்கப்பட்டுள்ளது . 


முல்கா புதர் ( Mulga crub ) 

இம் மண்டலத்திலுள்ள மெல்லிய இழையுள்ள மண் வகை 
களில் 8 அடியிலிருந்து 20 அடி உயரமுள்ள முல்கா புல் முக்கிய 
மானது . இங்கு எல்லா பருவங்களிலும் மழை நம்பக்கூடியதாக 
இல்லை . நல்ல குளிர்கால மழைக்குப் பிறகு புற்கள் செழிப்பாக 
வளர்கின்றன . குட்டையாகக் காணப்படும் மரவகைகள் முக்கிய 
தீவனங்களாக அமைகின்றன . அடிக்கடித் தோன்றும் வளர்ச்சி 
யினால் மரங்கள் தான் மேய்த்தலுக்கும் பயன்படுகின்றன . 


ஸ்பினி பெக்ஸ் ( மேற்கு பகுதி ) 

இம் மண்டலத்தில் ஆங்காங்கே குட்டையான மரங்களும் , 
புதர்களும் உடைய ஸ்டெப்பி காணப்படுகிறது . பேரிழையுள்ள 
மண் வகைகளிலுள்ள வடிகால் பகுதிகளில் அஸ்ட்ராப்ளா புல் 
வகை சிறிய பகுதிகளில் அமைந்துள்ளன . அதே போன்ற பகுதி . 
மென்மையான புற்களைக் கொண்டு கடற்கரையோரமாக அமைந் 
துள்ளது . மழை அளவு குறைவாகவும் , பருவம் தவறி பெய்வ 
தாலும் , ஆடு மேய்த்தல் தான் நடைபெறுகிறது . தற்பொழுது 
வறட்சியினாலும் , சில பிராணிகளினாலும் ஆடுகளின் எண்ணிக்கை 
மிகக் குறைந்துள்ளது . ஸ்பினி பெக்ஸ் புல் எரித்தல் சாதாரண 
மாக . நடைபெறும் ஒரு செயலாகும் . கடற்கரை பகுதியில் 
போர்ட் ஹெட்லேண்ட் ( Prot hed lahd ) , ரோபோர்ன் நகரங் 
களுக்கு அருகில் நடுத்தர இழையுள்ள மண் வகைகளில் பர்டு 
உட்புல் ( Bird wood grass ) பஃபெல் புல் ( Puffel grass ) வகைகள் 
அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன . 

இங்கு ஆழ்ந்த புதர் வகைகள் முக்கியமானவையாகும் .. 
அஸ்டாரப்லா வகையை முக்கிய வகையாகக் கொண்டு புற்கள் 
பகுதிகளில் 

காணப்படுகின்றன . மிகக் குறைந்த 
பகுதியில் காணப்பட்டாலும் 

அளவு மேய்த்த 
லுக்கும் பயன்படுகிறது . மேட்டு நிலங்களில் புதிய வகைப் புல் 
முக்கியத் தீவனமாகப் பயன்படுகிறது . ஆனால் எரித்தலுக்குப் 
பிறகு புதிய வளர்ச்சி தோன்றுகிறது . குன்றுகளிலும் , பள்ளத் 
தாக்குகளிலும் , மேல் புல் மேய்த்தலுக்கு புற்கள் பயன்படு 


வடிகால் 


கின்றன . 


குயின்ஸ்லாந்திலும் , மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் ஆடு 
களும் மாடுகளும் இப் புற்களில் மேய்க்கப்படுகின்றன . வடக்குப் 


120 


ஆஸ்திரேலியா 


பிராந்தியத்தில் மாடுகள் மட்டும் குறைந்தளவில் காணப்படு 
கின்றன . வறட்சியை தாங்கக்கூடிய ஸ்பினிபெக்ஸ் புற்கள் 
வறட்சிக் காலங்களில் , பயன்படுத்துவதற்காகப் பாதுகாக்கப் 
படுகிறது . 


முல்கா புதரும் , ஸ்பினிபெக்ஸ் புல்லும் 

மலைச் சரிவுகளில் டிரையோடியா ( Triodia ) புல்வகை முக்கிய 
மானதாகும் . தாழ் சரிவுகளிலும் , பள்ளத்தாக்குகளிலும் முல்கா 
புல்லும் , பள்ளங்களில் புதரும் , ஸ்பினிபெக்ஸ் புல்லும் வளர்க்கப் 
படுகின்றன . மத்திய ஆஸ்திரேலியாவிலுள்ள இப் பகுதி மாடு 
மேய்த்தலுக்குப் பெயர் போன தாகும் . ஆனால் இங்கு முன்பு 
ஆடுகள் வளர்க்கப்பட்டு வந்தன . செழிப்பான பகுதியில் ஒரு 
சதுர மைலுக்கு 10 மாடுகள் வீதம் மேய்க்கப்படுகின்றன.. 
ஸ்பினிபெச்ஸ் புல்வகை சத்துப் பற்றுள்ள புல்வகையாகும் . 
புதிதாக இங்கு புல் வளர்வதற்காக இவை அடிக்கடி எரிக்கப் 
படுகின்றன . 


பாலைவனம் 

இங்கு ஸ்கேளேரோ புல்வகைகளும் ஸ்டெப்பியும் காணப் 
படுகின்றது . இவை பாலைவனத்தின் எல்லைப் பகுதிகளில் தான் 
அமைந்துள்ளது . 


நீர்ப்பாசனத்தினால் வளர்க்கப்படும் புற்கள் 

நியூசௌத் வேல்ஸ் , விக்டோரியா மாகாணங்களில் நீர்ப்பாசன 
உதவியுடன் மர்ரே ஆற்று வடிகால் பகுதிகளில் புற்கள் 
வளர்க்கப்படுகின்றன . தெற்கு ஆஸ்திரேலியாவில் மர்ரே ஆற்று 
முகத்துவாரத்திலும் , கூலி ( Collie ) ஹார்வி ( Harvey ) என்ற 
இடங்களைச் சுற்றியும் மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் சில புல் 
வகைகள் காணப்படுகின்றன. 


நீர்ப்பாசன வசதிகள் பெறும் புல்வகைகள் இரு வகைப்படும் .. 
அவை விம்ரா , ரைபுல் ஆழ்த்தளக் குளோவர் ஆகியனவாகும் . 
மழையற்ற கோடைக் காலத்தில் நீர்ப்பாசனத்தைப் பெறு 
கின்றது . கோடை காலத்திலும் , இளவேனிற் காலத்திலும் 
ஆட்டு குட்டிகளை கொழுக்க வைப்பதற்குப் பயன்படுகிறது . இது 
நியூசௌத்வேல்ஸ் நீர்பாசனம் பெறும் மாவட்டங்களில் சாதாரண 
மாக நடைபெறும் ஒரு செய்கையாகும் . குளோவர் வளர்வதற்கு 
நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்படவில்லை . 


புல் வகைகள் 


121 


நீர்ப்பாசனம் அதிகமாகக் கிடைக்கும் இடங்களில் பால் 
பண்ணைத் தொழில் அதிகமாக சிறப்பாக நடைபெறுகிறது . 
இங்கு காணப்படும் முக்கிய புல்வகைகள் ரைபுல் , சாக்ஸ்புட் , 
வெள்ளை . ஸ்ட்ராபெரி . குளோவர் . லூசர்ன் முதலியனவாகும் . 
தற்காலிய உபயோகத்திற்காக இத்தாலிய ரைபுல்லும் , சிவப்பு 
குளோவரும் வளர்க்கப்படுகின்றன . 


புல் வகை முன்னேற்றத்தில் ஏற்றத்தாழ்வுகள் 
குளிர்கால சீரான மழையுள்ள பிரதேசங்கள் 

தெற்கு ஆஸ்திரேலியாவில் புற்கள் காணப்படும் பரப்பு 
சுமார் 23 மில்லியன் ஏக்கர்களுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது . பல 
ஆராய்ச்சிகளின் மூலமாகவும் புதிய வகைகள் கண்டுபிடிக்கப் 
பட்டதின் மூலமாகவும் இப்பரப்பு வளர வாய்ப்புகள் அதிகமாகி 
யுள்ளன . மேலும் , புதிய வகை உரங்கள் உபயோகித்தலும் 
பருப்பு உள்ள தாவரங்கள் பயிர் செய்தலும் அவசியமாகும் . 
இதன் மூலம் தாம் குறைந்த மண்களை வளம் மிகுந்த மண்ணாக 
மாற்றலாம் . 


ஆஸ்திரேலியாவிலுள்ள புல் முன்னேற்றத் திட்டம் அதிக 
கால்நடைகள் , வளர்ப்பதற்காகவும் பலவகையானப் பயிர்கள் 
பயிராக்குவதற்கும் மேற்கொள்ளப்பட்டது . 


9 


முயல்கள் புற்களுக்கு மிகுந்த தேசத்தை விளைவிக்கின்றன . 
முயல்களுக்கு ஒரு வகையான நோய் தோற்றுவித்து அவை பெரும் 
அளவில் குறைக்கப்பட்டுள்ளன . 


கோடைக் காலப் மழைப் பெறும் பிரதேசங்கள் 

இங்கு முன்னேற்றத் திட்டங்கள் தற்போது தான் மேற் 
கொள்ளப்பட்டன . மழை அதிகமுள்ள இடங்களில் பல புதிய 
வகை உரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன . சில உப அயன 
பிரதேசங்களில் புற்களுக்கு இடையே விதையுள்ள பயிர்கள் 
வளர்க்கப்பட்டு மண்ணின் வளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது . மித 
வெப்ப மண்டலத்திலும் இவ் வகையான செயற்கை மண்ணின் 
வளத்தை அதிகரிக்கச் செய்கின்றது . 


9. விலங்குகள் 


ஆஸ்திரேலியாவிலுள்ள விலங்குகளும் 

தாவரங்களைப் 
போலவே பழமையானதாகும் . நிலத்தில் வாழும் வகைகள் 
முக்கியமாகக் குட்டி போட்டு பால் தருவன . இவைகளுக்கு 
உடலின் வெளியில் பை போன்ற அமைப்பு அமைந்திருக்கும் . 
அதில் குட்டிகள் சிறிது காலம் பாதுகாப்பாக வைக்கப் 
படுகின்றன . இவ் வகையிலுள்ள விலங்குகள் கங்காரு , பூனை , 
போசம் ( Possum ) எலி , மத்திய ஆஸ்திரேலியாவில் வாழும் 
துன்னெலி முதலியவை . இதனின்று மாறுப்பட்டுள்ள விலங்கு 
நாயாகும் . இதனை டிங்கோ ( அ ) வாரிகல் ( Warrigal ) என்று 
அழைக்கின்றனர் . 

ஆசியாவிலிருந்து வந்ததாகும் . 
உடலமைப்பிலும் , பழக்க வழக்கங்களிலும் இந்திய காட்டு 
நாயை ஒத்துள்ளது . ஆஸ்திரேலிய நீர்வாழ் விலங்கு பிளடிபஸும் 
( Platypus ), முள்ளம்பன் றியும் ஆஸ்திரேலியாவுக்கே உரித் 
தான விலங்குகளாகும் . டாஸ்மேனியாவிலுள்ள ஓநாய்கள் . 
அங்கேயே தோன்றியனவாகும் . பிளாடிபஸ் சிறிது எறும்புத் 
தின்னி ( அ ) முள்ளம் பற்றியை ஒத்துள்ளது . இது நீரில் வாழ் 
கின்றது . மற்றவைகள் நிலத்தில் வாழ்வன . இவைகளுக்கு 
தற்காலிக பை அமைப்பு கங்காருவைப் போலவே அமைந் 
திருக்கும் . பறவையைப் போலவே முட்டையிடும் , இதனுடைய 
இரத்தம் மற்ற பிராணிகளைவிடக் குளிர்ந்து இருக்கும் . ஊர்ந்து 
செல்லும் பிராணிகளின் வெப்ப நிலையைக் கொண்டிருக்கும் . 


இங்குள்ள ஊர்ந்து செல்லும் பிராணிகள் மற்ற நாடுகளி 
லிருந்ததைப் போலவே அமைந்துள்ளன . வடக்கிலுள்ள பெரிய 
முதலை இந்தியாவின் முதலையை ஒத்திருக்கும் . பறவை குடும்பங் 
களும் சிலவற்றைத் தவிர மற்றவையெல்லாம் மற்ற நாடுகளில் 
காணப்படுவதைப் போலவே உள்ளது . பழைய உலகத்திலுள்ள 
வகைகள் 

ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளன . ஆனால் 
படிமுறை வளர்ச்சி ஏணியில் பின் தங்கியுள்ளன . 


விலங்குகள் 

123 
உதாரணமாக , புல் வெளிகளில் காங்காருவை மற்ற நாடு 
களிலுள்ள மான்களுக்கு ஒப்பிடலாம் . இவை இரண்டும் வேக 
மாக செயலாற்றக்கூடியவை . பெரிய தெளிவான கண்ணையும் , 
மெல்லிய தசையையும் , சாதுத் தன்மையையும் உடையன . , 
வல்லபிக்களை ( Wallabies ) அமெரிக்க , ஐரோப்பிய நாடுகளில் 
வாழும் மானுடன் ஒப்பிடலாம் . ( படம் . 23A . ) 


போசும் மற்ற நாடுகளில் அணிலை பலவிதத்தில் ஒத்துள்ளது . 
இரண்டும் உரோமமுடையன . நீண்ட வால்களை உடையன ; 


படம் 23 - A . எழு 


இரண்டும் மரங்களில் வாழ்வன . இரண்டுமே வீட்டுப் பிராணி 
ாக வளர்க்கலாம் . அன்புக் காட்ட ஏற்றவை . 

ஆஸ்திரேலிய பூனைகள் மாமிசத்தை உண்டு வாழ்பவை . 
வஞ்சமாக வேட்டையாடும் தன்மையுடையவை , ஆஸ்திரேலிய 
துன்னெலிக்கும் . ஐரோப்பியத் துன்னெலிக்கும் ஏதும் தொடர்பு 
கிடையாது . இருந்தபோதிலும் , இரண்டுமே 

ஒரு 
இணையான 

முன்னேற்றத்தைக் கொண்டுள்ளன . இரண்டும் 
நிலத்தின் அடியில் வாழ்வன . அந்தத் தடை விதிக்கப்பட்ட 
இடத்திற்குள்ளேயே உணவுத் தேடும் திறன் வாய்ந்தவை . 

ஆஸ்திரேலியக் கரடி ( அ ) கோலா ( Koala ) அமெரிக்க 
தேவாங்கு பௌதிக உடலமைப்பில் ஒத்திருக்காது . ஆனால் இது 


வித 


i 


124 

ஆஸ்திரேலியா 
மெதுவாக நகரக் கூடியது . முழுதுமாக மரத்தில் வாழ்வதாகும் . 
ஆஸ்திரேலியா ஓம்டட் ( Womtat ) ஐரோப்பிய வளை கரடியைப் 
போல் பூமியில் பெரிய பள்ளங்களைத் தோண்டுகிறது . 
( படம் 23 - B . ) 


- 


படம் 23 - B : கோலா 


பறவைகளில் ஏழு ஆப்பிரிக்கத் தீப்பறவையை ஒத்துள்ளது . 
அவைகளின் இறகுகள் வேறுபட்டிருக்கின்றன . வேகத்தில் 
இரண்டும் ஒன்றாகவுள்ளன . ( படம் 23 - C . ) 


ஆஸ்திரேலியா பாடும் பறவை ஐரோப்பிய புறாவினை 
ஒத்திருக்கும் . இருந்தாலும் ஆஸ்திரேலியா பறவை நன்றாக 
பாடும் . மிகவும் தைரியமுடையவை . அச்சமில்லாதவை . 
மனிதனையும் தாக்கக்கூடியவை . சிறிய பூச்சிகளிலும் ஆஸ்தி 
ரேலிய விலங்குகளைப் போலவே ஒற்றுமையும் , வேற்றுமையும் 
கொண்டுள்ளது . 

ஆஸ்திரேலியாவில் “ குலாட்டஸ் ( Colletes ) பூமியைத் 
தோண்டும் தேனீ முதலியவைக் கிடையாது . ஆனால் பன்னிரண்டு 
பாரா கொலட்டஸ் ( Para Colletes ) வகை உள்ளது . இவை 
ஐரோப்பிய தேனீக்களை , தோற்றத்திலும் , பழக்கத்திலும் 
ஒத்துள்ளன . தெற்கு கடல்களிலுள்ள நன்னீர் நண்டு வகையாக 
இல்லாவிடினும் , இவை இரண்டும் குளிர்ந்த துருவப் பகுதியில் 
தான் வாழ்கின்றன . 


விலங்குகள் 


15 


, 


படம் 23-0 . கலாஹ் பறவை 


மாமிச பட்சினி 


டிங்கோ , நாயைப் போலவே தோற்றமும் , பழுப்பு , மஞ்சள் 
( அ ) வெள்ளை நிறமுடையது . இது பலமுடையது . 

வேகமாகச் 


படம் 23 - D , பிளாடியஸ் 


ப 


126 


ஆஸ்திரேலியா 


செல்லக்கூடியது . ஆடுகளுக்கு எதிரியாக உள்ளது . இது 
மனிதனைத் தாக்காது . இரவில் வேட்டையாடும் பழங்குடிகள் 
இதனைப் பழக்கி வேட்டையாடப் பயன்படுத்துகின்றனர் . 
( படம் 23- D . ) 


குட்டிப் போட்டுப் பால் தருவன ( கங்காரு ) 

ஆஸ்திரேலியாவிலுள்ள நன்கு தெரிந்த விலங்கு 
கங்காருவாகும் . இதில் பெரியவை சிவப்பு சாம்பல் நிற வகை 
யாகும் . இரண்டும் புல்வெளியில் வாழ்வன . ஒரு தடவையில் 
30 தாண்டக் கூடியவை . 6 உயரமானது . இது தாவர 
உணவை உட்கொள்கிறது . கூட்டமாக வாழ்கிறது . வீட்டுப் 
பிராணியாக வளர்க்கலாம் . ஆபத்தில்லாதது . வலிமையான 
வால் பாகம் மூன்றாவது காலாக ஆபத்து காலத்தில் பயன் 


படம் 


23.E. கங்காரு 


படுகிறது . 

வாலில் அமர்ந்து கொண்டு , . பின்னங்காலால் 
உதைக்கும் . மரமேறும் ஒருவகைப் பிராணி வடக்கு குயின்ஸ் 
லாந்தில் உள்ளது . ( படம் 23 - E . ) 


வல்லபி 

கங்காருவைப் போலவே இருக்கும் . ஆனால் உருவில் சிறியது . 
மலைகளிலும் , புதர்களிலும் வாழும் . இதைக் கண்டுப் பிடிப்பது 


விலங்குகள் 

1 
கடினம் . அடர்ந்த இயற்கைத் தாவரங்களிடையே வாழ்வதால் 
இது அதிக நாள் உயிர் வாழ்கிறது . பெரிய கங்காருகள் எல்லாம் 
மறைந்த பிறகு கூட இவ்வகை வாழ்ந்து கொண்டு வந்தது . 
இவைகளையும் செல்ல பிராணிகளாக வளர்க்கலாம் . இதில் பல 
வகை உண்டு . 


படிமலான் ( Pademelon ) 

கங்காரு எலிகளும் வல்லபியை விட சிறியச் உருவமுடையன . 
16 " நீளம் இருக்கும் . ஆனால் 

ருக்கும் . ஆனால் வல்லபி கங்காரு உருவத்தை 
உடையது . இவை புல்வெளிகளில் விரும்பி வாழும் .. பயந்த 
சுபாவமுடையவை . யாவரும் விரும்பத்தகுந்த பிராணிகள் .. 
படிமலானை பழங்குடிகள் உயர்வான உணவுப் பொருளாக 
கருதினார்கள் . 


| 


பை போன்ற அமைப்பை உடைய எலி 

ஐரோப்பிய எலிகளுடன் எந்தவிதத் தொடர்பும் இல்லாதது . 
இவை சிறிய குட்டி போட்டு பால் தரும் பிராணிகள் . 3 நீளமே 
உடையன . பருத்த வாலுடைய எலி இங்கு காணப்படுகிறது .. 
எல்லா எலிகளுக்குமே நீண்ட மூக்கு உண்டு . இது , ஒருவகைப் 
பூவிலிருந்து தேனை உண்ணும் . வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும் 
நாக்கால் உண்ணும் . மரப் பொந்துகளில் இவை புற்களைத் 
தின்று கூடுகளை அமைக்கும் . யாவரையும் கவரக்கூடிய சிறிய 
பிராணிகளாகும் . இப்பொழுது அவைகளைக் காண்பது அரிது . 


பொசும்கள் ( Possum ) 

செல்லப் பிராணிகளாகக் கருதப்படுகின்றன . இவைகளின் 
அழகியத் தோலுக்காக இவைகளை வேட்டையாடுகிறார்கள் . 
இதில் எல்லா வகைகளும் தற்போது சட்டத்தினால் பாதுகாப்பை 
பெறுகின்றன . அமெரிக்காவிலுள்ள பை கீரிக்கும் இதற்கும் 
ஏதும் தொடர்பு இல்லை . இப் பெயரில் முதல் எழுத்தை மட்டும் 
எடுத்துவிட்டு உபயோகிக்கிறார்கள் . ( படம் 23 - F ) 


. 


அணில்கள் 
ஆஸ்திரேலியாவில் உண்மையான 

அணில்கள் இல்லை . 
•ஆனால் இப் பெயர் மரத்தில் வாழும் போசும்களுக்கு இடப் 

இவைகளுக்கு முன் காலையும் , பின் காலையும் 
இணைக்கும் அகலமான தசை உண்டு . பட்டுப்போன்ற உரோமத் 
தையும், நீண்ட அடர்ந்த வாலையும் உடையன . கால்களைப் பரப்பி 


பட்டுள்ளது . 


1 


128 

ஆஸ்திரேலியா 
அணில்கள் மரங்களின் உச்சிக்கு ஏறுகின்றன . தாழ்ந்த உயரங் 
களில் வாழும் இவ் வகையை எலி வகையில் சேர்த்துள்ளார்கள் . 
வால் பற்றிப் பிடிக்கத் தக்கவாறு அமைந்துள்ளது . 

ஆகையால் 


படம் 23 - F . குக்கபரா 


இது தசை காணப்படுவதால் இதனை பறக்கும் இனத்தில் சேர்த் 
துள்ளார்கள் . எலியைவிட இது சிறிது பெரியது . 
கொலா ( Koala ) ( அல்லது ) பொம்மைக் கரடி 

இது ஒரு அரிதாகக் காணப்படும் விலங்காகும் . தீங்கு விளை 
விக்காதது . சுலபமாகப் பழக்கலாம் . ஆஸ்திரேலியா முழுவதும் 
யூக்லிப்டஸ் மரத்தில் சில வகைகளை மட்டும் உண்ணும் . இது 
கிடைக்கவில்லையெனில் இறந்துவிடும் . 
வொம்பார்ட் ( Wombart ) 

மலைகள் நிறைந்த ஆஸ்திரேலியாவின் கிழக்கு , தெற்கு 
பகுதிகளில் இவ்வகை வாழ்கின்றது . ஒரு சிறிய பன்றியின் 
உருவத்தை ஒத்திருக்கும் . 

வலிமையான உடலையுடையது , 
பூமியைத் தோண்டும் . வேலிகளை உடைத்து விவசாயிகளுக்குத் 
தொல்லைகளை விளைவிக்கும் . இதுவும் தீங்கு விளைவிக்காது . 
வீட்டுப் பிராணியாக வளர்க்கலாம் . வேர்களையும் , இலைகளை 
மட்டுமே உண்ணும் . இதனுடைய மாமிசம் ருசியாக இருக்காது , 
தோலுக்கு குறைந்த மதிப்பே உண்டு , 


r 


விலங்குகள் 

129 
குட்டிப்போட்டுப் பால்தரும் துன்னெலி 

இது 6 " நீளமுடையது . கண்டத்தின் மத்தியிலுள்ள மணற் 
குன்றுகளில் வாழ்கிறது . 

தோண்டுவதற்கான நகங்கள் 
அதிக வலிமை வாய்ந்தவை . வால் குட்டையாக இருக்கும் .. 
விஞ்ஞானத்தால் இதற்குக் கண் இருக்கிறதா என்பதைக் கண்டு 
பிடிக்க முடியவில்லை . ஆகையால் இத் துன்னெலி முழுக் குருடாக 
இருக்கவேண்டும் . ஆனால் பலமான கண்ணீர்ச் சுரப்பிகள் இதற்கு 
அமைந்துள்ளன . அவை நாசி துவாரத்தில் தூசி படியாமல் 
கழுவுகின்றன . பூச்சிகளையும் , கூட்டுப் புழுக்களையும் , எறும்பு 
முட்டைகளையும் இது முக்கியமாக உணவாகக் கொள்கிறது . 


பெருச்சாளிகள் 

பயந்த சுபாவமுடைய , யாவரையும் கவரக்கூடிய 16 , நீள் 
முடைய இவ்வகையை இன்றும் காணலாம் . இதில் பலவகை 
உண்டு . கூர்மையான மூக்கையும் , நீண்ட , மெலிந்த விரல்களையும் 
உடையது . பூமியைத் தோண்டும் . பெரும்பாலும் இரவில் 
உலவும் . முயலுக்காக வைத்துள்ள பொறிகளில் அடிக்கடி மாட்டிக் 
கொள்ளும் . இதனுடைய உணவு , வேர்களும் பூச்சிகளும் ஆகும் . 


! 


காட்டுப் பூனைகள் 

இதற்கும் மற்ற நாட்டுப் பூனைகளுக்கும் ஏதும் தொடர்ச்சியில்லை . 
இதனுடைய தலை பூனை தலையைப் போல் இருக்காது . மூக்கு 
நீளமாகவும் கூர்மையாகவும் இருக்கும் . இதுவும் குட்டிப் போட்டுப் 
பால் தரும் இனத்தைச் சேர்ந்தது . நீண்ட வாலையுடையது . 
மேல் தோலில் புள்ளிகள் காணப்படுகின்றன . அவை ஓங்கல் 
களிலுள்ள துவாரங்களிலும் , 
துவாரங்களிலும் , பாறைகளி 

பாறைகளிலும் வாழ்கின்றன . 
இரவில் வேட்டையாடுவன . வீட்டில் வளரும் கோழிகளைத் 
தாக்கும் . வேறேதும் உணவு கிடைக்காவிடில் இறந்த பிராணி 
களின் மாமிசத்தை உண்ணும் . மக்கள் குடியேற்றத்தினால் 
இவ்வகை காடுகளுக்குள் துரத்தப்பட்டது . 


டாஸ்மேனிய கூளிகள் 

20 " நீளமுள்ள உடலையும் , நல்ல பலத்தையும் உடையன . 
கருத்த அடர்ந்த உரோமத்தை உடையது . மார்பில் லாட வடிவ , 
வெண்மையான அடையாளம் உண்டு . இது பயங்கரமானது .. 
சிடு சிடுத்த தோற்றமுடையது . இது மாமிச பட்சினியாகும் . 
ஆடு , கோழி , நாய்களைத் தாக்கும் . மக்கள் குடியேற்றத்தினால் 
இவைகளின் எண்ணிக்கைக் குறைந்தது . இப்பொழுது இவ்வகை 
ஆஸ்தி 
புஸ்தி - 9 


< 130 

ஆஸ்திரேலியா 
டாஸ்மேனியாவில் காடுகள் அடர்ந்த மலைப் பகுதிகளில் மட்டும் 
காணப்படுகிறது . 


டாஸ்மேனிய ஓநாய்கள் 

பின் பருத்தியில் பழுப்புநிறக் கோடுகளும் நெருக்கமான 
ரோமத்தையும் , நீண்ட வாலையும் உடையன . இதுவும் மாமிச 
பட்சினியாகும் . இரவில் வேட்டையாடும் . ஆடு , வல்லபி முதலிய 
விலங்குகளைத் தாக்கும் . சமீப காலத்தில் இதனைக் காணமுடிய 
வில்லை . இதுவும் மக்கட் குடியேற்றத்தின் காரணமாகக் 
கண்டுபிடிக்கப்படாத இடங்களுக்குத் துரத்தப்பட்டது . 


கொறிக்கும் விலங்குகள் 
நீர் . எலி : 

ஒரே ஒரு நீர் எலி வகைதான் உள்ளது . சிவந்த முரடான 
தோலை யுடையது . மிகவும் சாதுவானது . உள்நாட்டுச் சாயல் 
களிலும் நீர்வழிகளிலும் வாழும் ஒரு நீர் வாழ் பிராணியாகும் . 
இதனை இதனுடைய உரோமத்திற்காகவும் வேட்டையாடு 
கின்றனர் . இரவில் இது சுறுசுறுப்பாக இருக்கும் . 
உணவு சிப்பியை உடைய மீன் , பூச்சிகள் , பழங்கள் ஆகியன .. 
ஆஸ்திரேலியா முழுவதிலும் இவ்வகையைக் காணலாம் . 


இதன் 


வௌவால் ( பழ வௌவாலும் , பறக்கும் நரியும் ) 

இவைகளை ஆஸ்திரேலியாவின் வடக்குப் பகுதிகளில் காண 
லாம் . பழத் தோட்டங்களில் தெற்கில் விக்டோரியா வரை . 
காணப்படுகிறது . சிவந்த உரோமத்தையுடைய , முகம் , குள்ள 
நரியை போல் இருக்கும் . நாசித்துவாரம் தலையிலுள்ள ஒரு 
சாதாரண திறப்பாகவுள்ளது . மிகச் சிறிய வால் உடையது . 
கூட்டமாக வாழ்பவை . பழவௌவால் பகல் நேரத்தில் சேர்ந்து , 
தலைகீழாக மரங்களில் தொங்குகின்றன. தோற்றத்திலும் , மனத் 
திலும் வெறுப்பூட்டக் கூடியவை . பழத் தோட்டக்காரர்கள் 
இதனை விரட்ட துப்பாக்கியை பயன்படுத்துகின்றனர் . சாதாரணப் 
பூச்சியைத் தின்னும் வௌவால்களை எங்கும் காணலாம் . 
இதில் ஒன்று ( அ ) இரண்டு வகை தவளை மற்ற சிறிய விலங்கு 
களின் இரத்தத்தை உறிஞ்சும் பழக்கத்தை உடையன . 


ஒரே செல்வாயுடைய முதனிலைப் பாலூட்டியினத்தின் உயர்வகை 
* ; பிளாடிபஸும், எட்சிட்னாவும் . 

இவை இரண்டுக்கும் தற்காலிக பை போன்ற அமைப்பு 
உண்டு. இரண்டும் மிகப் பழமையானவை . ஊர்ந்து செல்லும் 


விலங்குகள் 

131 
பிராணிகளின் குணத்தையும் , குட்டிப்போட்டுப் பால் தரும் 
பிராணிகளின் குணத்தையும் கொண்டுள்ளன . பிளாடி 
பஸுக்கு அடர்ந்த உரோமத்தையுடையத் தோலும் , அகன்ற 
மென்மையான வளர்ச்சியுள்ள ஓர் அலகும் உண்டு . இவ் 
வலகினால் இது 

நீருள்ள புழு , பூச்சி , சிப்பி , மீன் 
முதலியவைகளை ஆற்றிலுள்ள சேரிலிருந்து எடுக்கும் . இதன் 
பாதங்கள் இணைந்திருக்கின்றன . நதிக்கரையில் நீர்மட்டத்திற்குக் 
கீழ் இதனுடைய இருப்பிடத்தின் முக்கியப் பகுதி , இதற்குச் 
சற்று உயரத்திலிருக்கும் . ஒரு முறையில் நான்கு முட்டைகள் 
ஒரு தடவையாக இடும் . கரு கடினமான 

உடையதா 
யிருக்கும் . குளிர் காலத்தில் இது இனப்பெருக்கம் செய்யும் . 

எட்சிட்னாவை நீர் வாழ் பிளாடியஸுடன் ஒப்பிட்டாலும் , 
இது நிலத்தில் வாழும் பிராணியாகும் . இது ஒரு முறையில் ஒரு 
முட்டைதான் இடும் . இதனுடைய முட்டை ஓடு பிளாடிபஸின் 
முட்டையைப்போல சுண்ணாம்பால் ஆனதாக இருக்காது . 
ஆனால் உறுதியாகவும் , தோல்போன்று மிருக்கும் . குட்டையான 
கூர்மையான இறகுகள் உரோமங்களுக்கிடையே அமைந் 
துள்ளன . இது அதிசயத்தக்க வகையில் பூமியைத் தோண்டும் . 
இதனால் இது பூமிக்குள் அமிழ்ந்து உள்ளதைப் போல தோற்ற 
மளிக்கும் . 


செவில்களும் , நுரையீரல்களுமுள்ள மீன்வகை 
நுரையீரல் மீன் 

இது வடக்கு குயின்ஸ்லாந்திலுள்ளது . இது பாதி மீனாகவும் , 
பாதி நிலத்திலும் , நீரிலும் வாழும் பிராணியாகும் . ஆகையால் 
இதற்கு செவுள்களும் , நுரையீரல்களும் 

உண்டு . 

இதுவும் 
பழமையான ஒரு பிராணியாகும் . இதனை பர்னட் (Burnets ) 
மேரி என்ற இரு ஆறுகளில் முக்கியமாகக் காணலாம் . 





நிலத்திலும் நீரிலும் வாழ்வன 
தவளையும் , தேரையும் 

இவைகளை எங்கும் காணலாம் . இதில் ஒருவகை மரமேறும் : 
இதில் ஒருவகை கட்டை விரல் நகத்தின் அளவைவிடச் சிறிது 
பெரிதாயிருக்கும் . இது புறாவின் சாம்பல் நிறத்தையுடையது . 
பச்சை நிற மிகச் சிறிய புள்ளிகளைக் கொண்டுள்ளது . பெரிய 
கருத்த கண்களையுடையது . 

பாதங்களில் உறிஞ்சிகளைக் 
கொண்டு இருக்கும் . 


132 

ஆஸ்திரேலியா 
கடல்வாழ் பிராணிகள் 
திமிங்கலம் 

இதில் பலவகையுண்டு . தெற்குக் கடல்களில் அதிகமாகக் 
காணப்படுகிறது . இதில் ஸ்பெர்ம் ( Sperm ) என்ற திமிங்கலம் 
அதிக கொழுப்பினைத் தலையிலுடையதாக இருக்கும் . நீண்ட 
அலகையுடைய திமிங்கலமும் ( Dolphin ) இங்குச் சாதாரணமாகக் 
காணப்படுகிறது . ஆஸ்திரேலியாவில் கடற் பன்றிகள் கிடையாது . 
தாவரத்தை யுண்ணும் பால் குடிக்கும் விலங்கு வகை டூகாச் 
( Dugang ) என அழைக்கப்படுகிறது . இது 8 நீளமுடையது . 
இது வெப்பமான வடக்கு கடல்களிலுள்ள கடல் தாவரங்களை 
உண்டு வாழ்கிறது . இதனை இதன் எண்ணெய்க்காக வேட்டை 
யாடுகின்றனர் . 


சீல் 

தீவுகளில் இதனை அதிகமாகக் காணலாம் . இப்பொழுது 
சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது . கடற் சிங்கம் கடற்கரடி 
ஆகியனவும் தென்கோடியில் காணலாம் . 


C 


மீன் வகை 
கத்திமீன் , சுறாமீன் 

இவை ஆழமான நீரில் வாழ்வன . அதேபோல உணவுக் 
கேற்ற மீன் வகைகளும் ஆழத்தில் வாழ்கின்றன . கூட்டமாக 
வாழும் உணவாகின்ற மீனின் பழக்க வழக்கங்களை இன்றும் 
நன்கு அறியப்படவில்லை . இருந்தபோதிலும் சிறிதளவு மீனைப் 
பக்குவப்படுத்துகிறார்கள் . 
சிப்பியையுடைய மீன் 

இது குளிர்ந்த விக்டோரியாக் கடல்களில் வாழ்கிறது . 
வெப்பமான நியூசௌத்வேல்ஸ் கடல்களிலும் , குயின்ஸ்லாந்து . 
தெற்கு ஆஸ்திரேலியா , டாஸ்மேனியா கடல்களில் எங்கும் , 
சிப்பி , நத்தை , கிளிஞ்சல் வகைகளைக் காணலாம் . தெற்கிலும் , 
தென் மேற்கிலும் , நன்னீர் நண்டு வகைகள் முக்கியமாகக் காணப் 
படுகின்றன . இவைகளைப் பிடிப்பது இங்குள்ள ஒரு முக்கியத் 
தொழிலாகும் . 

ஊர்வன் 
முதலைகள் 

இதில் இரு வகையுண்டு . சிறிய உள்நாட்டில் வாழும் 
வகைக்கு ஜான்சன் முதலைகள் என்று பெயர் . பெரிய பயங்கர 


- 


விலங்குகள் 

133 
மான கடல் வாழ் நீண்ட அலகையுடைய மீன்வகை என்றும் , 
இருவகை உண்டு . பெரிய முதலைகள் , வடக்குக் கடல் 
களில் வாழ்கின்றன . இவை சேற்றில் வாழும் . கொம்புடைய 
முட்டைகளையிட்ட பிறகு பெண் முதலை அதனைப் பாதுகாக்க 
சிறிது தொலைவிலேயே இருக்கும் . 

மற்றப் பல்லி வகைகள் அநேகமுள்ளன . இதில் கோனா 
( Goanaa ) என்ற வகை 6 " நீளமுடையது . இது அமெரிக்க , 
இக்வானா வகையுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்ட 
தல்ல . பல தீங்கு விளைவிக்காத சிறிய கனத்த வாலையுடைய 
வகைகள் உள்ளன . இதற்குக் கீகோஸ் ( Geckous ) என்று பெயர் . 
இப் பெயர் இது செய்யும் சப்தத்தால் வந்ததாகும் . நிலப்புழு 
வகைக்கு முன்னங் கால்கள் கிடையாது . இது பல்லி வகையைச் 
சேர்ந்தது . இதனைப் பாம்பு வகையில் சேர்த்துக் கூறுவது 
வழக்கம் . பெரிய பல்லி வகைகளை 
வகைகளை ராட்சஸ 

பல்லி என்று 
அழைப்பது வழக்கம் . இது கிழக்குக் கடற்கரைகளில் வாழும் ஒரு 
நீர் வாழ் பிராணியாகும் . ஸ்கிங்க் ( Skink ) என்ற மற்றொரு வகை 
தட்டையான தலையையும் நீண்ட உருண்ட வாலையும் உடையது . 
பாம்புகள் 

பலவகைப் பாம்புகள் உள்ளன . ஆனால் ஒருசில வகைகளே 
ஆபத்தை விளைவிக்கக்கூடியன . இவைகளில் பெரியது விஷ 
மற்ற மலைப் பாம்பாகும் . இவை இரையைத் தன் உடலில் சுற்றி 
நொறுக்கிவிடும் . இது 16 நீளம்வரையிருக்கும் . ஒரு முறைக்கு 
பதினாறு முட்டைகள் இடும் . 

விஷமுள்ள பாம்புகளான டெய்பான் ( Daipan ) வடக்குக் 
கோடியில் வாழ்வதாகும் . இது கருத்த நிறமுடையது . அடர்ந்த 
சிவந்த நிறமுடைய வயிறையும் உடையது . மஞ்சள் நிறமுள்ள 
முரடான தோலையும் , கருப்பு நிறமுள்ள வரிகளையுடையது .. 
செப்பித் தலை பாம்பு தலையில் செப்புநிற பகுதியை உடையதாக 
இருக்கும் . இது கருத்த பழுப்பு நிறத்தையும் , காவிநிற 
வயிற்றையும் 

உடையது . மரணத்தை விளைவிக்கும் பாம்பு 
பருத்து குட்டையாக , டைமண்ட் வடிவ தலையையும் , மெல்லிய 
எலி வால் போன்ற வாலையும் உடையது . இப் பாம்பின் - நிறம் 
சூழ்நிலைக்கேற்றவாறு சாம்பல் நிறமாக மணலிலும் , இரும்புக் 
கல்லில் சிவப்பு நிறமாகவும் , மத்தியச் சமவெளிகளில் பிரகாச 
மான சிவப்பு நிறமாகவும் காணப்படும் . மாறும் தண்மை உடையது . 


| 


அங்கே சில மரத்தில் வாழும் பாம்புகள் உள்ளன .. அயன . 
மண்டல கடல்களில் பல கொடிய விஷமுள்ள பாம்புகள் உள்ளன . 


-134 


ஆஸ்திரேலியா 


மலைப் பாம்பைத் தவிர மற்ற எந்தப் பாம்புகளும் மேல் 
நீளமில்லை . 


கடலாமையும் , ஆமையும் 
வடக்குக் கடல்களில் பலவகைக் கடல் 

ஆமைகளைக் 
காணலாம் . ஒரு முறைக்கு முன்னூறு 

முட்டைகளுக்கு மேல் 
இடும் . முட்டைகளை , கரையோரங்களிலும் பொந்துகளிலும் 
இடும் . இரவு நேரங்களில் கடல் பறவைகள் இம் முட்டைகளைத் 
தாக்கும் . சில ஆமை வகைகளில் உள்நாட்டில் நீர்நிலைகளில் 
காணப்படுகின்றன . 


பறவைகள் 


வகைகளான 


ஆஸ்திரேலியா பலவித பறவைகளை உடையதாக இருக்கிறது . 
பழமையான 

எமு , தீக் கோழி இனத்தின் 
வகையான காசோவாரி ( Ceasowary ) முட்டைகளைக் குவியலாக 
அடுக்கும் .பறவை வகை என்றும் ( Mound - builders ) , ஆகியனவும் 
அதிக முன்னேற்றமடைந்துள்ள புறாக்கள் , யாழ் வடிவில் 
அமைந்த தோகையினை உடைய லயர் ( lyer ) பறவைகள் , கிளையைக் 
கொத்தி - ஆகியனவாகும் . .இதில் மிகப் பெரிய பறவைகள் 
எமு , காஸோவரி புரோல்கா என்ற கொக்கு வகைகளாகும் . 
இதில் மவுண்ட்பிலிட்டர் அடர்ந்த இறகையுடைய வான் கோழி 
லோவான் (lowan ) முதலியன , அழுகும் தாவர மேடுகளில் 
ஏற்படும் வெப்பத்தினால் முட்டைகளைப் பொறிக்கின்றன . 
புரோல்கா தாளத்திற்கேற்ப நடனமாடும் வளைந்த வாலையுடைய 
பருந்து . ஐரோப்பிய பொன் பருந்தைவிட பெரியது . மிகவும் 
தைரியமுடையது . பருந்துகள் , வல்லூறு , வேட்டைப் பருந்து 
முதலியன நிலத்தில் அதிகமாகவும் , கடல் பருந்து கடற்கரை 
யிலும் வாழ்கின்றன . பெரும் கழுகுகளும் ; பருந்துகளும் இங்கு 
இல்லை . ஆஸ்திரேலிய நீரில் கடந்து செல்லும் நாரையினப் 
பறவை , எகிப்திலுள்ள நாரையினப் பறவையை ஒத்துள்ளது . 
கரண்டி போன்ற அலகினை உடைய வகை , கொக்கு இனப்பறவை 
பாம்பு பறவை , வாத்து , கருப்பு அன்னம் , பெலிக்கண் - என்ற 
நீர்க் கோழி வகை , அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன . 


பல நிறமுடைய கிளிகள் இங்குள்ளன . 

வெள்ளை நிற 
கிளிகள் . சொன்னதைத் திருப்பிச் - சொல்வதில் திறமை 
வாய்ந்தவை . கருப்பு நிறக் கிளிகளைக் காண்பது அரிது . காக்டூ 
( Cockto ) பாராபாண்ட் (Barraband ) , கிங் ( King ) ரோஸல்லா 


... 


135 . 


. 


விலங்குகள் 
( rosella ) முதலியவைகள் . ஜாக்கஸ் ( Jackas ) என்ற மீன் 
கொத்திப் பறவையின் சிரிப்பு , ஷைரைக் ( Shrike ) என்ற சொல் 
பறவையின் பாட்டு முதலியன கம் மரத்தைப் போலவே ஆஸ்தி 
ரேலியாவுக்கே உரியவை . தேனுண்ணும் பறவை , உரோமத்தை 
வுடைய நாக்கை உடையது . 

மற்றச் சிறிய . பறவைகள் டிட்ஸ் வானம்பாடி , குருவி , 
ரைன் ( Wren ) என்னும் பாடும் பறவை . தூக்கனாங் குருவி , நீள் 
சிறைப் பறவை வகை முதலியனவாகும் . கௌதாரியை வருடத் 
திற்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் வேட்டையாடு 
கின்றனர் . 


கடல் பறவைகள் சிறிய சில்வர் கல் (Silver gull ) பெரிய 
பசுபிக் அல்லது சுகுவா(skua ) வகை அல்பட்ராஸ் ( Albatross ), கார் 
மாரன் ( Cormorant ) டர்ன் ( Turn ) கானட் ( Gannat ) பெட்ரல் 
( Petral ) மட்டன் பறவை ( Mutton bird ) பென்குயின் ( Penquin ) 
ஆகியன . 


பூச்சிகள் 
இயற்கை நிலைகள் பூச்சிகள் வளர் ஏதுவாக உள்ளன . இங்குப் 
பலவகை ஈக்கள் , தேனீக்கள் வண்ணத்துப் பூச்சிகள் , விட்டில்கள் . 
குளவிகள் , வண்டுகள் , 

எறும்புகள் உள்ளன 

உள்ளன . ஆயிரத்து 
நானூறுக்கு மேற்பட்ட தேனீ வகைகள் இங்குள்ளன . 

எறும்புகள் அதிக எண்ணிக்கையில் இங்குக் காணப் 
படுகின்றன . பெரிய எருது 

எறும்பு ( Bull Ant ) 

Ant ) மிகப் 
பழமையான வகையாகும் . எறும்பின் எண்ணிக்கை ஈயைத் 
தவிர மற்றெல்லாப் பூச்சிகளை விட அதிகமாக உள்ளது . அநேக 
பூச்சிகள் தோன்றிய நிலையிலேயே உள்ளன . அதே சமயத்தில் 
பல மிகப் பெரிய விட்டில் பூச்சிகள் உலகிலேயே மிகப் பெரியவை 
யாகும் . அயனமண்டல வண்ணத்துப் பூச்சிகள் பிரகாசமான 
நிறங்களையுடையவை . தெற்கில் உள்ள 

பூச்சிகளை விட 
வெப்பமான வடக்கிலுள்ள பூச்சிகள் பல வண்ணமுடையவை . 
பர்காட்டிலுள்ள 

பூச்சியும் தாவரத்திற்குத் தீங்கு 
விளைவிக்காது . ஆனால் வெளி நாட்டிலிருந்து வன்பூச்சிகள் 
பறவைகள் , விலங்குகள் மிகுந்த சேதத்தை விளைவிக்கின்றன . 


எந்த 


சிலந்திகள் 

ஆஸ்திரேலியாவில் 2000 க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள் 


உள்ளன . 


136 

ஆஸ்திரேலியா 
புள்ளி விவரம் 

சுமாராக உள் நாட்டிலுள்ள விலங்குகளின் வகைகள் . 
( 1 ) விலங்குகள் : - பால் குடிப்பன - 107 

ஒரே செவ்வாயுடைய 
முதனிலைப் பாலூட்டி 
இனத்தின் உயர்வகை - 2 

யூகரா -106 
( 2 ) நிலத்திலும் , நீரிலும் 

வாழ்வன : 

தவளைகள் . 
தேரைகள் -62 . 

( 3 ) டிப்னாய் ( Dipnoi) - செவுளும் , நுரையீரலுள்ள பிராணி . 
நுரையீரல் மீன் -1 

( 4 ) ஊர்வன : முதலைகள் -2 ; மற்ற பல்லிகள் - 392 ; 
பாம்புகள் -106 ; கடலாமைகள் -12 . 

(( 5 ) பறவைகள் - பல நூறு வகைகள் . 
( 6 ) பூச்சிகள் - பல ஆயிரம் வகைகள் . 
( 7 ) சிலந்திகள் - 2000 - க்கும் மேற்பட்டவை . 


10. நீர்ப்பாசனம் 


ஆஸ்திரேலியாவின் பரப்பில் பங்குக்கு வருட மழை 
201 க்கும் குறைவாகக் கிடைக்கிறது . மர்ரே ஆற்றைத் தவிர வேறு 
பெரிய நதிகள் இல்லை . இதற்குப் பதிலாக இங்குப் பரந்த ஆர்ட்டீ 
ஷியன் நீருற்றுகள் குறைந்த ஆழத்திலேயே அமைந்துள்ளன . 


ஆர்ட்டீஷியன் நீரூற்றுகள் 

ஆர்ட்டீஷியன் கொப்பரைகள் : பங்கு பரப்பில் காணப் 
படுகின்றன . இதனுடைய 

அமைப்பு ஏறக்குறைய சரியாகக் 
கணக்கிடப்பட்டுள்ளது . பெரிய கொப்பரைகள் கடல் மட்டத் 
திற்கு 7000 உயரமுள்ள பகுதிக்கு அடியில் அமைந்துள்ளது . 
இதில் 

சமவெளிகளும் , குன்றுகளும் காணப்படுகின்றன . 
இங்குள்ள இயற்கைத் தாவரம் மிட்சல் புல் அல்லது சவானா 
காடாகும் . பயிர்த் தொழில் இங்கு முன்னேறவில்லை . ஏனெனில் 
ஆர்ட்டீஷியன் நீருற்று மழைக்குப் பதிலாகப் போதுமான நீரை 
அளிப்பதில்லை . மேலும் இது 

அநேக 

தாதுக்களைக் 
கொண்டுள்ளது . பெரிய ஆஸ்திரேலிய ஆர்ட்டீஷியன் கொப்பரை 
உலகிலேயே மிகப்பெரியதாகும் . இது நிலத்தின் அடியில் 6.34,000 
சதுர மைல் பரப்பில் காணப்படுகிறது . அதாவது கண்டத்தின் 
பரப்பில் 3 பங்காகும் . இது 4,34,000 சதுர மைல்கள் குயின்ஸ் 
லாந்திலும் , பெரிய நீர் பிரித்தொடருக்கு மேற்கிலும் அமைந் 

இரண்டாவது ஆர்ட்டீஷியன் கொப்பரை தென் 
மேற்கு நியூசௌத்வேல்ஸ் , வடமேற்கு விக்டேரியா , வடகிழக்குத் 
தெற்கு ஆஸ்திரோலியா ஆகிய இடங்களில் பரவி காணப் 
படுகிறது . மேற்கு ஆஸ்திரேலியாவில் 5 தனித்தனியான ஆர்ட் 
டீஷியன் கொப்பரைகள் உள்ளன . இவைகள் பெரிய ஆஸ்தி 
ரேலியா கொப்பரையைவிடச் சிறியவை . 

3000 - க்கு மேற்பட்ட குழாய் கிணறுகள் பெரிய ஆர்ட் 
டீஷியன் கொப்பரைகள் கட்டப்பட்டுள்ளன . தினமும் 


துள்ளது . 


. 


முக்கிய 
ஆஸ்திரேலியக் 
கொப்பரைகள் 


138 


பெயர் 


மாகாணம் 


புவிஅமைப்பியல் 


பரப்பு 


ஆழம் 
, 
அடி 


பெரிய 
ஆர்ட்டீஷியன் 


6.70,000 


7000 
வரை 


ச.மைல் 


குயின்ஸ்லாந்து 

நீர்கொள்படுகை நியூசௌத்வேல்ஸ் 

பிளையோசின் 
தெ 
.ஆஸ்திரேலியா 
வடபிராந்தியம் பர்மியன் 
விக்டோரியாநியூசௌத்வேல்ஸ் 
, 
தெற்கு 
மயோசீன் 
, 
ஒலிகோசீன் ஆஸ்திரேலியா, 


மாரே 


1,07,000 


100-900 


ப்ரீ.டார்பை 


தெற்குஆஸ்திரேலியா. 


சமீப 
பிளீஸ்டோசின் 
, 


4000 


600 
வரை 


மேற்கு 


10,000 


200.2500 


சமீப 
ஜீராசிக் 
, 
சமீப 
ஒலிரோசீன் 
, 


தெற்கு 


1100 


10-850 


விக்டோரியா 
. 
தென்மேற்கு, 
அடிலெய்டு கிழக்குகிப்ஸ்லாந்து 


ப்ளீஸ்டோசீன் 
, 
ஒலிகோசின் 


2500 


200-1800 


யூகிலா 


மேற்குஆஸ்திரேலியா 


ப்ளையோசின் 
, 
மயோசின். 


68,000 


300-2000 


தெற்குஆஸ்திரேலியா 


டொஷரி,பெர்மீயன் 


40,000 


230-4000 


வடமேற்கு பாலைவனம்,பிட்ஜரி பார்க்கயீப். 


160,000 


100-4500 


57.000 


150-1000 


மேற்குஆஸ்திரேலியா 

கார்னேசோயிக்பாலியோசோயிக் 
வடக்குப்பிராந்தியம் 
குயின்ஸ்லாந்து 
கிரிடேஷியஸ் 
, 

கேம்பிரியன், 
மேல்பிரிகேம்பிரியன். வடக்குப்பிராந்தியம்,மேற்கு 
ஆஸ்தி 
முக்கியமானகேம்பிரியன்பெர்மியன் ரேலியா 


ஆஸ்திரேலியா 


ஒர்ட்கொப்பரைகள் விக்டோரியா 


நீர்ப்பாசனம் 


139 


1 


இதிலிருந்து வரும் நீர் 350 மில்லியன் காலனுக்கு மேலிருக்கும் . 
இதில் 90 % ஆவியாதல் , சுவறலின் மூலம் வீணாக்கப்படுகின்றது . 
உப ஆர்ட்டீஷியன் குழாய் கிணறுகள் 200,000 க்கு மேற்பட்டவை 
யாகும் . 

ஆர்ட்டீஷியன் நீர் கால்நடைகளுக்கு உதவுகிறது . ஆனால் நீர்ப் 
பாசனத்திற்கு ஏற்றதாக இல்லை . ஆனால் சில குறிப்பிட்ட இடங் 
களில் உள்ள உப ஆர்ட்டீஷியன் நீர் , நீர்ப்பாசனத்திற்குப் பயன் 
படுகின்றது . மற்ற நாடுகளைப் போலவே ஆர்ட்டீஷியன் நீரைக் 
கொண்டிருந்தாலும் , நீரின் அளவு குறைவதால் பாதிக்கப் 
படுகிறது . அநேக குழாய்க் கிணறுகள் வெட்டப்படுவதால் நீரின் 
அளவு குறைகிறது என்று கருதுகிறார்கள் . ஆனால் இப்போது 
அநேக குழாய்க் கிணறுகளில் நீரே கிடைப்பதில்லை . நீரின் அளவு 
குறைவதைத் தடுக்க நீர் வீணாவதைத் தடுக்க வேண்டும் . 
திறந்த கால்வாய்களில் நீர்ப் பாய்வதால் நீரின் அளவு குறைகிறது 
என்று கருதுகின்றனர் . 

ஆர்ட்டீஷியன் நீர் கால்நடைகளுக்கும் , பழங்கள் , காய் 
கறிகள் விளைவித்தலுக்கும் , சில சிறிய நகரங்களில் வீடு 
களுக்கும் உபயோகிக்கப்படுகிறது . ஆர்ட்டீஷியன் நீரினால் 
முன்னேற்றமடைந்த பகுதிகள் மிகவும் குறைவு . குவின்ஸ் 
லாந்தில் ஹீயூகென்டன் , வின்ட்டனக்கு 

அருகிலுள்ள 
மாவட்டம் நியூசௌவுத்வேல்ஸில் கூனம்பேலுக்கும் ( Coonam 
bale ) குயின்ஸ்லாந்தின் எல்லைக்குமிடையிலுள்ள பரப்பு 
விக்டோரியாவிலுள்ள மாலி பிரதேசமாகும் . 

12,000 க்கு மேற்பட்ட ஆர்ட்டீஷியன் உப ஆர்ட்டீஷியன் 
துளைகள் 10 முதல் 7000 வரை செல்கின்றன . இதிலிருந்து 
வரும் நீர் 350 மில்லியன் கேலனாகும் . ஆர்ட்டீஷியன் துளை 
களில் நீர் , நில அடி அழுத்தத்தினாலேயே மேல் 

மேல் நோக்கிச் 
செலுத்தப்படும் . அதே சமயத்தில் உப ஆர்ட்டீஷியன் . துளை 
களில் நீர் தானாக மேல் நோக்கி வராது . விசை செலுத்தி நீரை 
மேலே கொண்டுவரவேண்டும் . 

ஒரு துளையிலிருந்து ஒரு நாளில் வரும் அதிகளவு நீர் 13 
மில்லியன் காலன் . ஆர்ட்டீஷியன் நீரின் வெப்பநிலை 60 லிருந்து 
212 ° F வரை ஆகும் . பொதுவாக ஆழமில்லாத உப ஆர்ட்டீஷியன் 
நீர் உப்பாக இருக்கும் . இது கால்நடைகளுக்கு மட்டும் பயன்படும் . 


ப 


- 


1 


ஆற்று வடிகாலமைப்பு 

ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான ஆறு மர்ரே ஆகும் .. 
இவ்வாறும் அதன் உப நதிகளும் சேர்ந்து . 4,14,253 சதுர 


140 

ஆஸ்திரேலியா 
மைல்களை அதாவது கண்டத்தின் பரப்பில் பங்கை வளப் 
படுத்துகின்றன . மர்ரே ஆறு அதனுடைய உற்பத்தி ஸ்தாபன 
மான ஆஸ்திரேலிய ஆல்ப்ஸிலிருந்து தெற்கு ஆஸ்திரேலியாவி 
லுள்ள அலெக்சாண்டிரியா ஏறி வரை 1600 மைல் நீளமுடைய 
தாக இருக்கிறது . 1200 மைல்கள் தூரம் வரை இது விக்டோரி 
யாவுக்கும் நியூசௌத்வேல்ஸிக்கும் எல்லையாக விளங்குகிறது . 

முர்ரம் பிரிட்ஜும் , டார்லிங்கும் பல நதிகளோடு 
சேர்ந்து மலைகளுக்கு மேற்கேயுள்ள நியூ சௌத்வேல்ஸை வளப் 
படுத்தி மர்ரேயுடன் கலக்கிறது . அநேக சிறிய வடக்கு நோக்கிப் 
பாயும் நதிகளும் , விக்டோரியாவுக்கு அதிக அளவு நீரைத் 
தருகின்றன . 

டார்லிங் நதி தெற்கு குயின்ஸ்லாந்தின் பெரும் பகுதிக்கும் , 
நியூசௌத்வேல்ஸுக்கும் வளத்தை அளிக்கிறது . குளிர்காலத்தில் 
சில சமயங்களில் மர்ரே ஆறும் அதன் உப நதிகளும் சிறிய 
கப்பல் போக்குவரத்திற்குப் பயன்படுகின்றன . இதில் 3200 
மைல் தூரம் செல்லலாம் . 


( 


மேலும் பல சிறிய நதிகள் மலையிலிருந்து உற்பத்தியாகி 
அருகிலுள்ள கடலில் கலக்கின்றன . ஆஸ்திரேலிய ஆறுகள் 
பொதுவாக மாறுபட்ட நீர்ப்போக்கை உடையன . குளிர்காலத்தில் 
வெள்ளமாக ஓடும் ஆறுகள் கோடையில் நீர் குறைந்து நீர் 
நிலைகளாக மாறிவிடுகின்றன 


. 


மாரே ஆறு 

இவ்வாற்றின் வடிகால் பரப்பு சுமாராக 4,14,000 சதுர மைல் 
களாகும் . அல்லது ஆஸ்திரேலியாவின் பரப்பில் பங்கு மீட்டர் 
ஆகும் . மர்ரே 

நதி 1600 மைல் நீளமுடையது . இதன் 
முக்கிய உப நதிகள் முர்ரம் பிரிஜ் ( 980 மைல் ) டார்லிங் ( 1700 
மைல் ) கோல்பர் ( 280 ) ஒவ்வொரு ஆற்றிலும் ஓடும் வருட 
சராசரி நீரின் அளவு , முர்ரம்பிரிட்ஜ் ஆறு 2,280,000 ஏக்கர் 
அடி , கோல்பர்ன் புரோக்கன் ஆறுகளுடன் சேர்ந்து 2,502,000 
ஏக்கர் அடி . மேல் மர்ரே ஆறு மிட்டா மிட்டா சீலா ஆறு 

டன் சேர்ந்து 35,06,000 ஏக்கர் அடி ஆகும் . டார்லிங் ஆறு 
2,24,000 ஏக்கர் அடி . ஓலன்ஸ் ஆறு 11,69,000 ஏக்கர் அடி .. 
மர்ரே ஆற்றுக் கொப்பரையில் நீர்ப்பாசனத்தினால் உற்பத்தி 
செய்யும் பொருட்கள் திராட்சை , மற்ற பழங்கள் , நெல் , காய் 
கறிகள் , பால்பண்ணைப் பொருட்கள் உரோமம் , மாமிசத்திற்காக 
வளர்க்கப்படும் ஆடுகள் , கோழிகள் , பன்றிகள் ஆகியன . 


களுட 


நீர்ப்பாசனம் 

141 
மர்ரே ஆற்றில் கட்டப்பட்ட ஒரு பெரிய அணைக்கட்டு 
ஹீயூம் நீர் தேக்கமாகும் . இது மர்ரே ஆறும் , மிட்டா மிட்டா 
ஆறும் சேரும் இடத்திற்குச் சிறிது கீழே அமைந்துள்ளது . இது 
ஆல்பரிக்கு ( Albury ) 10 மைல் தூரம் மேலுள்ளது . இதன் 
பரப்பு 33,000 ஏக்கராகும் . இது கான்கிரீட்டால் அமைந்தது . 
1000 நீளத்திற்கு வடிகாலும் , அதன் பிறகு 4000 வரை மண் 
கரையும் அமைந்துள்ளன . மணலான கரை 110 உயரமுடையது . 
மொத்த அணைக்கட்டின் அமைப்பின் நீளம் சுமார் ஒரு மைலாகும் . 

யர்ராவோங்கா ( Yarrawonga ) பிரிந்து செல்லும் உப அணை 
1939 ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது . இதனால் நீரின் மட்டம் 
உயர்த்தப்பட்டு ஈர்ப்பு சக்தியின் உதவியால் முக்கிய கால்வாய் 
களுக்கு நீர் பாய்கிறது . 

இக் கால்வாய்கள் இவ்வணைக்கு 
இருபுறமும் கட்டப்பட்டுள்ளன . யர்ராவோங்கா அணைக்கட்டிற் 
கும் மர்ரேயின் முகத்துவாரத்திற்குமிடையில் 13 சிறிய அணை 
களும் மதகுகளும் கட்டப்பட்டுள்ளன . வெள்ளக் காலத்தில் 
உபயோகப்படுவதற்கு இரு அணைக்கட்டுகள் முர்ரம்பிரிட்ஜ் ஆறில் 
கட்டப்பட்டுள்ளன . அதில் ஒரு அணைக்கட்டு ஹே ஆற்றுகும் 
லாச்சலான் சந்திப்பிற்குக் கீழும் கட்டப்பட்டுள்ளது . ( படம் 24 ) 

முல்வாலா ( Muliwala ) கால்வாய் , யாராவோங்கா அணைக் 
கட்டிலிருந்து நீரைப் பெறுகிறது . இது ஒரு வினாடிக்கு 2500 கன 
அடி நீரைத் திறனளவுடன் ஏற்று நியூசௌத்வேல்ஸில் 
1,500,000 ஏக்கர் நிலத்திற்கு நீரைப் பாய்ச்சுகிறது . யர்ரா 
வோங்கா வாய்க்கால் விக்டோரியாவில் அமைந்துள்ளது . இதில் 
வினாடிக்கு 1250 அடி நீர்ப் பாய்கிறது . இது 27,0003 
ஏக்கருக்கு நீர் 

வசதியை அளிக்கிறது . நியூசௌத்வேல்ஸ் 
விக்டோரியா மாகாணங்களில் இவ்விரு கால்வாய்களும் ஒரு சிறு : 
பகுதிக்கே நீர்ப்பாசனம் அளிக்கிறது . மர்ரே டார்லிங் சந்திப் 
பிற்கு 35 மைல் தொலைவில் நியூ சௌத்வேல்ஸில் விக்டோரியா 
ஏரி 5,51,700 ஏக்கர் அடி கொள்ளலவை உடையதாயிருக்கிறது . 
விக்டோரியா ஏரியிலுள்ள நீரைத் தெற்கு ஆஸ்திரேலியாக் 
குடியிருப்புகள் பயன்படுத்துகின்றன . 

மர்ரே ஆற்றின் முகத்துவாரத்திற்கு அருகில் 5 குறுக் 
கணைகள் அலெக்ஸாண்டிரியா ஏரியையும் , கடலையும் இணைக் 
கின்றன . இவைகள் 1940 ஆம் ஆண்டில் கட்டிமுடிக்கப்பட்டன . 
இது , இவைகளின் உப்பு நீர் அலெக்ஸாண்டிரியா ஏரி , ஆல்பர்ட் 
ஏரி , ஆற்றின் தாழ்ந்த பகுதி ஆகியவற்றிற்குச் செல்லாமல் தடுக் 
றது . இவ்வமைப்புப் பொதுவாக 50 மைல் தூரம் வரை நீர் 
மட்டத்தை உயரத்தில் வைத்திருக்கிறது . இதனால் ஈர்ப்பு 


கன 


பாகல் 


142 

ஆஸ்திரேலியா 
சக்தியைப் பயன்படுத்த முடிகிறது . குறுக்கணைகளும் இடையி 
லுள்ள தீவுகளும் சேர்ந்து 15 மைல் நீளமிருக்கும் . 


இன்கர்மேன் 


பா 

பயிர்தொழில் 
பிரதேசங்கள் 
மேய்ச்சல் 
நிலம் 


. 


- 


தியோட 

பரி 


லோக்யர் 


தல்கேரி 


மெட் 


நாட்டி 


ரர்லிங் 


வரன்மார் 


தாடர் 


பான் 


C. 


ஜேமீலாங் 


மில்துரா 

யாக் | 


பங்காலா 


கீழ் 


பிட்தி 


மான் 


முற்பின்ஜக்ஸ் 


விம்மர 
மாலி 


இஸ்னேயி 
ஈல்டன் 
மழாப்ரா 


படம் 


24. நீர்ப்பாசனத் திட்டங்கள் 
இவ்வமைப்புகள் எல்லா மாகாணங்களிலும் திட்டமிடப் 
பட்டவை . இதைத் தவிர ஒவ்வொரு மாகாணமும் தனித் தனி 
யாக , 1000 மைல்களுக்கு மேலாகக் கிளைக் கால்வாய்களையும் , நீர்த் 


நீர்ப்பாசனம் 


143 


தேக்கங்களையும் அமைத்துள்ளன . ஒவ்வொரு முக்கிய நீர்த் 
தேக்கங்களின் கொள்ளளவுகள் : நியூ சௌத்வேல்ஸ் - பாரின் 
ஜக் ( Burrinjuck ) ( முர்ரம் பிரிட்ஜ் ) 8,37,000 ஏக்கர் அடி 
வியாங்கலா ( Wyangala ) ( லாச் லான் ) - 3,03 , 900 ஏக்கர் அடி . 
விக்டோரியா - ஈல்டன் ( Eildon ) ( கோல்பர்ன் ) -2,75,000 ஏக்கர் 
அடி . வாரங்கா- ( Warranga ) ( கோல்பர்ன் ) -3,33,400 ஏக்கர் 
அடி . தெற்கு ஆஸ்திரேலியாவில் மர்ரே அமைப்பில் ஏதும் நீர் 
தேக்கமில்லை . 


நியூசௌத்வேல்ஸ் - குவின்ஸ்லாந்து எல்லை நதிகளின் ஒப்பந்தம் 

இது 1947 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 - ந் தேதி செயல் 
படுத்தப்பட்டது . இதன்படி செவர்ன் ( Sevene ) டமரஸ்க் 
மாசின்டயர் ( Macintyre ) பார்வாம் ( Barwom ) ஆறுகளின் பகுதி 
களில் சில நீர்ப்பாசனத் திட்டங்களை அமுலாக்க வேண்டும் . 
ஸ்னோயி மலை நீர் மின் சக்தித் திட்டம் 

இதனால் ஸ்னோயி ஆற்றின் நீரை உயர்ந்த இடத்தில் தேக்கி , 
அதனை ஆல்ப்ஸ் மலையின் அடியில் செல்லும் குகை வழியாகத் 
திருப்பி அதன் சக்தி மின் சக்தியை எடுப்பதற்குப் 

பயன் 


கட 


படம் . 25A , ஆஸ்திரேலியா ஆல்ப்ஸிலுள்ள பெரிய ஸ்னோயி மலை 

நீர் மின் சக்தி திட்டத்திலுள்ள குதிகா அணை 
படுத்தி பிறகு மர்ரே முர்ரம்பிரிட்ஜ் அமைப்புடன் கலக்குமாறு 
செய்து நீர்ப்பாசனத்திற்குப் பயன்படுத்தலாம் . 


: 


144 


ஆஸ்திரேலியா 


இத் திட்டத்தை இரண்டாகப் பிரிக்கலாம் . ( 1 ) ஸ்னோயி 
மர்ரே திட்டம் . இதில் நீரை ஸ்னோயி ஆற்றில் ஜிண்டா 
பைனில் கட்டப்பட்ட பெரிய அணையிலிருந்து நீரை குகை வழி 
யாகத் திருப்பி சதுப்பு நிலமான மர்ரே பள்ளத்தாக்கில் செலுத்து 
வதாகும் . மர்ரே பள்ளத்தாக்கிலுள்ள ஸ்வாம்பி பெளியின்ஸ் 
ஆறுக்குச் செலுத்தப்படுகின்றது . ( 2 ) இரண்டாவது திட்டம் 
ட்யூமுட் ( Tumut ) திட்டமாகும் . இதன்படி 

எக்கும்பினி 
ஆற்றில் அடாம்மினபி ( Adaminaby ) என்ற இடத்தில் கட்டப்பட்ட 
அணையிலிருந்து நீரைக் குகை வழியாகத் திருப்பிட்யூமூட் ஆறில் 
செலுத்துவதாகும் . எக்கும்பினி ஆறு ஸ்னோயி ஆற்றின் உப 
நதியாகும் . ட்யூமூட் ஆறு முர்ரம்பிரிட்ஜ் ஆற்றின் உப நதியாகும் . 
இந்த முழு திட்டத்தில் ஏழு பெரிய அணைக்கட்டுகளும் ( மொத்த 
கொள்ளளவு சுமார் 7 மில்லியன் ஏக்கர் அடி ) பதினைந்து 
மின் சக்தி நிலையங்களும் , அதிக விட்டமுள்ள 80 மைல் நீளமுள்ள 
குகை வழிகளும் , 330 மைல் நீளமுடைய உயர்ந்த இணையான நீர் 
வழிகளும் ( Race lines ) அடங்கும் . (படம் 25. ) 


இதற்கு ஆகும் செலவு சுமாராக 419 மில்லியன்பவுண்டாகும் . 

ஆஸ்திரேலியாவிலேயே மிகப் பெரிய பொறி இயல் 
முன்னேற்ற திட்டமாகும் . மேலும் இது உலகிலுள்ள முக்கிய 
பொறியியல் திட்டங்களுள் ஒன்றாகும் . 


நியூசௌத்வேல்ஸ் 

இங்குள்ள முக்கிய திட்டங்கள் முர்ரம்பிரிட்ஜ் லாச்சலான் 
ஆறுகளைச் சார்ந்து அமைந்துள்ளன . முர்ரம் பிரிட்ஜ் ஆறில் ஒரு 
மிகப் பெரிய செயற்கை ஏரியான பிரரின் ஜெக் அணைக் கட்டப் 
பட்டுள்ளது . இதன் கொள்ளளவு - 8,37,000 ஏக்கர் அடியாகும் . 
லீட்டான் . பிரிபித் மாவட்டங்களிலுள்ள 2,400 பண்ணைகளின் 
3.56,000 ஏக்கர் பரப்பு உள்ளவை . 26,000 மக்கள் வாழும் இப் 
பரப்பில் நெல் , பழங்கள் , கால்நடை உணவு ஆகியவற்றை 
விளைவிக்க இந் நீர்ப்பாசனத் திட்டங்கள் பயன்படுகின்றன . 
இதில் 2800 ஏக்கரில் நெல் விளைகிறது . இங்கு நெல் உள்நாட்டுத் 
தேவையைப் பூர்த்திச் செய்து ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு 
விளைகிறது . லாச்சலான் ஆறில் வாயங்காலா அணைக் கட்டப் 
பட்டுள்ளது . இதன் கொள்ளளவு 303,900 ஏக்கர் அடியாகும் . 


மற்ற நீர்ப்பாசன வசதி பெறும் இடங்கள் மர்ரே ஆற்றுப் 
பகுதியிலுள்ள கால்வா , குமேலா ( Coomealla ) குடியிருப்பு 
களாகும் . இங்குச் சிட்ரஸ் பழவகையைப் பயிரிட்டுப் பழங்களை 


நீர்ப்பாசனம் 

145 
உலர்த்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள் . 

முர்ரம்பிட்ஜ் 
ஆற்றுப் பகுதியில் ஹேவில் முக்கியமாகப் பால்பண்ணைத் 
தொழில் நடைபெறுகிறது . சமீப காலத்தில் விரிவுபடுத்தியத் 
திட்டத்தில் மர்ரே ஆற்றின் நீர்ப் பெர்ரின்க்லின் , வாக்கல் 


டூயூமர் 

looo 


mili 


புளோரி * 
யரிங் 
நாத தேக்கம் 


பால் 


S 


பாங் 


பூால் பிருங்கோ 

நீர்த் தேக்கம் 
கும்பபுரும்பாக 


ரங் 
ங்கேழில் 
குகைகள் 
பான்டான்கரா 

நீர்த் தேக்கம் 
என்பரர் 


மக்கள் 


we 


நமா மேம்பக் 


ஸ்யை 


மோ 

பேடி 


Riga 


மேரி 


நீர்த்தேக்கம் 
தன்கே 


ஐ . 


கூமா 


நாரே.ஆ. 


ல்வோம் 


மார் 


Aarus 


ஆன்பாபயினி 
எரி 


பய 


படம் 25. ஸ்னோயி மலைப்பள்ளத்தாக்குத் திட்டம் 
( Wakool ) , துலாகூல் ( Tullakool ), டெனிபூட்டா ( Deneboota ) 
விளைவிக்கவும் , கால்நடைகளை வளர்க்கவும் மிகவும் உதவுகிறது . 
முர்ரம்பிட்ஜும் லாச்சலானும் , மர்ரே ஆற்றைப் போலவே மற்ற 
மாவட்டங்களுக்கு நீரை அளிக்கின்றன . 

ஆஸ்தி -10 


146 

ஆஸ்திரேலியா 
நியூசௌத்வேல்ஸ் அரசாங்கம் நீரைச் சேமித்து வைப்பதற்கு 
ஒரு நீண்டகால திட்டத்தை மேற்கொண்டுள்ளது . மேலும் 
டார்லிங் ஆற்றில் 30 லிருந்து 40 க்குள் சிறிய அணைகளைக் கட்ட 
முனைந்துள்ளது . டார்லிங் ஆறு 1300 மைல் நீளத்திற்கு நீயூ 
சௌத்வேல்ஸுக்குக் குறுக்காக ஓடி , வென்ட்வொர்த்தில் மர்ரே 
ஆற்றுடன் கலக்கிறது . மில் தூராவுக்குச் சில மைல்கள் தெற்கே 
வென்ட்வொர்த் அமைந்துள்ளது . இச் சிறிய அணைகள் டார்லிங் 
ஆற்றின் நீரை வருடம் முழுவதும் கட்டுப்படுத்தும் . ஒரு சிறிய 
அணைக்கட்டு , மூன்கிண்டிக்கு ( Mungindi ) தெற்காகக் குயின்ஸ் 
லாந்துக்கருகில் கட்டப்பட்டுள்ளது . டார்லிங் 

ஆற்றுக்கு 
மேற்காக , மினிண்டிக்கு அருகில் 2 மில்லியன் ஏக்கர்கள் 
கொள்ளளவை உடைய ஒரு பெரிய நீர் தேக்கம் கட்ட திட்டம் 
ஒன்றுள்ளது . இதனை மெனின்டி ஏரிகள் தேக்கம் 
அழைப்பர் . 


என்று 


இத் திட்டத்தில் கெல்ன்பான் ( Glenbawn ) அணைக்கட்டும் 
மற்ற நான்கு நீர் தேக்கங்களும் ( மொத்த கொள்ளளவு சுமாராக 
4,50,000 ஏக்கர் அடி ) ஹன்டர் ( Hunter ) ஆற்றுப்பள்ளத்தாக்கில் 
கட்டப்படுவதாக 

உள்ளது . 

இவ்வாறு நியூகேசலுக்கு வட 
மேற்காக அமைந்துள்ளது . இவ்வணைகள் நீர்ப்பாசனத்திற்கும் , 
வெள்ளத்தைக் கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படும் . 


நாமோய் ஆற்றில் கீபிட் ( Keepit ) அணைக் கட்டப்பட்டு 
உள்ளது . இவ்வாறு வடக்கு நியூ சௌத்வேல்ஸில் டாம்வொர்த் 
துக்கு வடக்கே ஓடுகிறது . 


நியூ சௌத்வேல்ஸ் , குயின்ஸ்லாந்து , எல்லையை நிர்ணயிக் 
கின்ற ஆறுகளின் நீரைச் சேமிக்க இரு அரசுகளும் சேர்ந்து 
ஒப்பந்தம் செய்துகொண்டு அதற்காகும் செலவைப் பங்கு 
போட்டுக் கொள்கின்றன . இதன்படி டமரஸ்கு ( Dumaresq ) 
ஆறில் மிங்கூலா ( Mingoola ) என்னுமிடத்தில் ஓர் அணையையும் 
அதனைச் சார்ந்த அமைப்புகளையும் கட்ட உத்தேசித்துள்ளது . 


முர்ரம்பிட்ஜ் நீர்ப்பாசன வசதிபெறும் பிரதேசம் 

நியூ சௌத்வேல்ஸில் நீர்ப்பாசன வசதி பெறும் பரப்பில் இதில் 
1 பங்காகும் . இந்நீர் புர்ரின் ஜக் ( கொள்ளளவு 8,37,000 ஏக்கர் 
அடி ) அணையிலிருந்து கிடைக்கிறது . இவ்வணைக்கட்டு முர்ரம் 
பிட்ஜ் ஆறில் கட்டப்பட்டுள்ளது . இவ்வணை கான்பராவுக்கு 
வடமேற்காக 40 மைல் தொலைவில் அமைந்துள்ளது . இவ் வணைக் 
கட்டிற்குமேல் நீர்வரும் பரப்பு 5000 சதுரமைல்களாகும் . இவ்வாறு 


10 


நீர்ப்பாசனம் 


14 


வறண்ட மவுண்ட் கோஸிஸ்கோவிற்கு வடக்கே வருட சராசரி 
மழை 60 " க்கு மேலும் கிடைக்கும் உயர்ந்த பீடபூமியில் உற்பத்தி 
யாகிறது . நீர்ப்பாசன வசதிக்கான நீரைச் சில சமயங்களில் 
இவ்வணைக்கட்டிற்குக் கீழேயுள்ள டூயுமுட் ஆறு அளிக்கிறது . 
இப் பரப்புப் பெரிய ஆடுகள் மேய்க்கும் நிலையங்களைக் கொண் 
டுள்ளது . மக்கள் தொகை நெருக்கமில்லாத பகுதியாக இஃது 


உள்ளது . 


விக்டோரியா 


இம் மாகாண நீர்ப்பாசன திட்டக் கமிஷன் கோல்பர்ன் , மர்ரே 
ஆறுகளின் நீரைப் பயன்படுத்துகிறது . கோல்பர்ன் ஆற்றில் 
கட்டப்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்த் தேக்கம் பெரிய ஈல்டன் 
தேக்கமாகும் . இதன் கொள்ளலவு 2,75,000 ஏக்கர் அடியாகும் . 
இது தென் அர்த்தகோளத்திலேயே மிகப்பெரிய , மண்ணால் 
கட்டப்பட்ட 

அணையாகும் . இது 2 வது உலகப் போருக்கு 
முன்பே கட்டப்பட்டதாகும் . தற்போது 3,50,000 ஏக்கருக்கு 
நீர்ப்பாசன வசதி அளிக்கிறது . இங்கு உற்பற்தியாகும் முக்கிய 
பொருட்கள் பால் பண்ணைப் பொருட்கள் , பழங்கள் . மாமிசம் , 
உரோமம் முதலியவை . இவ்வணைக்கட்டு 1,35,000 கிலோ வாட் 
மின்சாரத்தையும் அளிக்கிறது . கோல்பானில் கட்டப்பட்டுள்ள 
மற்ற நீர்த்தேக்கங்கள் கோல்பர்ன் சிறு அணைக்கட்டும் வாரங்கா 
நீர்த் தேக்கமுமாகும் . இவ்வமைப்பிற்கு இந்த இரண்டு நீர்தேக்கங் 
களுக்கு நீர் . வாய்க்கால்கள் மூலம் கிடைக்கிறது . ஈல்டன் நீர் 
தேக்கத்தின் அதிகமான நீரை உபயோகிக்க கோல்பர்ன் வாரங்கா 
முக்கிய கால்வாயை போலவே மற்றொன்றை அமைத்துள்ளார்கள் . 


மர்ரே ஆற்றிலிருந்து 3 முக்கிய பிரதேசங்களுக்கு நீர்ப்பாசன 
வசதி அளிக்கப்படுகிறது . ( 1 ) மர்ரே பள்ளதாக்கு மாவட்டம் 
2,67,000 ஏக்கர் பரப்புடைய பகுதி . இதற்கு நீர் யாராலங்கு 
சிறிய அணைக்கட்டிலிருந்து கிடைக்கிறது . இதுவும் முக்கியமாகப் 
போருக்கு முன்பு ஏற்பட்ட முன்னேற்றமாகும் . ( 2 ) டாரம்பாரி 
( Torrumbary ) அமைப்பு : இது 3,78,000 ஏக்கர் பரப்புடையது . 
இதற்கு டாம்பரி சிறிய அணைக்கட்டிலிருந்து நீர்க் கிடைக்கிறது. 
இச் சிறிய அணைக்கட்டு இச்சுகாவிலிருந்து . ஆற்றின் கீழ்ப்பகுதி 
யில் 36 மைல் தொலைவிலுள்ளது . 


இதற்கு மேலும் கீழாக ஆற்றின் தாழ்ந்த பகுதியில் 
திராட்சை தோட்டங்களிலுள்ள நியா ( Nyah ) ராபின் வேல் 
( Robinvale ) மில் தூரா ( Mildurai) ரெட்கிலிப் ( Redolift ) மெர்பீன் 


148 


ஆஸ்திரேலியா 


( Merbein ) அமைந்துள்ளன . மில் தூராவை 

நீர்ப்பாசன 
தொட்டில் என்று ஆஸ்திரேலியாவில் அழைக்கிறார்கள் . இதன் 
முன்னேற்றம் 1887 இல் விக்டோரியா அரசாங்கத்திற்கும் , இரு 
அமெரிக்கர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தால் 
தொடங்கப்பட்டது . அந்த இரு அமெரிக்கர்கள் சாபி ( Chaffe ) 
சகோதரர்கள் என அழைக்கப்பட்டனர் . இவர்களை மாலி புதர் 
களையுடைய 2,50,000 ஏக்கர் நிலத்தை முன்னேற்றமடையச் 
செய்வதற்காக ஒப்பந்தம் செய்தனர் . இவர்களின் எண்ணத்தை 
செயல்படுத்த அதிக நாள் ஆகியது . தற்போது இதனால் 3,50,000 
ஏக்கர்கள் பயனடைந்துள்ளது . ( சன்ராய்சியா ( Sunraysa ) 
பிரதேசம் ) அதே போல குடியிருப்புகள் ரென்மார்க்கிலும் தென் 
ஆஸ்திரேலியாவில் மர்ரேயைச் சார்ந்த பகுதியிலும் நீர்ப்பாசன 
வசதியைப் பெறுகின்றன . இவை எல்லாவற்றுக்கும் நீர் நேராக 
விசை மூலம் ஆற்றிலிருந்து எடுத்து அளிக்கப்படுகிறது . இப் 
பரப்பிலிருந்து கிடைக்கும் உலர்ந்த பழங்கள் 5 மில்லியன் 
பவுண்ட் மதிப்புள்ளதாகும் . ராபின் வேல் போருக்குப் பின் 
ஏற்பட்ட புதிய , போரில் வேலை செய்தவர்களுக்கான ஒரு 
குடியிருப்பாகும் . மர்ரே , கோல்பர்ன் அமைப்பிற்கு வெளியே 
யுள்ள இடங்கள் மத்திய கிப்ஸ்லாந்திலுள்ள தாகும் . மாப்ராசேல் 
( Maffrasale ) நாம்புரோக் ( Nambrok ) டெனிசன் ( Deneson ) . 
இப் பரப்பு . 2,00,000 ஏக்கராகும் .. கோல்பர்ன் 
உற்பத்தியைத் தரும் வெரீ d ( Werripee ) பாக்கஸ் ( Bachchus ) 
சதுப்பு நிலமாவட்டங்கள் , 11000 ஏக்கர் உள்ளன . மேலும் 
மேற்கு விமரா லாடல் ( Loddol ) மாவட்டங்களாகும் . 


மற்றொரு முக்கிய அமைப்பு விமரா , மாலி அமைப்பாகும் . 
இது 10,000 சதுர மைல்களுக்கு இம் மாகாணத்தின் மேற்கிலும் , 
வடமேற்கிலும் நீரையளிக்கிறது . இதிலமைந்த 9,500 மைல்கள் 
நீளமுடைய வாய்க்கால்கள் குடியிருப்புகளுக்கும் கால்நடை 
களுக்கும் நீரையளிக்கின்றன . இப்பொழுது விலை மதிப்புள்ள 
கோதுமை விளையும் 

இடமாகவுள்ள மாலி மாவட்டம் முன்பு 
வறண்டு உபயோகமில்லாமல் இருந்தது . இத் திட்டம் 65.000 
மக்களுடைய 7000 பண்ணைகளுக்கும் , 45 நகரங்களுக்கும் நீரை 
அளிக்கிறது . தற்போது ஹுயூம் 

நீர்த் தேக்கத்தை மேல் பகுதியில் 
விரிவுபடுத்த ஓர் திட்டத்தை மேற்கொண்டுள்ளார்கள் . கெய்ன் - 
குரன் ( Cairn- Curren ) நீர்த்தேக்கம் லாடன் ஆறில் கட்டப்பட் 
டுள்ளது . இது 1956 ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது . இதன் 
கொள்ளளவு 

1,20,000 ஏக்கர் அடியாகும் . இது கோல்மர்ன் , 
லாடன் பள்ளத்தாக்கிலிருந்து நீரைப் பெறுகிறது . கிரேம்பியன் 
தொடர்களிலிருந்து நீரைப் பெறுகிறார்கள் . இதில் பாதி நீரை 


நீர்ப்பாசனம் 

* 149 
ராக்லாண்ட் நீர்த் தேக்கத்தில் சேமித்து வைக்கிறார்கள் . இந் நீர்த் 
தேக்கம் 1953 ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது . 


முடியவில்லை . 


குயின்ஸ்லாந்து 

தியோடர் நீர்ப்பாசன வசதி பெறும் பிரதேசத்தில் டாசன் 
( Dawson ) ஆறு பாய்கிறது . இதைத் தவிர வாய்க்கால் அமைப்பு 
ப்ரட்கின் ( Brudkin ) ஆற்றில் கிளேர் ( Clare ) மிலாரோ ( Millroo ) 
டால்பெக் ( Dalbag ) ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது . 
டாசன் ஆற்றில் கிப்பர் குன்யா ( Gippergunyah ) இடத்திலும் 
பாலோன் ( Balonne ) ஆற்றில் செயிண்ட் ஜார்ஜ் என்னும் இடத் 
திலும் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன . மழையளவிலும் நீர் 
போக்கிலும் அதிக வேறுபாடுகள் இருப்பதினால் இங்குப் பெரிய 
நீர்ப்பாசன திட்டங்கள் மேற்கொள்ள 

மின் 
சக்தியைக் கொண்டு நீரைப் பாய்ச்சுகிறார்கள் . முக்கியமாகப் 
புர்டுகின் டெல்டாவிலும் லாக்கியர் பள்ளத்தாக்கிலும் மின் 
சக்தியைக் கொண்டு நீரைப் பாய்ச்சுகிறார்கள் . 
பலாக்கியர் பள்ளத்தாக்கு ( Lockier ) 

) 
பிரிஸ்பேனுக்கு 30 மைல் மேற்கே உள்ளது லாக்கியர் 
பள்ளத்தாக்கு . இது பிரிஸ்பேன் ஆற்றுக் கொப்பரையின் ஒரு 
பகுதியாகும் . பள்ளத்தாக்கு , ஒரு பரந்த வெள்ளச் 
சமவெளியைக் கொண்டுள்ளது . இங்கு கனத்த கருத்த வண்டல் 
மணலுக்கும் , பரலுக்கும் மேல் 

அமைந்துள்ளது . 
இவ்வமைப்பு நீர்ப்பாசன வசதிக்கு ஏற்றதாக உள்ளது . இங்கு 
வருடமழை 30 " மாகவும் , வேறுபாடு அதிகமாக இருப்பதாலும் 
இங்கு , 60,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதி தேவைப்படுகிறது . 
இதில் 30 % க்கு நீர்ப்பாசன வசதி கிடைத்துள்ளது . இங்கு 
உபயோகிக்கப்படும் பம்புகளின் எண்ணிக்கை முறையே கிணற்று 
பம்புகள் 550 ; திறந்த வெளி பம்புகள் 600. லாக்கியர் க்ரீக்கில் 
நீர்ப்பாசன விநியோக கமிஷன் பல சிறிய அணைகளைக் கட்டி 
யுள்ளது . இதன் மொத்த கொள்ளளவு 1370 ஏக்கர் அடியாகும் . 

லாக்கியர் பள்ளத்தாக்கில் ஒரு குறிப்பிட்ட பங்கு வெங் 
காயம் , உருளைக்கிழங்கு , பூசணிக்காய் , லூசான் புல் , ஹே , கால் 
நடை தீவனம் , சோளம் , பால்பண்ணைப் பொருட்கள் உற்பத்தியா 


மண் , 


கின்றன . 


பர்ட்கின் . ஆறு ( Burdkein River ) 

இவ் வாறு , டவுன்ஸ்வில்லிக்கும் டோவர்னுக்கும் இடையில் 
கடலில் கலக்கிறது . 

பல வருடங்களில் அதிக வெள்ளம் அதிக 


150 . 


ஆஸ்திரேலியா 


அளவில் சேதத்தை விளைவிக்கிறது . அதே சமயத்தில் வளமான 
டெல்டா பகுதி அதன் குறைந்த ஆழத்திலுள்ள நில அடி 
நீருடன் பயிர்த் தொழிலுக்கு மிகவும் உபயோகமாகி வடக்கு 
குயின்ஸ்லாந்தின் வளத்திற்குக் காரணமாகிறது . இதில் முன் 
னேற்றமடைந்துள்ள பகுதி டெல்டா பகுதியாகும் . இங்கு 
வருட சராசரி மழையளவு 41 " மாகும் . மழை பெறும் காலம் 
டிசம்பரிலிருந்து மார்ச் வரையாகிறது . கரும்பு விளைவிப்பவர் 
களும் , மற்ற விவசாயிகளும் வறண்ட காலங்களில் நில அடி நீரைப் 
பயன்படுத்துகிறார்கள் . நீர்ப்பாசன வசதியுடன் பயிர் செய்யப் 
படும் முக்கிய பயிர் கரும்பாகும் . சிட்ரஸ் , அன்னாசிப்பழம் , 
காய்கறிகள் , புகையிலை முதலியவற்றையும் நீர்ப்பாசனத்தைக் 
கொண்டு பயிர் செய்கிறார்கள் . 

ஒரு பெரிய பல்நோக்குத் திட்டம் பர்ட்கின் ஆற்றில் அமைக்க 
அரசாங்கம் தீர்மானித்துள்ளது . இத் திட்டத்தின்படி 6,584,000 
ஏக்கர் அடி கொள்ளளவையுடைய ஓர் அணை கட்டப்பட 
வேண்டும் . இதனால் 2.50,000 ஏக்கர்கள் நீர்ப்பாசன வசதியைப் 
பெறும் . இத் திட்டத்தால் புகையிலை , பால்பண்ணைத் தொழில் , 
மாமிசம் , சூரியகாந்தி , வேர்க்கடலை , பருத்தி , கரும்பு முதலியன 
உற்பத்தி செய்யலாம் . இத் திட்டத்துடன் சேர்ந்தது ஒரு மேல் 
மட்ட பாலமாகும் . இதனால் ஆஸ்திரேலியாவிலேயே அதிக பயிர்த் 
தொழில் , இயந்திர தொழில் பொருட்களை உற்பத்தி செய்யலாம் . 


கிளேர் . மிலாரோ , டால்பர்க் ( Dalberg ) நீர்ப்பாசன வசதி 
பெறும் பிரதேசங்கள் புகையிலை உற்பத்தியை அதிகப்படுத்து 
கின்றன . பர்ட்கின்னின் முகத்துவாரத்திலிருந்து 25 

மைல் 
முதல் 65 மைல் தூரத்தில் உள்ள இப் பிரதேசங்கள் 12,000 
ஏக்கர் பரப்புடையது . 


டாசன் ( Dawson ) பள்ளத்தாக்கு 
டாசன் 

ஆறு கார்னர்வான் ( Carnarvon ) தொடரில் 
உற்பத்தியாகி மெக்கன்சி ஆறுடன் சேர்ந்து பிட்ஜராயி ஆற்றை 
ராக் ஹாம்டனுக்கு - 50 மைல் மேற்கே உருவாக்குகிறது . 
டாசன் ஆறு 392 மைல் நீளமுடையது . இது பிட்ஜராய் ஆறின் 
உபநதியாகும் . 

மெக்கன்சி ஆற்றுடன் கலப்பதற்கு முன் 
170 மைல் தூரம் வரையுள்ள பகுதிக்கு டாசன் பள்ளத்தாக்கு 
என்று பெயர் . 1923 ஆம் ஆண்டு இப் பள்ளத்தாக்கில் ஒரு நீர்ப் 
பாசனத் திட்டத்தைத் தொடங்கி 70,000 ஏக்கருக்கு நீரை அளிக்க 
ஏற்பாடு செய்தனர் . இதற்கு நார்தன் கார்ஜ் ( Northen gorge ) 
என்னுமிடத்தில் 2 மில்லியன் ஏக்கர் அடி கொள்ளளவு உடைய 


நீர்ப்பாசனம் 


151 


ஓர் அணைக் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது . 

பொருளாதார 
நிலையால் இத் திட்டம் கைவிடப்பட்டது . இருந்தபோதிலும் 
இங்கு இதற்கான ஒரு சிறிய அணை தியோடர் என்னுமிடத்தில் 
கட்டப்பட்டு 3500 ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதி அளிக்குமாறு 
செய்யப்பட்டது . புல் , காய்கறி , பருத்தி , பழங்கள் , பால் 
பண்ணைப் பொருட்கள் முதலியன இங்கு உற்பத்தி செய்யப் 
படுகின்றன . இதற்காக மேலும் இரு சிறிய அணைக்கட்டுகள் 
மொத்த கொள்ளளவு 9.000 ஏக்கர் அடி உடையதாகக் கட்டப் 
பட்டன . மேலும் கிப்பர் குன்யா ( Gibber gunyah ) என்னுI 
மிடத்தில் 2400 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியளிக்க 
அணைக் கட்டப்பட்டுள்ளது . 


மரிபா டிம்புலா ( Marreba - Dimbulah ) பிரதேசம் 

வால்ஷ் ( Walsh ) பாரன் ( Bairon ) ஆறுகளின் பள்ளத்தாக்கி 
லுள்ள பரந்த மணற்பரப்பு புகையிலை 

விளைய ஏற்றது . 
இப் பிரதேசம் மரிபா , டிம்புலாவுக்கு அருகில் உள்ளது . இப் 
பிரதேசத்தில் நீர்ப்பாசன முன்னேற்றத்தை ஏற்படுத்த பெரு 
மளவில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . சர்வே 
செய்ததில் 40,000 ஏக்கர் நிலம் நீர்ப்பாசன வசதியுடன் பயிர் 
செய்வதற்கு ஏற்றது என்றும் , இதில் 32,000 ஏக்கர் புகையிலை 
விளைவதற்கு ஏற்றது என்றும் அறியப்பட்டது . இங்குள்ள 
அநேக சிற்றாறுகளில் 7 சிறிய அணைக்கட்டுகள் கட்டினார்கள் . 
இவைகளின் மொத்த கொள்ளளவு 2,600 ஏக்கர் அடியாகும் . 


குயின்ஸ்லாந்து அரசாங்கம் 1952 ஆம் ஆண்டு பாரன் - லால்ஷ் 
ஆறுகளின் நீரை உபயோகப்படுத்துவதற்கான திட்டத்தைத் 
தயாரித்தது . இதன்படி டினாரோ பால்ஸ் ( Tinaroo Falls ) என்னு 
மிடத்தில் பாரன் ஆற்றின் 3,20,000 ஏக்கர் அடி கொள்ளளவை 
உடைய ஒரு பெரிய நீர்த்தேக்கம் கட்டப்பட்டு 78,000 ஏக்கர் 
நிலத்திற்கு நீரை அளித்தது . 

இரண்டாவதாக 

நல்லிங்கா 
( Nullinga ) என்னுமிடத்தில் லால்ஷ் ஆற்றில் கட்டும் திட்டம் 
தள்ளி வைக்கப்பட்டது . இங்கு விளைவிக்கும் முக்கிய பயிர் 
புகையிலையாகும் . இங்கு உற்பத்தியாகும் மற்றப் பொருட்கள் 
வேர்க்கடலை , காய்கறி , சோளம் , பருத்தி , மாமிசத்திற்காக 
வளர்க்கப்படும் கால்நடைகள் முதலியன . 


எல்லை ஆறுகள் திட்டம் 

குயின்ஸ்லாந்துக்கும் நியூசௌத்வேல்ஸுக்கும் இடையி 
லுள்ள டமரஸ்க் , பார்வான் ( Barwon ) ஆறுகள் கமிஷன் இந்த 
இரு மாகாணங்களிலுள்ள நீர்ப்பாசனத்தைக் கவனிக்கிறது . 


15 ம் 


ஆஸ்திரேலியா 


பாலோன் ஆறு ( Balonne ) 

செயின்ட் ஜார்ஜ் என்னுமிடத்தில் பாலோன் ஆற்றில் ஒரு 
சிறிய அணைக் கட்டப்பட்டு 11,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசன - வசதி 
அளிக்கப்படுகிறது . 


கால்வாய்ப் பிரதேசம் 

இம் மாகாணத்தின் தென்மேற்குப் பகுதியில் உள் நாட்டு 
ஆறுகளால் நீர்க் கிடைக்கிறது . இப் பிரதேசத்தில் ஆழமற்ற 
ஒழுங்கற்ற வெள்ளக் கால்வாய்கள் , குறுக்காக அமைக்கப் 
பட்டுள்ளன . இவைகளில் நல்ல பருவங்களில் வெள்ளம் 
ஏற்படும் . இதனால் மிகுந்த அளவு இயற்கையான புல் விளைந்து 
உள்நாட்டிலேயே கால்நடைக்கு உணவாகி மேலும் - எஞ்சிவிடு 
கிறது . இங்கேற்படும் வெள்ளத்தைத் தேக்கி செயற்கையான 
முறையில் வெள்ளத்தை ஏற்படுத்தினால் அதிக பரப்பில் புல்லை 
விளைவிக்கலாம் . 


தெற்கு ஆஸ்திரேலியா 

தெற்கு ஆஸ்திரேலியாவின் நீர்ப்பாசனம் , மர்ரே பள்ளத் 
தாக்கில் முழுதுமாக அமைந்துள்ளது . இங்குள்ள பல மதகு 
குட்டைகளைத் தவிர வேறெங்கும் , மர்ரே ஆற்று நீரைத் தேக்க 
வில்லை . நீரை ஆற்றிலிருந்து நேரடியாக விசையை உபயோகித்து 
பாய்ச்சுகிறார்கள் . 

அல்லது ஈர்ப்பு 

சக்தியினால் நீரைப் 
புயன்படுத்துகிறார்கள் . தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள மேல் 
மர்ரேயும் விக்டோரியாவிலுள்ள மில் தூரப் பிரதேசமும் ஆஸ்தி 
ரேலிய நீர்ப்பாசனத் தொட்டில்கள் எனப்படுகின்றன . தெற்கு 
ஆஸ்திரேலிய நீர்ப்பாசனத் திட்டம் , தெற்கு ஆஸ்திரேலிய அர 
சாங்கத்திற்கும் சாபி ( Chaffey ) சகோதரர்களுக்கும் இடையே 
1887 ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தினால் தொடங்கப்பட்டது . 
இதன்படி ரென்மார்கில் சில குறிப்பிட்ட நீர்ப்பாசனத் திட்டங்கள் 
தொடங்கப்பட்டன. மேல் மர்ரே பிரதேசத்தில் முக்கியமாகப் 
பழங்களும் திராட்சைகளும் விளைகின்றன . இங்கு விளையும் 
முக்கிய பயிர்கள் கரு முந்தி பழம் , அப்ரிகாட் ( Apricot ) , 
பீச்சுகள் , பேரிக்காய் வகை , பியர்ஸ் , அத்திப்பழம் , திராட்சை 
சிட்ரஸ் பழங்கள் முதலியன . நீர்ப்பாசன திட்டத்திற்கு முன் 
இந்த மித வறண்ட பகுதியில் உற்பத்தி மிகக் குறைவாக 
இருந்தது . 

நீர் சேமித்தலுக்கும் , பங்கிடுதலுக்கும் தெற்கு ஆஸ்தி 
ரேலியா 47 மில்லியன் பவுண்ட் பணம் செலவிட்டது . இது மர்ரே 


நீர்ப்பாசனம் 


153 


ஆற்று நீருக்கு மட்டுமாகும் . இங்குள்ள முக்கிய வாய்க்காலின் 
மொத்த நீளம் 5857 மைல்களாகும் . நீர்த் தேக்கங்களின் 
கொள்ளளவு 35,092 ஏக்கர் அடிகளாகும் . இதனால் நீர்ப்பாசன 
வசதி பெறும் பகுதியின் மக்களின் எண்ணிக்கை 2,89,000 . நீர்ப் 
பாசன வசதி பெறும் பரப்பு 45,00,000 ஏக்கர்களாகும் . 


அடிலெய்டுக்கு 90 மைல்கள் வடக்கேயுள்ள பிரதேசத்துக்கு 
நீர் பரோசா (Barossa ) தொடர்களில் அமைந்துள்ள வரான் 
( Warren ) பரோசா நீர்த் தேக்கங்களிலிருந்து நீர்க் கிடைக்கிறது . 
மேலும் மர்ரே ஆற்றிலிருந்து அடிலெய்டுக்கு அனுப்ப நீர்க் 
குழாய்களும் , விசையால் நீரை யேற்றும் நிலையங்களும் அமைக்கப் 
பட்டன . ஒரு கிளை நீர்க் குழாய் வழி வாரன் நீர்த் தேக்கத்திற்குச் 
செல்கிறது . தெற்கு பாரா ( Pare ) ஆற்றில் மற்றொரு நீர்த் 
தேக்கம் கட்டப்பட்டு வாரன் பரோசா நீர்த் தேக்கங்களுக்கு நீரை 
அனுப்புகிறார்கள் . மேலும் வடக்கேயுள்ள பயிர்த் தொழில். 
நகரங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் நீர் பீட்டாலோ ( Beetaloo ) 
பண்டார்லீர் ( Bundaleer ) பரூட்டா ( Baroota ) நீர்த் தேக்கத்தி 
லிருந்து அளிக்கப்படுகிறது . இந் நீர்த் தேக்கங்கள் .. வாரன் 
அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன . அயர் தீபகற்பம் சமீப 
காலம் வரை டாட் ( Tod ) ஆற்று நீர்த்தேக்கத்தில் இருந்தும் 
( 9167 ஏக்கர் அடி ) ப்ராங்களின் - ஹார்பர் மாவட்டத்திற்கு 
அருகிலுள்ள மூன்று நீர்த் தேக்கங்களிலிருந்தும் நீரைப் பெற்று 
வந்தது . ஆனால் தற்போது நீர் தேவை அதிகமாக உள்ளதால் 
நீருள்ள யூலி ( Yley ) வனிலா ( Wanilla ) கொப்பரையிலிருந்து நீரை 
உபயோகப்படுத்த திட்டம் வகுத்தனர் . இக் கொப்பரையிலிருந்து 
நீர் டாட் ஆற்றுக்கும் செலுத்தப்படுகிறது . 


மர்ரே திட்டத்தில் சேர்ந்தது விக்டோரியா ஏரி நீர்த்தேக்க 
மாகும் . இதன் கொள்ளளவு 582,000 ஏக்கர் அடியாகும் . இந் 
நீர்த்தேக்கம் நியூ சௌத்வேல்ஸுக்கு தென்மேற்குக் கோடியில் 
அமைந்துள்ளது . இதனுடன் 9 மதகுகளும் சிறிய அணைக்கட்டு 
களும் நியூசௌவேல்ஸிலுள்ள வென்ட்வொர்த்திற்கும் , தெற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள பிளான்ச் டவுனுக்கும் ( Blanche Town ) 
இடையில் கட்டப்பட்டுள்ளது . மேலும் மர்ரே ஆற்றின் முகத் 
துவாரத்தில் குறுக்கணைகள் கட்டப்பட்டுள்ளன . இந்த சிறு 
அணைகளும் , மதகுகளும் ஆறுகளில் கப்பல் போக்குவரத்து 
நடைபெற உதவுகின்றன . குறுக்கணைகள் அலெக்சாண்டிரியா 
ஆல்பர்ட் ஏரிகளிலும் , ஆற்றிலும் உள்ள நீரைச் சுத்தமாக வைத் 
திருக்கின்றன . ஆற்றில் நீரின் மட்டம் போதுமான அளவுக்கு 
உயர்ந்து மானம் ( Mannum ) வெலிஸ்கட்டன் என்ற இடங்களுக்கு 


154 

ஆஸ்திரேலியா 
இடையிலுள்ள பால்பண்ணைத் தொழில் நடைபெறும் இடங் 
களுக்கு நீர்ப்பாசன வசதியளிக்க உதவுகிறது . 


மார்கன் - வயாலா 

நீர் பங்கீடு திட்டத்தில் ( Morgan - 
whyalla ) ஒரு 19 மைல் கிளை நீர்வழி ஜேம்ஸ் டவுன் வரை 
செல்கிறது . இத் திட்டம் தெற்கு ஆஸ்திரேலிய நீர் பங்கீடுத் 
திட்டத்தில் ஒரு பகுதியாகும் . 


இவ் வயாலாத் திட்டம் மார்கன் என்னுமிடத்தில் மர்ரே 
ஆற்றிலிருந்து நீரை எடுத்து வயாலாவிலுள்ள முக்கியமான 
தொழிற்சாலைகளுக்கு உதவி செய்கிறது . இங்கு நடைபெறும் 
தொழில்கள் கப்பல் கட்டும் தொழில் , ஊதுலையால் தேனிரும்பு 
தயாரித்தல் ஆகியன . மர்ரே ஆற்றிலிருந்து மார்கன் என்னு 
மிடத்தில் நீரையெடுத்து . 1550 உயரமுள்ள நீர்த் தேக்கங்களில் 
தேக்கி அதிலிருந்து ஈர்ப்பு சக்தி மூலம் வயாலாவுக்கு நீர் அனுப்பு 
கிறார்கள் . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

இங்குள்ள முக்கிய நீர்ப்பாசன வசதி பெறும் மாவட்டங்கள் 
ஹார்வே ( Harvey ) வரூனா ( Waroona ) காலி ( Collie ) ஆகும். 
வை பெர்த்துக்கு 70 மைல் தொலைவிலுள்ள வரூனாவிற்கும் 
பெர்த்திற்கும் 116. மைல் தொலைவிலுள்ள டார்டனாப்புக்கும் 
( Dardanup ) இடையிலுள்ள தென்மேற்கு ரெயில்வேயைச் 
சார்ந்து அமைந்துள்ளன . 

ஹார்வே மாவட்டங்களுக்கு 
நீர் ஹார்வே சிறிய அணைக்கட்கு ( 8300 ஏக்கர் அடி ) 
ஸ்டெர்லிங் அணைக்கட்டிலிருந்தும் 
வரூனா 

மாவட்டத்திற்கு 
டிரேக்ஸ் - புரூக் ( Drakes - Brook ) 1855 ஏக்கர் அடி அணைக்கட்டு 
சாம்ஸன் - புரூக் அணைக்கட்டிலிருந்தும் காலி மாவட்டத்திற்கு 
வெலிங்டன் அணைக்கட்டிலிருந்தும் நீர்க் கிடைக்கின்றது . 


தங்க வயல்கள் திட்டம் 

ஹெலினா காற்றிலுள்ள முன்டரிங் ( Mundaring ) நீர்த் தேக்கம் 
பொத்துக்கு 26 மைல் தொலைவிலுள்ளது . இதிலிருந்து நீர் தங்க 
வயல்களுக்கு அளிக்கப்படுகிறது . இதன் கொள்ளளவு 55,460 
ஏக்கர் அடியாகும் . இதன் வடிகாலின் பரப்பு 569 சதுர 
மைல்களாகும் . நீர் 350 மைல் நீளமும் 301 விட்டமும் உடைய 
எஃகு குழாய் வழியாகச் செல்கிறது . இதற்கு நீர் விசையாலும் 
நீரேற்றும் நிலையங்களாலும் அளிக்கப்படுகிறது . 


நீர்ப்பாசனம் 


155 


தென்மேற்குத் திட்டம் 

மேற்கு ஆஸ்திரேலியாவின் தென்மேற்குப் பகுதிக்கு நீர்ப் 
பாசனத்தையளிக்க காமன்வெல்த் அரசாங்கம் , இம் மாகாண 
அரசாங்கத்திற்கு உதவி செய்துள்ளது . இதனால் 23 நகரங்களும் 
4 மில்லியன் ஏக்கருக்கு மேலுள்ள பயிர் நிலங்களும் , நல்ல பலனை 
அடைந்துள்ளன . இதற்காகும் செலவில் பாதியைக் காமன்வெல்த் 
அரசாங்கம் அளிக்க ஒப்புக்கொண்டது . மன்டரிங் , வெலிங்டன் 
அணைக்கட்டிலிருந்து நீரைப் பயன்படுத்துகிறார்கள் . 

இதில் 
வெலிங்டன் அணைக்கும் , நாரோஜினுக்கும் ( Narroging ) 
இடையில் 80 மைல் நீளமும் 

301 விட்டமும் உள்ள 
குழாய் வழி அமைக்கப்பட்ட இதில் மின்சார விசையால் 
நீரையேற்றும் நிலையங்கள் இரண்டு அமைக்கப்பட்டன . 
நாரோஜின் அணையில் ஒரு புதிய விசையினால் நீரையேற்றும் 
நிலையம் அமைக்கப்பட்டது . இதிலிருந்து 241 விட்டமுள்ள 
தலைமைக் கால்வாய் மூலம் இங்கிருந்து குபாலிங் ஏரிக்கு நீர் அனுப் 

றது . மண்டரிங் சிறிய அணையின் , உயரத்தை 321 
அடியும் அதன் கொள்ளளவை 5460 ஏக்கர் அடியும் இருக்குமாறு 
செய்துள்ளார்கள் . வெலிங்டன் அணையில் 

உயரம் 50 / 
( கொள்ளளவு 1,49,860 , அதிகமாக்கியுள்ளார்கள் . 



. 


பாறையில் நீர் வரும் பரப்புகள் 

இம் மாகாணத்தின் பரந்த கிரானைட் வெளித்தோன்றி 
பாறைகள் நீர் வரும் பரப்பாக உள்ளன . இப் பிரதேசத்தில் 
பார்பலின் ( Barbalin ) நாரம்பீன் ( Narembeen ) கொண்டினின் 
( Kondinin ) மாவட்டங்கள் அமைந்துள்ளன . இங்கு கோதுமை 
விளைகிறது . இங்குப் பாறையினடியில் மழை நீர்த் தங்குகிறது . 
இங்கிருந்து நீரை விசையினால் தேக்கங்களில் சேகரித்து 
அங்கிருந்து நகரங்களுக்கும் நிலங்களுக்கும் பங்கீடுச் செய்யப் 
படுகிறது . 


ஓர்டு ஆற்றுத் திட்டம் ( Ord ) 

மேற்கு ஆஸ்திரேலியாவில் வடமேற்கில் அயனமண்டலத் 
திற்கு குறுக்காக ஓர்டு ஆறு பாய்கிறது . இங்கு ஒழுங்கற்ற பருவ 
காற்று மழையால் நீர்க் கிடைக்கிறது . இம் மழையின் அளவு 
தெற்கிலிருந்து 2011 மாகவும் வடக்கில் 30 " மாகவும் உள்ளது . 
வெப்பமான மாதங்களில் டிசம்பர் , 

டிசம்பர் , மார்ச் 

அதிக மழை 
பெறும் மாதங்களாகும் . இங்குப் போக்குவரத்தும் , மக்கள் 
தொகையும் குறைவு . 


156 

ஆஸ்திரேலியா 
கிம்பர்லியில் பெரிய திட்டங்களை வகுக்க ஆராய்ச்சிகள் நடந்து 
வருகின்றன . இத் திட்டத்தின்படி ஓர்டு ஆறில் 3 மில்லியன் 
ஏக்கர் அடி கொள்ளளவை கொண்ட நீர்த் தேக்கம் உடைய ஒரு 
கான்கிரீட் அணை வைன்ட்ஹாம்க்கு ( Wyndham ) தென்கிழக்கே 
கட்ட உத்தேசித்துள்ளனர் . 


வடக்குப் பிராந்தியம் 

இங்கு மான்ட்டன் ( 1,22,000 ஏக்கர் அடி ) அணையைத் தவிர 
மற்றேதும் நீர்ப்பாசன திட்டங்களில்லை . இது டார்வினுக்கு நீரை 
அளிக்கிறது . இங்குப் பயிர்த் தொழிலும் பெருமளவில் நடை 
பெறவில்லை . இங்கு நன்றாக நெல் விளையும் பகுதிக்கு நீர்ப்பாசன 
வசதியளிக்க ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் . இந் நகரத்திற்கு 
கீழேயுள்ள காதரின் ( Katherine ) ஆற்று உயரணைத் தொடர் 
மண்ணுக்கு 

நீர்ப்பாசன வசதியை அளிக்கலாம் 
தோன்றுகிறது . இவ்வாறு இதன் மேல் பகுதியில் ஒரு ஆற்றுக் 
குடைவு வழியாகச் செல்கிறது . ஆகையால் இது அணை கட்டுவதற் 
கேற்றதாகத் தோன்றுகிறது . இங்குள்ள பயிர்த் தொழிலின் 
உற்பத்தியைப் பற்றி மாகாண அரசாங்கமும் , காமன்வெல்த் 
உள்ளான தொழில் ஆராய்ச்சி அமைப்பும் ஆராய்ந்து வருகின்றன் . 


என்று 


டாஸ்மேனியா 

இங்கு மாகாண நீர்ப்பாசனத் திட்டங்கள் ஏதும் இல்லை . 
ஆனால் , கோல் ( Coal ) ஆற்றுப் பள்ளத்தாக்கு நீர்ப்பாசனத் 
திட்டத்தைப் பற்றிய அடிப்படை விசாரணைகள் நடந்தன . 
டாஸ்மேனியாவில் நீர்ப்பாசனத்தின் மூலம் முசுக்கட்டையின் 
செடி வகை , பசுமை கால்நடை உணவு , மற்றப் பயிர்கள் 
முதலியன விளைவிக்கப்படுகின்றது . 


மின் சக்தி 
ஆஸ்திரேலியாவின் 

ஒவ்வொரு மாகாணமும் தனக்கு 
உரித்தான மின் சக்தி முன்னேற்ற 

* அமைப்புகளைக் 
கொண்டுள்ளன . ஆனால் எல்லா மாகாணங்களிலும் நிலக்கரியே 
சக்தி தரும் சாதனமாக உள்ளது . சக்தித் தரும் பொருள் 
களில் 71 % அனல் மின் சக்தியாகும் , 27 % நீர் மின் சக்தி . மிகுதி 
யுள்ள 2 % மற்ற வகைகளிலிருந்து கிடைக்கிறது . 

டாஸ்மேனியா மாகாணம் மட்டும் தான் தொடர்ந்து நீர் மின் 
சக்தி நிலையங்களை இயங்கத் தேவையான நீர் வசதியைக் 
கொண்டுள்ளது . இம் மாகாணத்தின் நீர் மின் சக்தியின் அளவு 


நீர்ப்பாசனம் 

157 
ஆஸ்திரேலியாவின் மொத்த நீர் மின் சக்தியில் 50 % ஆகும் . 

. 
ஸ்னோயி மலைத் ( Snowy Mountain ) திட்டம் மற்றும் சில 
திட்டங்கள் இருந்த போதும் டாஸ்மோனியாவில் நீர் மின்சக்தித் 
திட்டம் குறைவாக உள்ளது . இங்கு நிலம் சம நிலமாகவும் , 
மழை குறைவாக இருப்பதாலும் ஆகும் . 


மாகா 


மாகாணங்களில் தொழில் முன்னேற்றமடைந்த 
ணங்கள் நியூசெளத்வேல்ஸ் , விக்டோரியாவும் ஆகும் . இவ் விரு 
மாகாணங்களில் தலைநகரங்களில் உள்ள மக்கள் நெருக்கம் 
தென்கிழக்கு ஆஸ்திரேலியாவின் நீர் மின் சக்தி எடுத்தலை 
வலுவுறச் செய்கிறது . சிட்னியைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 
நிலக்கரி பெருமளவில் கிடைக்கிறது . மெல்போனுக்கு 90 மைல் 
தொலைவில் உலகிலுள்ள பெரிய பழுப்பு நிலக்கரி படிவுகள் 
அமைந்துள்ளது . 1969 ஜுன் 30 - ந் 

1969 ஜுன் 30 - ந் தேதி ஆஸ்திரேலியா 
உற்பத்திச் செய்த மின் சக்தியின் அளவு 13,124,000 கிலோவாட் . 
நியூசௌத்வேல்ஸ் 4,164,000 கி . வா . விக்டோரியா 2,738,000 கி . 
வா . குயின்ஸ்லாந்து 1,546,000 கி . வா . தெற்கு ஆஸ்திரேலியா 
969,000 கி . வா . மேற்கு ஆஸ்திரேலியா 5,66,007 கி . வா . 
டாஸ்மேனியா 1,00,99,000 கி . வா . ஸ்னோயி மலைத் ( Snowy 
Mountain ) திட்டம் அளிக்கக்கூடிய 2,023,000 கி . வா . இதில் 
சேர்க்கப்படவில்லை . 1958 ஆம் ஆண்டில் மின்சக்தியின் அளவு 
5,155,000 ஆக இருந்து 1969 ஆம் ஆண்டு 54 % அதிகமாகியது . 


1957-67 ஆண்டிற்குள் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 
53,200 லிருந்து 62,000 உயர்ந்துள்ளது . மின்சார மோட்டாரின் 
குதிரை சக்தி , 3,861,000 குதிரை சக்தியிலிருந்து 6,835,000 ஆக 
உள்ளது . இங்கு வேலை செய்யும் தொழிலாளரின் எண்ணிக்கை 
1,063,000 லிருந்து 1,293,000 ஆக அதிகரித்துள்ளது . கடந்த 
10 ஆண்டுகளில் கிராமங்கள் மின்சார மயமாக்கப்பட்டதாலும் , 
வீடுகளில் , மின்சாரம் அதிகமாக உபயோகப்படுத்துவதாலும் , 
மின்சக்தியின் உபயோகம் அதிகமாகியது . 1959 ஆம் ஆண்டி 
லிருந்து 1969 ஆம் ஆண்டிற்குள் வீடுகளின் உபயோகம் 
மின்சாரத்தின் அளவு மணிக்கு 2460 கி . வாட்டிலிருந்து 4 60 கி . 
வாட்டாக உயர்ந்தது . அதே காலத்தில் எல்லா மின்சக்தி 
உபயோகிக்கும் 8 பகுதிகளைச் சேர்த்தால் 5500 கி . வாட் மணியி 
லிருந்து 9200 கி . வாட் மணி உயர்ந்தது தெரியும் . 


நியூ சௌத்வேல்ஸ் 

நியூசௌத்வேல்ஸ் மின்சக்தி கமிஷன் 1950 ஆம் ஆண்டு 
ஸ்தாபிக்கப்பட்டது . இது மாகாணத்தின் மின் சக்தி எடுத்தலை 


158 


ஆஸ்திரேலியா 


முன்னேற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது . 
கமிஷன் மின்சக்தியை எடுத்து மற்ற இடங்களுக்கு அனுப்பும் 
வேலையையும் எடுத்துக் கொண்டுள்ளது . இங்கு மின்சக்தி 
அத்தாரட்டி ( Authority ) என்ற அமைப்பு இவ்வேலைகள் சரிவர 
நடைபெறுகின்றனவா என்று கவனிக்கிறது . 

1968-69இல் , பெரும்பாலும் நிலக்கரியை உபயோகிக்கும் 
நீராவி நிலையங்கள் 88 சதவிகித மின் சக்தி தேவையைப் பூர்த்தி 
செய்கிறது . இம் மாகாணத்தின் தேவையில் , பெரும்பாலான 
நீராவி நிலையங்கள் தொழிற்சாலை நகரங்களான சிட்னி , 
நியூகாசில் , ஓலங்காவிற்கு அருகிலேயே அமைந்துள்ளது . 
ஸ்னோயி திட்டத்தைத் தவிர மற்ற நீர் மின்சக்தி நிலையங்களின் 
மூலம் நியூசௌத்வேல்ஸுக்கு கிடைக்கும் மின்சக்தியின் அளவு 
மொத்த மின் சக்தி அளவில் 9 % ஆகும் . 1968-69இல் 15,532 
மில்லியன் கி . வா . பொது பங்கீடு அத்தாரிட்டிகளால் உற்பத்தி 
செய்யப்பட்டது . 

கிராமப்புறத்தை மின்சாரமயமாக்கும் திட்டங்கள் இம் 
மாகாணத்தில் அதிகமாக நடைபெறலாயின . 1946 இல் 16,000 
நியூசௌத்வேல்ஸ் பண்ணைகள் மின்சக்திப் பெற்று இருந்தன . 
1897 இல் ஜூன் மாதத்தில் , புதிய 38,000 மைல்கள் நீளமுள்ள 
மின்சாரக் கம்பிகள் போடப்பட்டன . இதற்கான செலவு 80 
மில்லியன் டாலர்கள் . இதனால் பண்ணைகளும் 35,600 கிராமங் 
களும் மின் வசதிப் பெற்றன . அதாவது 1946 லிருந்து 1967 க்குள் 
மின் வசதிப் பெற்றப் பண்ணைகளின் எண்ணிக்கை 22 சதவிகிதத் 
திலிருந்து 90 சதவிகிதம் ஆயிற்று . லிட்டில் ( Liddll ) என்னும் 
இடத்தில் 2 மில்லியன் கொள் அளவுள்ள நிலக்கரியால் வெப்பம் 
பெற்றும் ஒரு மின் சக்தி நிலையம் 200 மில்லியன் டாலர் செலவில் 
அமைக்க இருக்கிறார்கள் . இதில் 500 கி . வா . உற்பத்தி செய்யும் 
நான்கு கருவிகள் பொருத்தப்படும் . இதுவே ஆஸ்திரேலியாவி 
லுள்ள பெரிய மின் சக்தி உற்பத்திச் செய்யும் நிலையம் ஆகும் . 


விக்டோரியா 


இங்குள்ள மின் சக்தி கமிஷன் கிப்ஸ்லாந்திலுள்ள லாட்ரோ 
( Latrobe ) பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள பரந்த பழுப்பு 
நிலக்கரியைக் கொண்டு திட்டமிட்டு உள்ளது . இம் மாகாணத் 
தில் உற்பத்தியாகும் மின்சக்தியில் ஏறக்குறைய முழுதுமாக இக் 
கமிஷன் உற்பத்திச் செய்து 99 சதவிகித மக்களுக்குப் பங்கீடு 
செய்கிறது . இது பங்கீடு செய்யும் பரப்பு ஏறக்குறைய 
மக்கள் தொகையில் மிகுந்த பகுதிகளின் சி பகுதியாகும் , 


. 


. 


நீர்ப்பாசனம் 


159 





மணிக்கு 


80 % மின்சக்தி பழுப்பு நிலக்கரியை எரிந்தே தயாரிக்கப் 
படுகிறது . பழுப்பு நிலக்கரி பங்கீடுயையும் இக் கமிஷன் 
ஏற்றுக்கொண்டுள்ளது . 96 சதவிகிதக் கிராமப்புறங்கள் மின்சார 
வசதியைப் பெற்றுள்ளது . 

பெற்றுள்ளது . 1968-69இல் 1900 பண்ணைகள் மின் 
வசதியைப் பெற்றது . 4000 கிராமியக் குடியிருப்புகளே மின் 
வசதியைப் பெறவேண்டியுள்ளது . பொதுப் பங்கீடு அத்தாரட்டி 
1968-1969 , 

10,989 கி . வா . உற்பத்தி செய்யப் 
பட்டுள்ளது . இவ்வமைப்பு அனல் மின்சக்தி நிலையங்களும் , நீர் 
மின்சக்தி நிலையங்களும் சேர்ந்ததாகும் . இவற்றின் மொத்த 
கொள்ளளவு 1967 , 3,332,000 கி . வா . இது ஸ்னோயி மலைத் 
திட்டத்தில் விக்டோரியாவின் பங்கையும் சேர்ந்ததாகும் . இம் 
மாகாணத்தின் மின் சக்தியை விரிவுபடுத்தும் திட்டங்களுக்காக 
1000 மில்லியன் டாலர் செலவிட திட்டமிட்டுள்ளது . 
திட்டத்தில் வோசல்வுட் ( Hazelwood ) அடங்கும் . கொள்ளளவு 
1,660,0000 கி . வா . ஆகும் . யாலுன் ( yalaron ) மின்சக்தி 
நிலையத்தின் கொள்ளளவு 700,000 கி . வா . இது முடியும். 
தருவாயில் உள்ளது . இதற்கு ஆகும் செலவு 110 மில்லியன் 
டாலர் ஆகும் . லாட்ரோப் பள்ளத்தாக்கிலுள்ள நிலக்கரி 
உற்பத்தியும் வருடத்திற்கு 35 

டன்களாக 

உயர்த்தி மின் 
சக்தி நிலையங்களின் தேவையைப் பூர்த்திச்செய்ய இருக் 


கின்றது . 


கிப்ஸ்லாந்து கடற்கரையில் பெருமளவில் இயற்கை வாயு : 
கிடைக்கும் வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன . இதனால் மின்சாரத் 
தொழில் பாதிக்கப்படலாம் . 


குயின்ஸ்லாந்து 


பட்டது . 


குயின்ஸ்லாந்தின் மாகாண மின் சக்திக் கமிஷன் 1938 ஆம் 
ஆண்டு மின்சார உற்பத்தியைப் பெறுக்குவதற்காக ஸ்தாபிக்கப் 

இம் மாகாணத்தில் உற்பத்தியாகும் நிலக்கரி 
கொண்டு இங்கு மின்சக்தி உற்பத்திச் செய்யப்படுகிறது. 
முக்கிய மின்சக்தி நிலையங்கள் , கட்டி முடிக்கப்பட்டால் 
இதனுடைய தற்போதைய அளவான 1,547,000 கி . வாட்டி 
லிருந்து மேலும் 600 கிலோ வாட்டாக உயரும் ( 1973 ) . முதன் 
முதலில் 1967 ஆம் ஆண்டு ராக்ஹாம்டனில் ( Rockgampton ) 
25,000 கிலோவாட் அளவுள்ள வாயு 

டர்பைகள் அமைக்கப் 
பட்டன . குயின்ஸ்லாந்தில் மேலும் இரண்டு அமைப்புகள் 
முறையே 30,000 கி . 

60.000 கி . உற்பத்திச் 


வா . 


வா . 


செய்கிறது . 


. 


160 

ஆஸ்திரேலியர் 
கனத்த பருவகால மழையுள்ள அயனமண்டல குயின்ஸ் 
லாந்தில் கடற்கரையோரத்தில் செங்குத்தான , நீர்வீழ்ச்சிகள் 
அமைந்துள்ளன . ஆனால் இங்குப் பருவக் காலத்திற்கு ஏற்ப 
நீரின் அளவு மாறுபடும் . வடக்கு குயின்ஸ்லாந்தில் நீர் மின் சக்தி 
திட்டங்கள் முற்றுப்பெற்றால் 

3,000 

மின்சாரம் 
கிடைக்கும் . 1968-1969ல் வட குயின்ஸ்லாந்தில் உற்பத்திச் 
செய்த நீர் மின்சக்தி 512 மில்லியன் கி . வாகும் . 


வா . 


1969 ஜூன் 30 ந்தேதி 4,562,302,000 கி . வாட் மின்சக்தி 
உற்பத்திச் செய்யப்பட்டுக் குயின்ஸ்லாந்து மக்கட் தொகையில் 
96 சதவிகிதத்திற்கு 42,600 மைல்கள் நீளமுள்ள மின்சார கம்பி 
களின் மூலம் மின்சாரம் மாகாணம் முழுவதும் பங்கீடு 

செய்யப் 
பட்டது . 


அனல் 


தெற்கு ஆஸ்திரேலியா 
இங்கு நீர் - இல்லாமை 
காரணமாக 

மின்சக்தி , 
மின்சக்தி நிலையங்கள் மூலமாக உற்பத்திச் செய்யப்பட்டது . 
சமீப காலம்வரை இவ்வனல் - மின்சக்தி நிலையங்கள் மற்ற 
மாகாணங்கள் அல்லது மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதிச் 
செய்யப்பட்ட எரி பொருள்களையே நம்பி இருந்தன . நீராவி 
உற்பத்தி செய்யும் அமைப்புகள் 99 சதவிகித மின் சக்தியை 
அளித்தன . 1946 ஆம் ஆண்டு தெற்கு ஆஸ்திரேலியா மின்சக்தி 
டிரஸ்டு ( Trust ) அமைக்கப்பட்டது . இது மாகாண மின்சக்தி 
உற்பத்தி செய்யும் அமைப்புகளை இணைத்தது . இங்குள்ள முக்கிய 
3 மின்சக்தி செய்யும் அமைப்புகள் : ( 1 ) அரசாங்கம் மின் 
சக்தி டிரஸ்டு , ( 2 ) உள் நாட்டு முனிசிபல் மாவட்ட கவுன்சில்களும் , 
ரென்மார்க் ( Renmark ) நீர்ப்பாசன டிரஸ்டும் , ( 3 ) தனியார் 
கம்பெனிகள் . 1968-1969 இல் இம் மாகாணத்தில் உற்பத்திச் 
செய்யப்பட்ட மின் சக்தி அளவு மணிக்கு 3,857 மில்லியன் 
கி . வாட் . தற்போது லேக்கிரிக் ( Leigh Creek ) என்னும் தாழ்ந்த 
தரமுள்ள உப பிடுமினுஸ் நிலக்கரியை எடுத்து உபயோகிப்ப 
தால் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய் 
விட்டது . 

லேக்கிரிக் , அடிலெய்டுக்கு வடக்கே 360 மைல் 
தொலைவில் அமைந்துள்ளது . ரெயில் பாதையினால் இவ்விரு 
இடமும் இணைக்கப்பட்டுள்ளது . லேக்கிரிக்கு அருகில் போர்ட் 
அகஸ்டாக பிளேஃவோர்டு ( Port - Austa Plyford ) என்ற 90,000 
கி . வாட் . கொள்ளளவு உடைய மின்சக்தி நிலையம் கட்டப் 
பட்டுள்ளது . இங்கேயே மற்றொரு மின்சக்தி நிலையம் 330 
கி . வாட் கொள்ளளவில் கட்டப்பட்டது . 


நீர்ப்பாசனம் 


161 


வட 


அடிலெய்டுக்கு அருகில் டாரென்ஸ் அயலண்டில் ஆரம்பத் 
தில் 480,000 கி . வா . கொள்ளளவு உள்ள நான்கு 120 கி . வா . 
அமைப்புள்ள ஒரு புதிய நிலையம் அமைத்தனர் . இது முதலில் 
ஓர் எண்ணெய் எரிக்கும் நிலையமாகக் கருதப்பட்டது . இயற்கை 
வாயு கண்டுபிடித்தல் இம் மாகாணத்தின் மின்சக்தி உற்பத்தி 
முன்னேற்றத்திற்குக் காரணமாகியது . 

கிழக்கிலுள்ள 
இயற்கை வாயுவை அடிலெய்டுக்குக் கொண்டுவர 500 மைல் 
நீளமுள்ள குழாய் வழி அமைக்கப்பட்டது . 52,000 கி . வா . 
இரண்டு வாயு டர்பைன்கள் அடிலெய்டுக்கு 7 மைல் தொலைவி 
லுள்ள டிரை-கிரிக் ( Dry - Creek ) என்னும் இடத்தில் அமைக் 
கப்பட்டுள்ளது . இவை அவசரக் காலங்களில் உபயோகப் 
படுத்தவே கட்டப்பட்டது . டாரென்ஸ் அயலண்டு மின்சக்தி 
நிலையம் வருங்காலத்தில் இயற்கை வாயுவை எரிபொருளாகப் 
பயன்படுத்தும் . 


1966 இல் இம் மாகாண மின் சக்தி டிரஸ்டு , கங்காரு தீவிற்கு 
( Kangroo island ) மின்சக்தியை அளிக்க ஒப்புக்கொண்டது . 
இத் தீவிற்கு ஒரு 33,000 வோல்ட் கடலடி கேபிள் 

கேபிள் மூலம் 
பாக்ஸ்டோஸ் பாஸேஜ் ( Backstairs Passage ) வழியாக மின்சக்தி 
அளிக்கப்பட்டது . 

1967 இல் போர்ட் லிங்கன் பிரதேசம் முக்கிய அமைப்புடன் 
132 கிலோ வோல்ட் வழியால் இணைக்கப்பட்டது . தற்பொழு 
துள்ள போர்ட் லிங்கன் மின்சக்தி நிலையம் அவசர காலத்தில் 
மட்டுமே இயங்கி வருகிறது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெரிய பரப்பினாலும் , அங்குள்ள 
சிதறிய குடியிருப்புகளினாலும் , இம் மாகாணத்தின் மின்சக்தி 
எடுத்தல் , பங்கிடுதல் ஆகிய வேலைகள் தனித்தனி அமைப்பு 
களால் . ஒரு குறிப்பிட்ட பரப்பிற்கு அளிக்கப்படுகின்றன . 

1945 ஆம் ஆண்டில் இம் மாகாண மின் சக்தி கமிஷன் எல்லா 
தனியான அமைப்புகளையும் இணைக்கிறது . இக் கமிஷன் நகரங் 
களிலிருந்து மின் சக்தியை , தென்மேற்குப் பகுதியிலுள்ள கிராமப் 
புறங்களுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறது . மின்சக்தியின் 
தேவை அதிகரிப்புக் காரணமாகக் கூலிக்கு ( Coolie ) அருகில் 
முஜா ( Muja ) என்னுமிடத்தில் ஒரு 240,000 கிலோ வாட் நிலக் 
கரியை எரிக்கும் நிலையம் கட்டப்பட்டது . கூலி ஒரு நிலக்கரி 
வெட்டியெடுக்கப்படும் இடமாகும் . இது பெர்த்துக்கு 100 ) 

ஆஸ்தி -11 


162 


ஆஸ்திரேலியா 


மைல் தெற்கே அமைந்துள்ளது . முதல் நிலையில் குவினானாவில் 
ஒரு 480,000 கி . வாட் . ஓர் எண்ணெய் எரிக்கும் நிலையம் 
ஸ்தாபிக்கப்பட்டது . பெர்த்துக்கு 20 மைல் வடக்கே உள்ள 
டொங்காராவில் ( Dongara ) இயற்கை வாயு இருப்பதைக் 
கண்டறிந்தனர் . 


1968-69இல் இம் மாகாணத்தில் உற்பத்தியான மொத்த 
மின்சக்தியின் அளவு 2058 மில்லியன் கிலோ வாட் அவர் . இது 
பொதுமக்களுக்காகச் செலவிடப்பட்டது . இம் மாகாண மின் 
சக்தி கமிஷன் 529,500 கி . வாட் . உற்பத்தி செய்யும் திறனை 
உடையது . 


உள்ளது . 


டாஸ்மேனியா 
டாஸ்மேனியாவில் மின்சக்தி முழுவதும் நீர் மின்சக்தியாகவே 

இங்குக் கிடைக்கும் அதிக மழையும் , உயர்ந்த 
பகுதியில் அமைந்திருக்கும் இயற்கை நீர்த் தேக்கங்களும் இதற்கு 
ஏற்றவையாகவுள்ளன . டாஸ்மேனியாவின் நீர் மின்சக்தி 
பெரும்பாலும் , 2000-4000 உயரமுள்ள மத்தியப் பீடபூமியி 
லிருந்து எடுக்கப்படுகிறது . இயற்கை நீர்த்தேக்கங்களில் முக்கிய 
மானவை கிரேட் லேக் ஆகும் . இதன் கொள்ளளவு , 1,150,000 
ஏக்கர் அடியாகும் . பீடபூமியில் பாயும் ஆறுகளின் நீர் தெற்காக 
டெர்வென்ட் ஆற்றினாலும் , அதன் உப நதியாலும் கொண்டு 
செல்லப்படுகிறது . இவ் வாற்று வடிகாலமைப்பே இம் மாகா 
ணத்தின் நீர் மின் சக்தி முன்னேற்றத்திற்குக் காணமாகிறது . 

மேற்கிலுள்ள மார்கரேட் ஏரி பகுதியில் ஒரு சிறிய மின்சக்தி 
நிலையம் மவுண்ட் லயல் மைனிங் அண்ட் ரெயில்வே கம்பெனி 
லிமிடெட்டால் அதன் தாமிர சுரங்க வேலைக்காக நடத்தப் 
படுகிறது. மற்றொரு சிறிய மின்சக்தி நிலையம் வடகிழக்கிலுள்ள 
மூரினா ( Moorina ) என்னுமிடத்தில் அமைந்துள்ளது . இவை 
தவிர மற்ற எல்லா மின்சக்தி நிலையங்களும் , நீர் மின்சக்தி , 
கமிஷனால் நடத்தப்படுகின்றன . 

இக் கமிஷன் 1929 ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது . து , 
மின் சக்தி நிலையங்களை அமைத்தல் , மின்சக்தி எடுத்தல் , மின் 
சக்தியைப் பங்கீடுதல் ஆகிய வேலைகளைப் பார்த்துக்கொள்கிறது . 
இம் மாகாணத்தின் 98 % மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு இக் 
கமிஷன் மின்சக்தியை அளிக்கிறது . 

* இங்குள்ள மின்சாரத்தை அதிகமாகப் பயன்படுத்தும் உலோக 
தொழிற்சாலைகளும் , மற்றும் பல தொழில்களும் அதிக மின்சாரத் 


1 


நீர்ப்பாசனம் 


163 


தேவையை ஏற்படுத்துகின்றன . 1968-69 இல் இம் மாகாணம் 
4,611 மில்லியன் கி . வாட் அவர் உற்பத்தி செய்தது . இதன் 
உற்பத்தி செய்யும் திறன் 1,009,000 கி . வாட் ஆகும் . மெர்ஸி 
போர்த் திட்டம் ( Mercy Forth ) 286,000 கி . வாட் . உற்பத்தி 
செய்யும் திறனை உடையது . 

இது முடியும் தறுவாயில் 
இருக்கிறது . 


டாஸ்மேனியாவின் முதல் வாயு டர்பைன் 20,000 கி . வாட் 
யூனிட் அளவுள்ளது . 1968 ஆம் ஆண்டு இயங்க ஆரம்பித்தது . 
டாஸ்மேனியாவின் முதல் அனல் மின் சக்தி நிலையம் பெல்பேயில் 
( Bellbay ) கட்டப்பட்டது . இதன் கொள்ளளவு 120,000 கி . வாட் 
ஆகும் . 


பிராந்தியங்கள் 

ஆஸ்திரேலியத் தலைநகரப் பிராந்தியத்தின் மின்சக்தியைப் 
பற்றிய பொறுப்புகளை . ஆஸ்திரேலியத் தலைநகரப் பிராந்திய 
மின்சக்தி அதாரட்டி : ஏற்றுக்கொண்டுள்ளது . மின்சக்தி ஸ்னோயி 
மவுண்ட்டன் அதாரட்டியினாலும் , நியூசௌத்வேல்ஸ் மின்சாரக் 
கமிஷனினாலும் கிடைக்கிறது . 

டார்வினில் மின்சக்தி உற்பத்தியை வடக்குப் பிராந்திய 
அரசாங்கம் கவனித்துக் கொள்கிறது . காதரைன் ஆலிஸ் 
ஸ்பிரிங்ஸ் 

போன்ற இடங்களுக்கு டீஸல் எண்ணெயால் 
இயக்கப்படும் நிலையங்களால் கிடைக்கிறது . 

பாபுலா , நியூகினியா . மின்சக்தி . கமிஷன் மின்சக்தியைப் 
பற்றிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டது . முக்கிய ஊர் 
களுக்கு டீஸல் எண்ணெயால் இயங்கும் மின்சார உற்பத்தி 
செய்யும் நிலையங்களாலும் , சிறிய நீர் சக்தி நிலையங்களாலும் மின் 
சக்தி கிடைக்கிறது . இங்குள்ள மிகப் பெரிய நீர் மின் சக்தி 
நிலையம் 30,000 கி . வாட் . அளவுள்ள ரௌனா ( Roona --Np . 2 ) 
ஆகும் . இது லாலோகீ ( Laloki ) ஆற்றில் அமைந்துள்ளது . 
பொதுவாக இப் பிராந்தியம் நீர் மின் சக்திக்கு வேண்டிய 
வாய்ப்புகளை மிகுதியாகப் பெற்றுள்ளது . 


, 


11. ஆடுகள் 


ஆடுகள் 

உலகிலேயே மெரினோ ஆடுகளை வளர்ப்பதிலும் , உயர் ரக 
கம்பளியை உற்பத்தி செய்வதிலும் ஆஸ்திரேலியா புகழ் பெற்று 
விளங்குகிறது . 

இதனால் மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் 
ஆஸ்திரேலியாவில் வேறெந்த தொழிலும் சிறப்பாக நடைபெறுவ 
தில்லை என்று கருதுகிறார்கள் . கால் நடை தொழில்களுக்கு 
இருந்த முக்கியத்துவம் தற்போது குறைந்துகொண்டே வருகிறது . 
கால்நடை பொருட்களின் மதிப்பும் , பயிர்த் தொழில்களின் 
மதிப்பும் தற்போது ஒரே அளவில் உள்ளன . இவ்விரண்டு 
பொருட்களின் மதிப்பும் தொழில் உற்பத்தியைவிட குறைவாகும் . 


| 


வேலை செய்யும் ஆண்களில் + பங்குக்கும் குறைவான 
ஆண்கள் முக்கிய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறார்கள் . 
ஆனால் , கால்நடை தொழில்கள் ஆஸ்திரேலிய முன்னேற்றத்தில் 
முக்கிய பங்கு கொள்கிறது . இப்பொழுது பொருளாதாரத்தின் 
காரணமாக வேறுபட்ட தொழில்களைச் செய்தாலும் , முதலில் 
பொருளாதாரத்திற்குக் 

இருந்த 
தொழில்களைப் பற்றி அறிதல் அவசியமாகும் . 


காரணமாக 


கால்நடை 


மேய்ப்பவர்கள் இக் கண்டத்தை முதலில் 

நன்றாகக் 
கண்டறிந்து குடியேறி அங்குள்ள சூழ்நிலைகளில் வாழ்ந்தார்கள் . 
முதலில் ஆடுகளின் 

எண்ணிக்கைக் குறைவாகயிருந்ததனால் 
அவர்கள் அதிக பரப்பில் 

ஏற்ற புல்வெளிகளைத் தேடிச் 
சென்றனர் . இவர்கள் காலநிலை , மண்வகை ஆகியவற்றைப்பற்றி 
தெளிவாக அறிந்திருந்தனர் . அவைகள் பின்னால் குடியேறியவர் 
களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது . பயிர்த் தொழிலுக்கு 
முன்பு கால்நடை தொழில்தான் எங்கும் நிலவியிருந்தது . 
கால்நடை பொருட்கள் முக்கியமாக உரோமம் , சிறிய காலனி 
யான ஆஸ்திரேலியாவுக்கு அதிக வருவாயைத் தரும் ஒரு 


165 


ஆடுகள் 


பொருளாகும் . உரோமத்தை வெளிநாடுகளில் விற்பதனால் 
கிடைக்கும் வருவாயை உள்நாட்டில் கிடைக்காத நாட்டின் 
முன்னேற்றத்திற்கு வேண்டிய பல பொருட்கள் வாங்க பயன் 
படுத்தினார்கள் . கம்பளித் தொழில் இங்கு இலாபகரமானது . 
அதனால் பல வெளிநாட்டினர் ஆஸ்திரேலியாவில் உரோமத் 
தொழிலில் செல்வத்தை முதலீடு செய்தனர் . மூலதனம் 
அவசியமான ஒன்றாக இருந்தது . அப்போது அநேக வேலைகள் 
அம் மூலதனத்தால் நடக்கவேண்டியிருந்தது . உதாரணமாக 
ரெயில் போக்குவரத்து அமைத்தல் , 

பாலங்கள் கட்டுதல் , 
துறைமுக வசதிகள் செய்தல் ஆகியனவாகும் . 


மேய்த்தல் தொழிலுக்குப் பல்வேறு வகையான உற்பத்திப் 
பொருட்கள் தவையாக 

இருந்தன . ஆகையால் புதிய 
தொழில்கள் முன்னேற ஆதாரமாக இருந்தன . உதாரணமாக 
முள்வேலி , காற்றாலை , உரோமத்தைப் பதப்படுத்துதல் முதலியன 
வாகும் . இப்பொழுது மற்றத் தொழில்கள் வளர்ச்சி யடைந்து 
மேய்த்தல் தொழிலை இரண்டாம் நிலைக்குக் கொண்டு வந்து 


விட்டன . 


முன்பிருந்ததைவிட இப்போது அதிகளவில் ஆடுகளும் , 
மாடுகளும் உள்ளன . அதிகளவு உரோமமும் கிடைக்கிறது . 
1969 ஆம் ஆண்டு 1938.7 மில்லியன் பவுண்டு உரோமம் 
கிடைத்தது . 

1901 ஆம் ஆண்டில் 500 மில்லியன் பவுண்டு 
மட்டுமே கிடைத்தது . உற்பத்தி பொருட்களின் மதிப்பைப் 
பார்க்கும்போது கால்நடை பொருட்களின் மதிப்புக் குறை 
வாகவே உள்ளது . 


ஆஸ்திரேலியாவின் வெளிநாட்டு வியாபாரத்தைப் பார்க்கும் 
போது அதில் உரோமம் முக்கிய பங்கு பெறுகிறது . சமீப 
வருடங்களில் ஏற்றுமதியினால் கிடைக்கும் வருமானத்தில் பாதியி 
லிருந்து - மூன்றில் இரண்டு பங்குவரை , உரோமத்திலிருந்து 
கிடைக்கிறது . 50 ஆண்டுகளுக்கு முன் மூன்றில் ஒரு பங்கே 
கிடைத்து வந்தது . இது 1950 ஆம் ஆண்டிலிருந்து உரோமத்தின் 
விலை உயர்ந்ததால் ஏற்பட்டதாகும் . ( படம் 26 - A ) 


. 


உரோமத்திற்காக ஆடுகள் வளர்க்கப்படும் பிரதேசங்கள் 

மக்கார்த்தர் முதலில் மெரினோ ஆடுகளை ஆஸ்திரேலியாவில் 
அறிமுகப்படுத்தியதிலிருந்து ஆஸ்திரேலியாவின் எல்லா இடங் 
களிலும் அதனை வளர்க்கத் தொடங்கினர் . சூழ்நிலை ஏற்ற 
தல்லாத இடங்களில் கூட வளர்க்க ஆரம்பித்தனர் . நீண்டகால 


. 


( 166 

ஆஸ்திரேலியா 
அனுபவத்திற்குப் பின்னர் ஆடுகள் ஒரு குறிப்பிட்ட நிலைகளி 
லேயே நன்றாக வளரும் என அறிந்தார்கள் . ஆடுகள் ஈரமான 
காலநிலையைவிடச் சுமாரான வறண்ட காலநிலையி லேயே நன்கு 
• வளர்கின்றன . ஈரமான கடற்கரைப் பிரதேசங்களில் ஆடுகளை 


படம் 26A . புல்வெளியில் மேய்ப்பதற்காக ஆடுகள் நடத்திச் 

செல்லப்படுகின்றன 


வளர்க்கலாம் . ஆனால் , 

அங்கு 

ஆடுகளுக்கு ஃபுட்ராட் 
( Footraught ) என்னும் வியாதியும் , தொற்றுண்ணிகளும் ஏற்படு 
கின்றன . மேலும் , ஆடுகளின் உரோமம் வறண்ட காலநிலையில் 
இருப்பதைவிட தடிப்பாகிவிடும் . 


ஈரமான 


அதிகமான மழை பெறும் பகுதிகள் அடர்ந்த காடுகளை 
உடையனவாக இருக்கின்றன . காடுகளை அழிப்பதற்கு ஆகும் 
செலவு அதிகம் . காடுகளை அழிக்கும் செலவு பயிர்த் தொழிலினால் 
ஈடுகட்ட முடியும் . உரோமத்திற்காக ஆடுகளை வளர்ப்பதினால் 
அச் செலவை ஈடுகட்ட முடியாது . காடுகளை அழித்தபின் அந்த 

பிரதேசங்களில் விளையும் புற்கள் பெரும்பாலும் 
மாடுகளை வளர்ப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் . 

கரடுமுரடான பகுதிகளில் சாதாரணமாக ஆடுகளைக் காண 
முடியாது . இதற்குக் காரணம் கரடுமுரடான நிலத் தோற்றம் 
அல்ல . இப் பகுதிகள் பெரும்பாலும் அதிக மழையும் , அடர்ந்த 
காடுகளும் உள்ள பரப்புகளிலேயே அமைந்துள்ளன . 


ஆடுகள் 


167 


மேலும் , கரடுமுரடான நிலத்தில் காட்டு நாய்களும் , குள்ள 
நரிகளும் பாதுகாப்பாக வாழ்கின்றன . அவைகள் 

. ஆடுகளை 
உணவாகக் கொள்கின்றன . ஆனால் , மாடுகள் இந்த விலங்குகளை 


சமாளிக்கின்றன . 


பகுதிகளில் 


கண்டத்தின் வெப்பமான 

ஆடுகளை 
அதிகளவில் காணமுடியாது . 

உயர் வெப்பத்தின் 
காரணமாக மட்டுமல்லாமல் குடியேற்றம் இல்லாத அயன 
மண்டல வடக்குப் பகுதியினாலும் இருக்கலாம் . ( படம் 26 - B ) 


படம் 26B . ஆஸ்திரேலிய ஆட்டுத் தொட்டிகளில் ஆடுகள் 


ஆஸ்திரேலியாவின் மற்றப் பகுதிகளில் ஆடுகளை மாமிசத் 
திற்காக வளர்த்தல் முக்கியமாக உள்ளது . வருங்காலத்தில் 
அயனமண்டலத்தில் உள்ள மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகள் . 
மாடுகளின் இடத்தைப் பெற வாய்ப்புகள் உள்ளன . உரோமத்தின் 
தரம் உயர்ந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படலாம் . மேலும் , 
ஆடுகளின் உடல் நலமும் பாதிக்கப்படும் . 


நீர் வசதி 


ஒரு முக்கியமான காரணியாகும் . 

நீரை 
உட்கொள்ளும் தாவரங்கள் உள்ள இடங்களில் ஆடுகளுக்கு 
அதிக நீர்த் தேவைப்படாது . ஆனால் வறண்ட காலங்களில் நீர் 
அதிகம் தேவைப்படும் . அக்காலங்களில் தாவரங்களும் குறைந்து . 
காடுகளில் அதிக தூரம் அலைய வேண்டி நேரிடும் . இதனால் நீர் 
நிலைகளைவிட்டு அதிக தூரம் அவைகள் செல்ல முடியாது . * 


168 

ஆஸ்திரேலியா 
மூன்று மைல்கள் தான் செல்லலாம் . வறட்சி அடிக்கடித் தோன்று 
மிடங்களில் நீர்வசதி செய்தல் வேண்டும் . இங்கும் ஆடுகளுக்கு 
இச் சூழ்நிலை ஏற்றதாக உள்ளது . அவை நீரை விட்டு மேலும் , 
அதிக தூரம் உணவைத் தேடிச் செல்லக்கூடும் . 


இக் காரணிகளை மனதில் கொண்டு ஆடுகளின் பரவலைப் 
பார்த்தால் நன்கு புரியும் . ஆடுகள் முக்கியமாக அயன 
மண்டலத்திற்குத் தெற்கில் 20 " முதல் 30 " வருட மழையைப் 
பெறும் இடங்களில் காணப்படுகின்றன . 


அதாவது ஆடுகள் கிழக்கு மேட்டு நிலத்திற்கு மேற்கில் 
உள் நாட்டில் காணப்படுகின்றன . மேலும் மேற்கு ஆஸ்திரேலி 
யாவில் ஈரமான கடற்கரையைத் தவிர்த்து உள்நாட்டில் காணப் 
படுகின்றன . முக்கிய 

முக்கிய ஆடுகள் காணப்படும் பகுதியை விட்டு 
கடற்கரையை நோக்கிச் சென்றால் ஆடுகளின் எண்ணிக்கைக் 
குறைந்தும் , மழையளவு அதிகமாகியும் , நிலத்தோற்றம் கரடு 
முரடாகவும் காணப்படும் . ( படம் 26 ) 


மரிகே 
கலப்பின்ம 
னமில்லாத வகை 
கோதுமையும் , 

அடுழ் 
கொடுப்பான்குட்டி 
கொடுப்பான ஆடுகள் 

கெட்டுக்கட்டிகள் 


* 


படம் 26. ஆடு வகைகள் பரவல் 


முக்கிய ஆடுகள் வளரும் மண்டலத்தைவிட்டு மேலும் , 
உள்நாட்டில் சென்றாலும் ஆடுகளின் எண்ணிக்கைக் குறைந்தும் , 





ஆடுகள் 


169 


மழையளவு குறைந்தும் காணப்படும் . மழையளவு குறைவாக 
யிருப்பதனால் நீர் வசதியும் , மேய்த்தலுக்கு வேண்டிய இயற்கைத் 
தாவரமும் குறைவாகக் காணப்படுகின்றன . வறண்ட பகுதி 
களில் ஆடுகள் உள்நாட்டுப் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு 
வகிக்கின்றன . அவைகளின் எண்ணிக்கை சதுர மைலுக்குக் 
குறைவாக இருந்தபோதிலும் , அங்கு வேறேதும் தொழில் 
நடைபெறாததால் 

மேய்க்கும் தொழில் முதலிடம் 
பெறுகிறது . 


1955 ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் 130 மில்லியன் ஆடுகள் 
இருந்தன . இதில் பாதி நியூ சௌத்வேல்ஸில் மேற்குச் சரிவு 
களிலும் , சமவெளிகளிலும் காணப்பட்டன . விக்டோரியாவில் 
20 மில்லியன் ஆடுகள் மேற்கு வடக்கு மாகாணங்களிலும் , 
குயின்ஸ்லாந்தின் மத்திய தெற்கு சமவெளி ஆகிய இடங்களில் 
20 மில்லியனுக்கும் குறைவான ஆடுகள் இருந்தன . மேற்கு 
ஆஸ்திரேலியாவிலும் , தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் மொத்தம் 
12 மில்லியன் ஆடுகள் இருந்தன . டஸ்மேனியாவில் 2 மில்லியன் 
இருந்தன . டாஸ்மேனியாவில் ஆடுகள் ஹோபர்பட் , லான்செஸ்ட 
ருக்கு இடையிலுள்ள நடு பள்ளத்தாக்கில் ஆடுகளை வளர்த்தனர் . 
ஆடுகளின் எண்ணிக்கையும் , உற்பத்தியும் 

1965 1966 1967 1968 1969 
ஆடுகளின் எண்ணிக்கை மில்லியன் 

170.6 | 157 : 6 | 1642 | 1669 176-2 


உரோமம் எடுக்கப் பயன் 
படும் ஆடுகள் . குட்டி 
களின் எண்ணிக்கை 


மில்லியன் 


182• 3 176.1 175 5 180-7 185-4 


சராசரி ஓர் ஆட்டிலிருந்து 
எடுக்கப்படும் உரோமத் 
தின் எடை 

பவுண்டு 


8.94 


8-549.138.88 9.47 


மொத்தக் கம்பளி 


பவுண்டு 


1784-0 / 1662-8 / 1762-3 1769-71938-7 


ஆஸ்திரேலியாவின் ஆடுகளில் பங்கு மெரினோ இனத்தைச் 
சேர்ந்தது . இவ்வினம் முக்கியமாக மென்மையான உரோமத் 
திற்காக வளர்க்கப்படுகிறது . மெரினோ இனத்தினால் தான் 
ஆஸ்திரேலியாவில் உரோம உற்பத்தியில் முக்கால் பங்கு 
மென்மையான உரோமமாக இருக்கிறது . இங்கு உரோமத்தின் 
தரத்தை 605,645 . 70s . அதற்குமேல் என்று குறிக்கிறார்கள் . 
60g மேலுள்ள மென்மையான உரோமம் என்று குறிக்கிறார்கள் . 


! 


170 


ஆஸ்திரேலியா 


ஆஸ்திரேலியா மற்ற நாடுகளை விட அதிக அளவில் உரோமத்தை 
உற்பத்திச் செய்வதோடு மட்டுமல்லாமல் உயர்தர உரோமத் 
தையும் உற்பத்திச் செய்கிறது . ஆஸ்திரேலியாவின் உரோ 
மத்தின் தரம் இரண்டாம் தரமாகும் . முதல் தரமானது . தென் 
ஆப்பிரிக்காவில் கிடைக்கிறது . 

மெரினோ இனத்தை மாமிசத்திற்காகவும் பயன்படுத்து 
கின்றனர் . ஆனால் நல்ல மாமிசம் , மற்ற இனங்களான லிங்கன் , 
சௌத்டவுன் ராம்னி மார்ஷ் ஆகிய இனங்களிலிருந்து கிடைக் 
கிறது . இவ்வினங்கள் ஈரமான குளிர்ந்த பகுதிகளில் மாமிசத் 
திற்காக வளர்க்கப்படுகின்றன . இந்த மற்ற இன ஆடுகள் 
மொத்த ஆடுகளின் எண்ணிக்கையில் 10 % ஆகும் . செம்மறி 
ஆட்டையும் , மெரினோ பெண் ஆட்டையும் இனக் கலப்பு செய்து 
மாமிசமும் , உரோமமும் என்ற இருவித பயன்களைத் தரக்கூடிய 

இனத்தை உருவாக்கினார்கள் . இவ்வினத்தால் கிடைக்கும் . 
உரோமம் , மெரினோ இனத்தின் உரோமத்தைவிட உறுதியாக 
இருக்கின்றது . கலப்பினம் மொத்த ஆடுகளின் எண்ணிக்கையில் 
10 % ஆகும் . கலப்பின பெண் ஆட்டையும் , மெரினோ செம்மறி 
ஆட்டையும் சேர்த்து 

சேர்த்து ஓர் இனத்தை உருவாக்குகின்றனர் . 
இவ்வினம் மொத்த எண்ணிக்கையில் 5 % ஆகும் . 


} 


குயின்ஸ்லாந்து , மேற்கு ஆஸ்திரேலியா , தென் ஆஸ்தி 
ரேலியா , வடக்குப் பிராந்தியம் , ஆகிய மாகாணங்களில் மெரினோ 
இனம் சிறப்பாகக் காணப்படுகிறது . நியூசௌத்வேல்ஸில் 
முக்கால் பங்கு மெரினோ இனம் 12 % கலப்பு இனமாகும் . 
விக்டோரியாவில் மூன்றில் ஒரு பங்கு மெரினோ இனம் , மற்ற 
இனங்கள் , கலப்பினங்கள் சேர்ந்து மொத்த எண்ணிக்கையில் 
பாதியளவு இருக்கும் . இவ்வாடுகளின் பரவலால் , காலநிலையின் 
செல்வாக்கை அறியலாம் . 

பண்ணை நிலங்களில் , 
கலப்பினத்தைச் சேர்ந்த ஆடுகளை வளர்க்கிறார்கள் . ஆகையால் 
கோதுமை விளையும் பிரதேசத்திலுள்ள ஆட்டுப் பண்ணைகளில் 
அதிக அளவில் கலப்பினத்தைக் காணலாம் . 


கோதுமை 


- 


. 


மக்களின் விருப்பம் பருவகால மாற்றம் , கிடைக்கும் பிராணி 
ணவின் அளவு , நீர் வசதி பண்ணை நடத்துவோரின் திறமை 
கியவற்றைப் பொறுத்து ஆடுகள் வளரும் பிரதேசம் அமைந் 
துள்ளது . மர்ரே ஆற்றைச் சார்ந்த நீர்ப்பாசன வசதி அளிக்கப் 
பட்டுள்ள இடங்களில் 

கால்நடை 

உணவுப் பயிர்களைப் 
பயிரிடுகிறார்கள் . பிறகு அவ் விடங்களை மேய்த்தலுக்காகக் 
குத்தகைக்கு விடுகின்றனர் . இங்கு ஓர் ஏக்கருக்கு 16 ஆடுகள் 


ஆடுகள் 

171 
காணப்படுகின்றன . ஆனால் இந் நிலை எல்லா இடங்களிலும் 
நிலவுவதில்லை . நியூ சௌத்வேல்ஸில் சிறந்த இயற்கைப் புல் , 
மழை கிடைக்குமிடங்களில் நன்கு வளர்கிறது . வருட மழை 
20 " க்குக் குறையாமல் இருக்கும் பகுதிகளில் மூன்று ஏக்கருக்கு 
ஒரு ஆடு வீதம் வளர்க்கலாம் . 


மத்திய குயின்ஸ்லாந்திலுள்ள நல்ல மிட்சல் புல்வெளி 
பிரதேசத்தில் மூன்று ஏக்கர்களுக்கு ஓர் ஆடு வீதம் வளர்க் 
கிறார்கள் . உப்புப் புதர் பகுதியில் ஓர் ஆட்டிற்கு 10 முதல் 30 
ஏக்கர்கள் பரப்பு 

இவ்வடர்த்தி மழையளவைப் 
பொறுத்திருக்கும் . 


உள்ளது . 


மேலே கூறப்பட்ட புள்ளி விவரங்கள் வெவ்வேறு வகையான 
புல்வகைகளைப் பொறுத்துக் கணக்கிடப்பட்டதாகும் . வேறேதும் 
காரணம் காட்டி கணக்கெடுக்கவில்லை . பயிர்த் தொழில் நடை 
பெறும் பிரதேசங்களுக்கு அடுத்துள்ள இடங்களிலெல்லாம் 
ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன என்ற எண்ணம் தவறானது . 
ஆனால் அதிக எண்ணிக்கையுள்ள ஆடுகள் 10 " மழையுள்ள 
பிரதேசத்தில் வளர்க்கப்படுகின்றன . மழையளவிற்கு ஏற்ப 
ஆடுகளின் எண்ணிக்கை மாறுபடுகிறது . பெரும்பாலான 
ஆடுகள் ஆஸ்திரேலியாவில் 200 முதல் 307 மழையுள்ள பிர 
தேசத்தில் காணப்படுகின்றன . இந்த மழையளவு உள்ள இடங் 
கள் ஆஸ்திரேலியாவில் அதிகமில்லை . ஆகையால் இந்த மழை 
யளவு உள்ள இடங்களில் அதிகமாக ஆடுகளை வளர்க்கின்றனர் . 


இக் காரணத்தினால் மத்திய குயின்ஸ்லாந்தைத் தவிர மற்றப் 
பகுதிகளில் ஆடுகள் வளர்க்கும் பிரதேசம் கோதுமை விளையும் 
பிரதேசமாகவும் சிறப்புற்றுள்ளது . உண்மையில் ஆஸ்திரேலிய 
ஆடுகளில் நான்கில் ஒரு பங்கிலிருந்து , மூன்றில் ஒரு பங்குவரை 
கோதுமை பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன . 


ஆடுகளிலிருந்து கிடைக்கும் பயன்கள் 

இவை பலவகைப்படும் . ஆடுகள் உரோமத்திற்காகவும் ; 
குட்டி ஆடுகள் . பெரிய ஆடுகள் மாமிசத்திற்காகவும் , செம்மறி 
ஆடுகள் , பெண்ணாடுகள் , இனக் கலப்பிற்காகவும் வளர்க்கப் 
படுகின்றன . பொதுவாகக் கூறினால் குறைந்த மழை கிடைக்கும். 
பகுதிகளில் உரோமத்திற்காக மெரினோ ஆடுகள் வளர்க்கப் 
படுகின்றன . மேலும் இங்கு பெண் ஆடுகள் இனக் கலப்பிற்காக 
வளர்க்கப்படுகின்றன . சுமாரான மழையுள்ள பகுதிகளில் , 
அதாவது , கோதுமை மண்டலத்தில் 

மண்டலத்தில் உரோமத்திற்காகவும் , 


ப 


172 


ஆஸ்திரேலியா 


மாமிசத்திற்காகவும் ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன . மெரினோ 
பெண் ஆடுகள் கோதுமை 

ஆட்டுப் 

பண்ணைகளில் இனக் 
கலப்பிற்குப் பயன்படுத்தப்படுகின்றன . மேட்டு நிலங்களில் சில 
இடங்களில் , உதாரணமாக நியூ இங்கிலாந்தில் , காலநிலையோ , 
புற்களோ ஆடு வளர்ப்பதற்கு ஏற்றதாக இல்லை . ஆனால் இங்கு 
ஆடுகள் 

சில காலத்திற்கு உரோமத்திற்காகவும் மற்றத் 
தாவரங்களில் மாமிசத்திற்காகவும் வளர்க்கப்படுகின்றன . 


அதிக மழை கிடைக்கும் பரப்புகளில் , உதாரணமாக 
விக்டோரியா மாகாணத்திலுள்ள 

மேற்கு 

மாவட்டத்தில் 
ஆடுகளையும் , குட்டிகளையும் கொழுக்க வைப்பதில் முக்கிய 
கவனம் செலுத்துகின்றனர் . இங்குள்ள ஆடுகள் மெரினோ 
பெண் ஆடுகளும் , ஆங்கிலேய செம்மறி ஆடுகளும் சேர்ந்த 
கலப்பினமாகும் . சில சமயங்களில் இவைகளில் ஏதேனும் ஓர் 
இனமாகவும் இருக்கலாம் . 


ஆடு வளர்ப்பதிலும் திறமை அவசியமாகிறது . இத் தொழில் 
செய்வதற்கு அறிவும் , அனுபவமும் தேவை . ஆடுகளை உரோ 
மத்திற்காகவும் , மாமிசத்திற்காகவும் தேர்ந்தெடுத்து வளர்த்தல் 
வேண்டும் . புற்களின் வளர்ச்சி , பருவகாலம் இவைகளுக்கு 
ஏற்ப ஆடுகளின் எண்ணிக்கையை வைத்துக் கொள்ளுதல் 
வேண்டும் . வறட்சி, 

வெள்ளம் , குறைந்த விலை ஆகிய 
பிரச்சினைகள் இருந்தபோதிலும் ஆஸ்திரேலிய 
வளர்ப்பவர்கள் அத் தொழிலைச் சிறந்த முறையில் முன்னேற்ற 
மடையச் செய்துள்ளனர் . அதனை ஆடுகளின் எண்ணிக்கை , 
உற்பத்தியான உரோமத்தின் அளவு , ஒவ்வொரு ஆட்டிலிருந்து 
கிடைக்கும் உரோமத்தின் எடை முதலியவைகளைக் கொண்டு 
அறியலாம் . பருவ காலங்களுக்கு ஏற்ப நீர் புல் முதலியவை 
களைக் கொண்டு உரோமத்தையும் , மாமிசத்தையும் உற்பத்திச் 
செய்யும் கலையை அவர்கள் திறமையாக அறிந்துள்ளனர் . 


ஆடு 


உள்நாட்டில் தொழில் வளர்ச்சியைத் தடுக்கும் பிரச்சினைகள் 

பொதுவாக இத் தொழில் உற்பத்தியில் வளர்ச்சி அடைந் 
திருந்தாலும் சில குறிப்பிட்ட பிரச்சினைகள் தோன்றாமல் 
இல்லை . மேய்த்தல் தொழில் செய்பவருக்குத் தன்னுடைய 

எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற 
விருப்பம் இருந்தாலும் , இருக்கும் ஆடுகளைக் குறையாமல் 
பாதுகாக்க வேண்டியது , அதைவிட முக்கியமாகும் . இதற்கு 
அவர் எப்போதும் சில ஆபத்துகளை எதிர்பார்த்து முன்னேற் 


ஆடுகளின் 


ஆடுகள் 


113 


பாடாக இருக்க வேண்டும் . ( 1 ) அதிக ஆடுகளின் எண்ணிக்கை 
யால் புற்களின் அடர்த்திக் குறைகிறது . 

அதிகமாக் 
ஓர் இடத்தில் மேய்த்தல் தொழிலை நிகழ்த்தினால் புற்கள் 
முழுதுமாக அழிக்கப்பட்டு நிலம் மண்ணரிப்புக்கு உட்படுகிறது . 
ஆடுகளின் உணவு 

குறைந்து விடுகின்றது . இது வறண்ட 
காலங்களில் அதிகமாக ஏற்படும் 

நிகழ்ச்கியாகும் . 
அப்போது மேய்த்தல் தொழில் செய்பவர் வறண்ட இடத்தை 
விட்டு வேறு இடம் செல்லத் தயாராக இருத்தல் வேண்டும் . 
எப்போது வேறு இடம் செல்ல வேண்டும் என்பதையும் அவர் 
அறிந்திருக்க வேண்டும் . ( 2 ) மண்ணரிப்பு வறட்சியினாலோ 

அதிகமாக மேய்த்தல் தொழில் நிகழ்வதாலோ 
நிலத்தின் மேற்பரப்பு மண்ணரிப்புக்கு உட்படுகிறது . காற்று , 
நீர் ஆகிய அரிப்புகள் அதிகமாக இருந்தால் அடுத்து புல் 
வளருவது தடுக்கப்படுகிறது . ( 3 ) தவறான இனக் கலப்பினால் 
உரோமம் அல்லது மாமிசத்திற்காக வளர்க்கப்படும் ஆடுகளின் 
தரம் குறைக்கப்படுகின்றது . இத் தொழிலில் ஈடுபடுபவர்கள் 
மண் வளம் , புற்கள் , நீர்வளம் வீணாக்காமல் இருக்க திட்டமிடு 
வார்கள் . ஆனால் உரோமம் , மாமிசம் ஆகியவற்றின் விலை 
குறையும்போது பாதுகாப்பிற்காகவோ , முன்னேற்றத்திற் 
காகவோ பணத்தைச் செலவிட முடியாது . 


அல்லது 


ஆடுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதிலுள்ள பிரச்சினைகள் 

இதற்கு அதிக மூலதனம் தேவைப்படும் . நீர் வசதி , நல்ல 
புல் , நல்ல வேலி , புல்வெளிகளின் பிரிவுகள் ஆகியன இருந்தால் 
ஆடுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் . இம் முன் 
னேற்றங்களைச் செய்ய பணம் செலவழித்து வேலையாட்களை 
நியமிக்க வேண்டும் . குளங்கள் கட்ட வேண்டும் . வேலிகள் 
அமைக்கப்பட வேண்டும் . நல்ல புல் விதைகளை விதைக்க 
வேண்டும் . கால்நடை உணவுகளைப் பயிராக்க வேண்டும் . செல் 
விட்டதற்கு ஏற்ற வருவாய்க் கிடைப்பதாக இருந்தால் தான் 
செலவிடுவார்கள் . 


ஓர் எல்லைக்குப் பிறகு எவ்வளவு செலவிட்டாலும் 
வருவாயின் விகிதம் குறைவாகவே இருக்கும் . அவ்வெல்லையை 
நிர்ணயிப்பது தான் கடினம் . ஆடுகள் மேய்க்கும் தொழிலைச் 
செய்பவர்களுக்கு அனுபவமும் , ஆராய்ச்சியும் , தொழிலறிவும் 
தேவை . இவ்வறிவினால் புல்லைப் பற்றியும் பிராணிகளைப் 
பற்றியும் நன்கு 

அறிந்து . உற்பத்தியைப் பெருக்கலாம் . 
இவ்வறிவை முழுதுமாகப் பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்குக் 
காரணங்கள் , போருக்குப் பின் ஏற்பட்ட - சில முக்கிய 


174 

ஆஸ்திரேலியா 
பொருட்கள் கிடைக்காமை , அதாவது வேலி போட உதவும் 
சாமான்கள் , கிணறு வெட்டப் பயன்படும் கருவிகள் , உரங்கள் , 
சில இடங்களில் குறைவான உழைப்பாளிகளின் எண்ணிக்கை 
முதலியனவாகும் . சில இடங்களில் முதலில் இருந்த கம்பளியின் 
அதிக விலை பின்பும் தொடர்ந்து இருக்குமா என்ற சந்தேகம் 
எழ வாய்ப்பு உண்டு . இதற்கான காரணம் 

பழமையான 
முறையில் ஊறிய விவசாயிகளின் மாற்ற முடியாமையும் ஆகும் . 


நன்கு 


போருக்குப் பின் காணப்பட்ட விலை உயர்வு முன்னேற்திற்கு 

உதவியது . புல்வெளியின் பரப்பும் நீர்ப்பாசன 
வசதியைப் 

பெறும் நிலத்தின் பரப்பும் பெருமளவில் 
அதிகரிக்கப்பட்டன . உரமிடுதல் , பரந்தளவில் மேற்கொள்ளப் 
பட்டது . முயல்களில் எண்ணிக்கை வியக்கத்தக்க அளவில் 
பெருமளவில் மைக்ஸோமடோஸிஸ் ( Mytomatosis ) என்ற 
வியாதியினால் குறைக்கப்பட்டது . ஆடுகளுக்குத் துன்பத்தை 
விளைவிக்கும் பூச்சிகள் , நோய்கள் முதலியவைகளைத் தடுக்க 
அல்லது அழிக்க பல புதிய முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன . 


H 


> 


: 


கோதுமை 


பழமையான தனியான 

பண்ணையைப் 
பொருளாதார உயர்விற்காக ஆடுகளும் , தானியமும் வளர்க்கும் 
பண்ணையாக மாற்றுகின்றனர் . தீவிரமாக இத் தொழிலைச் 
செய்தால் வெளியிலிருந்து வரும் பிரச்சினைகளைச் சுலபமாகத் 
தீர்த்து இத் தொழிலை வளர்க்கலாம் . 


துணிகளை 


வெளியிலிருந்து வரும் பிரச்சினைகள் 
மற்ற இயற்கை நார் 

பயிர்கள் , செயற்கை இழைகள் 
ஆகியவை உரோமத் தொழிலுக்குப் பிரச்சினையாக உள்ளன . 
ஆனால் அப்பிரச்சினை எவ்வளவு தூரம் இத் தொழிலைப் பாதிக்கும் 
என்பதைக் கூறமுடியாது . பல மக்கள் தற்போது கம்பளித் 

வாங்காமல் சில பயன்களுக்குப் பருத்தித் துணி 
களையே 

பயன்படுத்துகின்றனர் . செயற்கை இழைகளான 
நைலான் போன்றவைகளை - இப்போது கம்பளிக்குப் பதிலாகப் 
பரந்தளவில் உபயோகிக்கின்றனர் . மக்கள் துணியின் விலை , 
நாகரீகம் , தரம் ஆகியவைகள் மனதில் கொண்டு ஆடைகளைத் 
தேர்ந்தெடுக்கிறார்கள் . இக் காரணிகளில் 

கம்பளியின் 
தேவையைப் பாதிக்கின்றன என்பதை 

அறிவது கடினம் . 
முக்கியமாக 

ஆஸ்திரேலிய மென்மையான கம்பளியினால் 
தயாரிக்கப்பட்ட அலங்கார ஆடை எவ்வளவு தூரம் பாதிக் 
கின்றது என்பதை அறிவது அவசியமாகும் . 


எது 


. 


1 


ஆடுகள் 

173 
மக்கட்தொகை அதிகரிப்பாலும் வாழ்க்கைத் தரம் உயர் 
வதினாலும் சில நாடுகளிலாவது அலங்கார ஆடைகளுக்கான 
தேவை பொதுவாக அதிகரிக்க வாய்ப்பு உண்டு . 
தேவையில் கம்பளியின் பங்குக் குறைவாகத்தான் இருக்கும் .. 
போருக்கு முன்பு இப் பங்கே அதிகமாக இருந்தது . மற்ற 
உபயோகங்களுக்குப் பயன்படுத்தும் அளவு குறைந்துள்ளது . 
ஆனால் அலங்கார ஆடைகளுக்காகப் பயன்படுத்தப்படும் அளவு 
அதிகமாகக் குறையவில்லை . தற்காலத்தில் அநேக ஆடைகள் 
தயாரிப்பதில் 

பல்வேறு இழைகளைக் 

கலந்து 

உபயோகிக் 
கின்றனர் . உதாரணமாகக் கம்பளியும் நைலானையும் கலந்து 
மலிவான தூய கம்பளியை விட அதிகமாக உபயோகிக்கக்கூடிய 
தூய நைலானைவிட சுகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வகையைத் 
தயாரிக்கின்றனர் . உதாரணம் : காலுறைகள் . வருங்காலத்தில் 
கம்பளிக்கும் , செயற்கை இழைகளுக்குமிடையே போட்டி 
ஏற்படாது . கலப்பு ஆடைகளில் எவ்வளவு சதவீதம் கலக்க 
வேண்டும் என்பது தான் பிரச்சினையாக இருக்கும் . 
சந்தையின் விரிவுக்கு ஏற்பக் கம்பளியின் தேவையும் மெதுவாகத் 
தொடர்ந்து அதிகரிக்கலாம் . செயற்கை இழைகள் தயாரிப்பதில் 
அதிக முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலோ அதிகமாக விலை 
குறைந்தாலோ கம்பளியின் தேவை பாதிக்கப்படும் . 


உலக 


விலையும் , சந்தைகளும் கம்பளித் தொழிலுக்கு முக்கிய 
மாகும் . ஆட்டுப் பண்ணையாளர் நேராக உலக மக்களின் 
வாங்கும் சக்தியை மாற்ற முடியாது . ஆனால் , அவர் நல்லத் 
தரமான இழைகளைக் குறைந்த விலைக்கு உற்பத்தி செய்யலாம் . 
உற்பத்திக்கு ஆகும் செலவை அதிகமான திறமையாலும் , 
ஆராய்ச்சியைப் பயன்படுத்துவதாலும் குறைக்கலாம் . கம்பளித் 
தொழில் விஞ்ஞான நிலையங்கள் , கம்பளியை விளம்பரப்படுத்தும் 
ஸ்தாபனங்கள் ஆகியவைகளுக்கு இடையில் நல்ல ஒற்றுமை 
நிலவுகிறது . 

கூட்டுறவு காரணத்தினால் 

கம்பளித் 
தொழில் நன்றாக வளர்வதில் ஐயமேதுமில்லை . 


இக் 


எதிர்காலம் 
விலைகள் உயர்ந்தபோதிலும் கூட 

ஆடுகள் 

வளர்க்கும் 
மண்டலத்தின் பரப்பு . அதிகமாக விரிவடைவதற்கு வாய்ப்பு 
இல்லை . இம் மண்டலத்தில் ஏறக்குறைய நிலையாக வரையறுக்க 
பட்டுவிட்டது . வறண்ட பகுதிகளில் காலநிலை , தாவரங்கள் , 
எல்லைகளை நிர்ணயிக்கும் காரணிகளாகவும் ஈரமான பகுதிகளில் 
இலாபத்தைத் தரும் நில உபயோகம் , காரணியாகவும் அமை 


196 

ஆஸ்திரேலியர் 
கின்றன . ஆடுகளை மட்டும் வளர்க்கும் பகுதிகளிலும் , மற்றப் 
பண்ணைத் தொழில்களுடன் சேர்ந்து நடைபெறும் , வளர்க்கும் 
இடங்களிலும் தீவிரமான முறையில் இத் தொழில் நடத்தப்படு 
கின்றது . . முன்னேற்ற வழிகளை மேற்கொள்வதினால் 
தொழில் வளர்ச்சிப் பெறுகின்றது . நீரைப் பயன்படுத்தும் 
முறையில் முன்னேற்றமான 

முறைகள் . புல் வகைகளில் 
முன்னேற்றம் , ஆடுகளின் தரத்தில் முன்னேற்றம் , பயிர்த் 
தொழிலுடன் இணைந்து நடைபெறும் ஆடுகள் வளர்க்கும் 
தொழிலின் முன்னேற்றம் , ஆகியன குளிர்காலத்தில் இத் 
தொழில் சிறப்பாக முன்னேற உதவுகின்றன . ஆஸ்திரேலியப் 
பொருளாதாரத்தில் கம்பளி முக்கிய பங்கு வகிக்கிறது . இது 
ஏற்றுமதியில் முக்கியமாக 

ஆஸ்திரேலியாவின் 
இயற்கை வளங்கள் முன்னேறுவதற்கு உதவும் சாதனமாகவும் 
விளங்குகிறது . இதனால் ஆஸ்திரேலியாவின் தொழில் செல்வம் 
வளர ஏதுவாகிறது . 


உள்ளது . 


12. மாடுகள் 


மாடுகள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு , தெற்குப் பகுதிகளில் 
வளர்க்கப்படுகின்றன . வடக்குக் கால் பாகம் பெரும்பாலும் 
அயனமண்டலத்தில் இருப்பதால் மாடுகள் வளர்ப்பதற்கு ஏற்ற 
தாக இல்லை . இப் பிரதேசத்தை மாடுகள் வளர்க்கப் பயன் 
படுத்தினாலும் இத் தொழில் அங்கு முழுதுமாக முன்னேற 
வில்லை . 


மாடுகளின் இனங்கள் 

ஆஸ்திரேலியாவிலுள்ள எல்லா இனங்களுமே வெளிநாட்டி 
லிருந்து கொண்டு வரப்பட்டவையாகும் . முக்கியமாகப் பிரிட்டனி 
லிருந்து வந்தவையாகும் . குற்றவாளிகளை ஒதுக்கி வைக்கும் 
இடமாக ஆஸ்திரேலியா இருந்த காலத்திலேயே பயிர்த்தொழில் 
முன்னேற்றத்திற்காக மாடுகளை வளர்க்க முயற்சி செய்தனர் . 
முதன் முதலில் சிறிய அளவில் மாடுகளை மற்ற நாடுகளிலிருந்து 
கொண்டு வந்தனர் . ஃசெபு ( Zebu ) இனத்தை இந்தியாவி 
லிருந்தும் மேலும் சில இனங்கள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்தும் , 
இங்கிலாந்திலிருந்து கருப்பு இன மாடுகளும் தருவிக்கப்பட்டன .. 
19 ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இங்குள்ள மொத்த மாடு 
களின் எண்ணிக்கை ஆயிரம் என்று கருதப்பட்டது . கப்பலில் 
தருவிக்கப்பட்ட ஃசெபு - இனத்தில் சில தப்பிக் கொடிய 
காட்டு மாடுகளாக மாறிவிட்டன . அவைகளைக் கணக்கில் சேர்க்க 
வில்லை . 


பிரிட்டனிலிருந்து அதிகமான மாடுகளைத் தருவித்ததால் மற்ற 
இன மாடுகளின் முக்கியத்துவம் முழுதுமாகக் குறைந்து 
விட்டது . ஷார்ட் ஹார்ன் ( Short - horn ) இனம் டர்ஹாம் என்று 
அக் காலத்தில் அழைக்கப்பட்டு வந்தது . இவ்வினம் 1825 ஆம் 
ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது . 20 ஆம் நூற்றாண்டு வரை 
இவ்வினம் தான் ஆஸ்திரேலியாவில் முக்கியமாக இருந்து 

ஸ்தி - 12 


மல் 


178 


ஆஸ்திரேலியா 
வந்தது . ஷார்ட் ஹார்னுக்கு ( Shot - horn ) அடுத்தபடியாக ஹியர் 
போர்ட் என்ற இனம் கொண்டு வரப்பட்டது . இது அதிகமாகப் 
புகழ் பெறவில்லை . 

பெறவில்லை . இதன் பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து 
அங்கூஸ் ( Angus ) . டேவன் (Devon ) , ரெட்போல் ( Redpole ) 
ஆகியவை தருவிக்கப்பட்டன . இவைகள் தற்போது ஆஸ்தி 
ரேலிய மாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன . அங்கூஸ் 
இனத்திற்கு அபர்டீன் - அங்கூஸ் ( Aberdeen - Angus ) TOT D 
பெயரை ஆஸ்திரேலிய கால்நடை வளர்ப்புக் கழகம் அங்கூஸ் 
என்று மாற்றியது . 1952 ஆம் ஆண்டு காலோவே ( Galloway ) 
என்னும் இனம் ஸ்காட்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப் 
இதன் தூய இனத்தை 

நியூசௌத் வேல்ஸில் 
காப்பாற்றி . 

வருகின்றனர் . மேலும் ஹியர்போர்ட் , ஷார்ட் 
ஹார்ன் ஆகிய இனங்களுடன் இவ்வினத்தைக் கலக்கச் செய்து 
கலப்பினத்தை உண்டாக்கி உள்ளார்கள் . 


பட்டது . 


. 


அயனமண்டல வடக்கில் ஷார்ட்ஹார்ன் சிறப்பாக வளர்க்கப் 
படுகிறது . மித வெப்ப காலநிலையை உடைய தெற்குப் பகுதிகள் 
பிரிட்டிஷ் இனங்களுக்கு ஏற்றதாக உள்ளன . இங்கிலாந்தில் 
இம் மாடுகள் வளரும் இடத்திலுள்ள காலநிலையைப் 
போலவே இங்கும் மிதமான காலநிலை அமைந்திருப்பதால் 
விட வெப்பம் சிறிது அதிகமாக உள்ளது . ஷார்ட்ஹார்ன் 

னம் வடக்குக் காலநிலைக்குப் பழக்கப்படுத்திக் கொண்டு 
விட்டதால் உண்ணியால் ஏற்படும் நோய்களைப் பொறுத்துக் 
கொள்ளக்கூடியத் தன்மையையும் வெப்பம் தாங்கும் திறனையும் 
பெற்றுள்ளன . உண்ணிகள் ஃசெபு இனத்திலிருந்து பரவியதாகக் 
கூறப்படுகிறது . ஷார்ட்ஹார்ன் இனம் உண்ணியைத் தாங்கப் 
பழக்கப்படுத்திக் கொண்டு 

விட்டாலும் , உண்ணியையும் , 
வெப்பத்தின் கடுமையையும் ஒரே சமயத்தில் எதிர்க்க முடியாது . 


புதிய குடியிருப்புகள் அமைத்த காலத்திலிருந்து ஃசெபு 
இனத்தைத் தருவிக்காமலிருக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன . 
ஆனால் அம் முயற்சிகள் யாவும் வீணாயின . அமெரிக்க ப்ராம்மன் 
( Brahman ) இன மாடுகளை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் 
இறக்குமதி செய்து தூய இனத்தைப் பாதுகாக்க எண்ணினர் . 
இவ்வினத்தை ஷார்ட்ஹார்ன் இனத்துடன் கலந்து ஆண் 
இனத்தைப் பெருக்க ஏற்பாடு செய்தனர் . இத் திட்டத்தால் தூய 
இனம் பாதுகாக்கப்பட்டது . அமெரிக்க ப்ராம்மன் ( Brahman ) 
ஆணினத்தை குயின்ஸ்லாந்து மாடுகளுடன் கலந்துகலப்பினத்தை 
உண்டாக்கினர் . சமீப வருடங்களில் குயின்ஸ்லாந்தில் ஃசெபு 


. 


மாடுகள் 


110 


இன ஆண் மகடுகளின் உபயோகம் அதிகரித்து உள்ளது . 
முக்கியமாக இம் மாகாணத்தின் வடக்குப் பகுதியில் இந்த ஆண் 

னம் ஏற்றதாக உள்ளது . அமெரிக்க ப்ராம்மன் இனமும் , 
ஷார்ட் ஹார்ன் இனமும் சேர்ந்த கலப்பினத்திற்கு ட்ரெளட் 
மாஸ்டர் ( Droughtmaster ) என்ற பெயரிடப்பட்டது .. 
வறட்சியைத் தாங்கும் இனமாக இருக்கக்கூடும் . 


இது 


சான்டா ஜெர்டுரூடிஸ் ( Santa Gertrudis ) என்ற இனம் 
டெக்ஸாஸிலிருந்து 1952 ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது . 
முதலில் அரசாங்கம் 

இவ்வினத்தை இறக்குமதி செய்ய 
அனுமதிக்கவில்லை . 

ஆனால் , கடந்த பதினைந்து ஆண்டுகளாக 
இவ்வினம் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது . இத் 
தூய இனம் குயின்ஸ்லாந்திலும் , நியூ சௌத்வேல்ஸிலும் பாது 
காக்கப்பட்டு வருகிறது . குயின்ஸ்லாந்து வடக்குப் பிராந்தியத்தி 
லுள்ள ஷார்ட் ஹார்ன் இனவழியைச் சேர்ந்ததாகச் சான்டா 
ஜெர்டுரூடிஸ் இருப்பதால் இதன் ஆண் இனம் சாண்டா பசு 
வுடன் சேர்ந்து சிறந்த கலப்பினத்தை உருவாக்குகிறது . இந்தக் 
கலப்பினம் வெப்பத்தின் கடுமை , உண்ணி ஆகியவற்றைத் 
தாங்குவதில் அமெரிக்க ப்ராம்மன் இனத்தைப் போன்று 
அவ்வளவு வலுவுள்ளதாக இல்லை . சாண்டா ஜெர்டுரூடிஸ் 
அயனமண்டலங்களில் வளர்க்க 

வளர்க்க ஏற்றதாக அறியப் 
பட்டுள்ளது . 


இனம் 


பால் தரும் இனங்களில் முக்கியமானவை ஷார்ட் ஹார்ன் . 
ஆஸ்திரேலிய இலாவாரா ( Illwara ) ஷார்ட் ஹாரன் . ஜெர்ஸி 
( Jersy ) . ஆங்கில ஃபிரீஷியன் ( English Friesian ) . அமெரிக்க 
ஹோல்ஸ்டின் பிரீஷியம் ஆகும் . ஆஸ்திரேலிய இலாவாரா 
ஷார்ட் ஹார்ன் இனம் தென்கிழக்கு நியூ சௌத்வேல்ஸில் உள்ள 
இலாவாரா மாவட்டத்தில் வளர்க்கப்படுகிறது . முதலில் இங்குப் 
பால் பண்ணைத் தொழில் , இப் பிரதேசத்தின் முன்னேற்றத் 
திற்குக் காரணமாக இருந்தது . ஆனால் தற்போது இங்கு எஃகுத் 
தொழில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது . இங்குப் பசுக்கள் 
இங்கிலாந்திலிருந்து , கப்பல் மூலமாகப் பாலுக்காகத் தருவிக்கப் 
பட்டன . பாலின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காகத் தூய இன 

அயர்ஷயர் ( Ayreshire ) பால் தரும் ஷார்ட்ஹார்ன் 
இனங்கள் ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பப்பட்டன . இறக்குமதி 
1870 ஆம் ஆண்டு தடுக்கப்பட்டது . இருக்கும் இனங்களில் 
ஆஸ்திரேலிய இலாவாரா ஷார்ட் ஹார்ன் இனம் பெருக்கப் 
பட்டது . ஒவ்வொரு பசுவும் ஓர் ஆண்டில் 45 % கொழுப்புச் 
சத்தை உடைய 29,000 பவுண்டு நிறையையுடைய பாலைத் 


மான 


180 


ஆஸ்திரேலியா 


தருகின்றது . இவ்வினம் பாலுக்காக வளர்க்கப்படும் இனத்தில் 
மிகச் சிறந்ததாகும் . சாதாரண பசுவின் பால் 4 % கொழுப்புச் 
சத்தை உடையதாக இருக்கும் . 

ஆஸ்திரேலிய இலாவாரா ஷார்ட்ஹார்ன் இனம் நடுத்தர 
உருவத்தையும் சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்தையுடையது . 
அதிக சதைப்பற்று இல்லாதது . சில வெள்ளைத் திட்டுக்கள் 
ஆங்காங்கு காணப்படுகின்றன . இவைகளின் கொம்பு சிறியது . 
தலையிலிருந்து வெளிநோக்கி வளைந்து , முன்புறமாக கீழ்நோக்கி 
வளைந்திருக்கும் . உடலின் முன்புறம் சிறியதாகவும் பின்புறம் 
அகன்றும் காணப்படுகிறது . 


பண்ணைத் தொழில் நடைபெறும் முறைகள் 

இக் கண்டத்தின் ஆறு பெரிய அரசியல் பிரிவுகளிலும் ஏற்ற 
முறையில் இத் தொழில் 

இத் தொழில் நடைபெறுகிறது . மாடுகளுக்குத் 
தானியங்களை உணவாகத் தருவதில்லை . ஆனால் , புல்லைத்தான் 
மாடுகளைக் கொழுக்க வைக்கப் பயன்படுத்தி வருகிறார்கள் . நல்ல 
தரமான மாட்டிறைச்சி நல்ல மழையுள்ள இடங்களில் வளரும் 


மாடுகளின் பரவலும் , மாட்டிறைச்சியின் உற்பத்தியும் 


மொத்த 


மாட்டிறைச்சி உற்பத்தி 


மாடுகள் 


மாகாணம் 


31/3/69 . 

1000 


66-67 
1000 
டன்கள் 


67-68 

1000 
டனகள் 


68-69 

1000 
டன்கள் 


நியூசௌத்வேல்ஸ் 


4820 


209.4 


220-9 


217.5 


விக்டோரியா 


3917 


225-0 


223.3 


210.8 . 


குயின்ஸ்லாந்து 


7733 


295.8 


310.5 


343-4 


தென் ஆஸ்திரேலியா 


869 


38.8 


33-1 


36.0 


மேற்கு ஆஸ்திரேலியா 


1586 


54.8 


56.2 


68-7 


டாஸ்மேனியா 


588 


24-7 


25.1 


28.0 


வட பிராந்தியம் 


1245 - 


16.3 


17.6 


18-1 


14 


ஆஸ்திரேலியன் தலைநகர 
பிராந்தியம் 


மொத்தம் 


20,772 


864.7 


889-6 


922 : 5 


மாடுகள் 


181 


சத்துள்ள புற்களை உணவாக அளிப்பதால் கிடைக்கிறது . இத் 
தரமான மாட்டிறைச்சிக்கு உலகெங்கும் தேவை உள்ளது . 
தானியங்களைத் தந்து மாடுகளைக் கொழுக்கவைக்கும் முறை 
இன்றளவும் இங்குப் பழக்கத்தில் இல்லை . 


குயின்ஸ்லாந்து 

இது ஆஸ்திரேலியா கண்டத்தில் + பங்கையும் ஆஸ் 
திரேலிய மாடுகளின் எண்ணிக்கையில் பாதியையும் கொண் 
டுள்ளது . இறைச்சிக்காக வளர்க்கப்படும் பிரிட்டிஷ் இனங்களும் 
ஷார்ட்ஹார்ன் ஹியர் போர்ட் ஆகியவை 100 ஆண்டுகளுக்கு 
முன்னர் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டன . இங்கு மாடுகளைத் 
திறந்த வெளியில் வளர்க்கிறார்கள் . ஆகையால் உற்பத்திக்கு 
ஆகும் செலவு குறைவு . வரும் வருமானம் நிகர வருமானம் 
ஆகும் . வறண்ட மேற்குப் பகுதியில் 1 சதுர மைலுக்கு 
10 மாடுகள் வீதமும் சத்துள்ள புற்களுள்ள கிழக்கு மத்தியக் 
குயின்ஸ்லாந்தில் ஒன்று ( அ ) ஒன்றரை ஏக்கருக்கு ஒரு மாடு 
வீதமும் வளர்க்கிறார்கள் . இங்குள்ள உள்நாட்டுப் புல் வகையில் 
நல்ல மழை கிடைக்கும் பகுதிகளில் மிகுதியாகக் காணப் 
படுகிறது . இங்கு 1 சதுர மைலுக்கு 40 அல்லது 60 மாடுகள் 
வளர்க்கப்படலாம் . ( படம் 26 C ) 


உள்ளது . 


கடந்த 40 ஆண்டுகளில் வியக்கத்தக்க அளவில் இத் தொழில் 
முன்னேற்றமடைந்துள்ளது . பாலுக்காக வளர்க்கப்படும் மாடு 
களின் எண்ணிக்கை 3 மடங்கு 

மடங்கு அதிகமாகி தற்பொழுது 
1,500,000 ஆக 

இறைச்சிக்காக வளர்க்கப்படும் 
மாடுகளின் எண்ணிக்கை மாறாமல் நிலையாக உள்ளது . ஆனால் 
இறைச்சியின் எடை மூன்று மடங்கு அதிகமாகி உள்ளது . இதன் 
காரணம் இன முன்னேற்றமும் , இளம் பிராணிகளை விற்றல் , 
திறமையான மேற்பார்வை முதலியன . வேலியிடுதல் , நீர்ப்பாசன 
வசதி செய்தல் , புல்லின் தரத்தை உயர்த்துதல் ஆகியவை 
களினாலும் இறைச்சி உற்பத்தி அதிகரித்துள்ளது . 


இம் மாகாணத்தின் தென்மேற்குப் பகுதியில் வருட மழை 
101 மாக உள்ளது . மற்ற இடங்களிலுள்ள புல்வெளிகளை 
முழுவதுமாக இத் தொழிலுக்குப் பயன்படுத்தவில்லை . முதலில் 
மாடுகளை வளர்த்துச் சந்தைக்கு அனுப்பினார்கள் . ஆனால் , பிறகு 
மாடுகளை வளர்த்து அதற்கு உணவளித்துப் பிறகு சந்தைக்கு 
அனுப்பும் முறையை பின்பற்றினார்கள் . ஆகையால் இறைச்சியின் 
உற்பத்தி அதிகரித்தது . குறைந்த மழையை யுடைய மேற்குப் 


182 

ஆஸ்திரேலியா 
பகுதிகளை இளம் பிராணிகளை வளர்ப்பதற்காகச் சிறப்பாக 
உபயோகப்படுத்தி , பிறகு அதிக மழையுள்ள இடங்களில் உள்ள 
நல்ல புற்கள் விளையும் பகுதிக்குக் கொண்டுவந்து உணவளித்து 
வளர்க்கலாம் . இம் முறை 

தென் அமெரிக்காவில் உள்ள 


in 


படம் 260 . 


மாடுகள் - மாட்டுக் கொட்டில்களில் 


அர்ஜன்டைனாவில் சிறப்பாகப் பின்பற்றப்படுகிறது . பெரும் 
பாலான பண்ணைத் தொழில் செய்பவர்கள் இன்றும்கூட மாடுகளை 
வளர்த்த 

உடனேயே நேராக இறைச்சி கொட்டில்களுக்கு 
அனுப்புகின்றனர் . 


கக்குப் பகுதியில் மழையளவு 
மாடுகள் 

183 
நியூ சௌத்வேல்ஸ் 

குயின்ஸ்லாந்திற்குத் தெற்கேயுள்ள இம் மாகாணத்தில் 
பண்ணைத் தொழில் நவீன முறையில் நடைபெறுகின்றது . 
காலனியாக இருந்தபோது 100,000 ஏக்கருக்கும் மேலான நிலம் 
ஒரு பண்ணைக்குச் சொந்தமாக இருந்தது . தற்போது அரசாங்கம் 
அந்த அளவைச் சுருக்கிச் சில ஆயிரம் ஏக்கர்கள் மட்டுமே ஒரு 
பண்ணைக்குச் சொந்தமாக இருக்கும்படி செய்துவிட்டது . இந் 
நிலங்கள் இன்றும் முதலில் குடியேறியவர்களின் வழிவந்தவர்க்குச் 
சொந்தமாக உள்ளன . தற்போது இருந்து வரும் சட்டத்தின்படி 
ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு உள்ள நிலத்தை , ஒன்றாகச் 
சேர்த்து ஒருவரின் மேற்பார்வையில் விட்டு விடுகிறார்கள் . இம் 
முறையில் ஒருவரின் கீழ் 5000 ஏக்கருக்கு மேலான நிலம் 
இருக்கும் . பரந்த நிலப்பகுதிகள் அரசாங்க நிலத்திலிருந்து 
குத்தகைக்கு எடுக்கப்பட்டதாக இருக்கும் . 

நியூசௌத்வேல்ஸ் பழங்காலம் தொட்டே 
வளர்க்கும் நிலமாக இருந்து வந்தது . 

தற்போது 
மாடுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது . இங்கு 
மாடுகளையும் ஆடுகளையும் வளர்ப்பதனால் பொருளாதார ரீதியில் 
ஏற்படும் நன்மையை உணர்ந்து செயல்படுகிறார்கள் .. இங்குள்ள 
புல்லின் இனம் மென்மையான மேல் பகுதிகளை ஆடுகள் தின்ற 
பிறகு அடியிலுள்ள முற்றிய புல் பகுதிகளை மாடுகள் உண் 

றன . இங்குள்ள எல்லா நிலையங்களிலும் - ஆடுமாடுகளை 
1 : 3 ( அ ) 1 : 5 என்ற வீதத்தில் வளர்க்கிறார்கள் . 
முதல் 40 " வரை இருக்கும் . இங்கு ஒன்றிலிருந்து இரண்டு 
வருட கன்றுகளைத் தரமுள்ள புற்களைக் கொண்டு கொழுக்க 
வைக்கின்றனர் . * உணவளிப்பவர்களும் தனியாக உள்ளனர் 
( Feeder type operators ) . மேற்குப் பகுதியிலிருந்து கன்றுகளை 
வாங்கி உணவளித்துக் கொழுக்க வைக்கும் தொழிலில் சிலர் 
ஈடுபட்டுள்ளனர் . 


ஆடுகள் 


ஆனால் , 


நியூசௌத்வேல்ஸ் தூய இனத்தை வளர்க்கும் முக்கிய 
மாகாணமாகும் . இங்கு வியாபாரத்திற்காகவும் மாடுகள் 
வளர்க்கப்படுகின்றன . சிறந்த மேற்பார்வையுடன் தரமான 
ஹியர்போர்ட் , அங்காங் , ஷார்ட்ஹார்ன் இனங்களை வளர்க் 
கிறார்கள் . இவ் வினங்கள் வளர்ப்பில் இம் மாகாணம் 
முதலிடம் வகிக்கிறது . 


! 


|1 


184 

ஆஸ்திரேலியா 
வறண்ட நியூசௌத்வேல்ஸின் மேற்குப் பகுதியில் பெரும் 
பரப்பில் திறந்தவெளி மேற்பார்வையில் நடைபெற்று வந்த 
தொழில் தற்போது வேலியிட்ட பகுதியில் நடைபெறுகின்றது . 
கொழுக்க வைப்பதற்காக இம் மாகாணத்தின் கிழக்குப் 
பகுதிகளுக்கு மாடுகளை அனுப்புகின்றனர் . இங்கு இன்னும் 
ஆடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன . 


இங்கு நியூ இங்கிலாந்தில் புல்லின் தரம் உயர்த்தப் 
பட்டுள்ளது . இங்குள்ள மண் பொதுவாகப் பாஸ்பர சத்துக் 
குறைந்து காணப்படும் . இதற்கு உரம் தேவைப்படுகிறது . 
உயர் தர புல் விளையும் நிலங்களை பகுதிகளாகப்பிரித்து வேலியிட்டு 
சுழற்சி முறையில் பயன்படுத்துகின்றனர் . இப் பகுதிகளின் 
அளவு 40 முதல் 160 ஏக்கர் வரை இருக்கும் . சிறிதளவு உலர்ந்த 
புல்லை தூய இனத்தை வளர்ப்பதற்காகப் பயன்படுத்துகின்றனர் . 
கடுமையான வறட்சி எப்போதாவது இம் மாகாணத்தின் கிழக்குப் 
பகுதியில் ஏற்படும் . 1966 ஆம் ஆண்டில் இவ்வித வறட்சி 
ஏற்பட்டது . அப்போது ஆடு மாடுகளின் எண்ணிக்கைப் பெரு 
மளவில் குறைக்கப்பட்டது . தூய இனத்தை வேறு இடங் 
களுக்கு அனுப்பிப் பாதுகாத்தனர் . 


ஒரு காலத்தில் முயல்கள் நியூ சௌத்வேல்ஸில் அதிகமாக 
இருந்தன . முயல்களுக்காக உறுதியான வேலிகள் அமைத்துப் 
புற்களைப் பாதுகாத்தனர் . வேலியை 6 ஆழம் வரை புதைத்து 
அமைத்தனர் . இம் முறை 50 

ஆண்டுகளுக்கு 

முன்னர் 
தொடங்கப் 

து முயல்களுக்கு மைஸோமடாஸிஸ் 
( Myxomatasis ) என்ற கிருமியினால் உண்டாகும் நோயை 
ஏற்படுத்தி அழித்தனர் . இதனால் முயல்களின் எண்ணிக்கைப் 
பெருமளவில் குறைந்தது . தற்போது நஞ்சை உபயோகித்து 
முயல்களின் எண்ணிக்கையைக் கட்டுப்படுத்துகின்றனர் . 


பட்டது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

இம் மாகாணம் கிழக்கு மேற்காகப் பரந்துள்ளது . இம் 
மாகாணத்தின் நடுப்பகுதியில் வறண்ட காலநிலை காணப்படுகிறது . 
வருடமழை 10 க்கும் 

குறைவாக உள்ளது . கரடுமுரடான 
கிங்லியோபால்ட் மலைகளைச் சுற்றிக் காணப்படும் வடக்கிலுள்ள 
கிம்பர்லி பகுதியில் தான் கால்நடை வளர்ப்பும் பயிர்த்தொழிலும் 
சிறப்பாக நடைபெறுகின்றன . இம் மாகாணத்தின் தென் 
மேற்கில் 18 " லிருந்து 40 " மழை பெறும் பெர்த்தைச் சுற்றியுள்ள 
பகுதியிலும் கால்நடை வளர்ப்பு நடைபெறுகின்றது . 


மாடுகள் 


185 


19 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கால்நடை வளர்ப்பவர்கள் 
குயின்ஸ்லாந்திலிருந்தும் , நியூ சௌத்வேல்ஸிலிருந்தும் , கிம்பர்லி 
பகுதியில் குடியேறத் தொடங்கினர் . இக் கண்டத்தின் மற்றப் 
பகுதியிலுள்ளதைப் போலவே மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் 
ஆடு வளர்ப்பு முக்கியத் தொழிலாக நடைபெறுகிறது . 


மாடுகள் திறந்த மேய்ச்சல் நிலங்களில் தான் வளர்க்கப் 
படுகின்றன . மேய்ச்சல் நிலங்கள் மிகவும் பெரியதாகவுள்ளன . 
சில 1500 பகுதிகளைக்கூட கொண்டிருக்கின்றன .. வடக்குப் 
பகுதிகளில் உள்ளதைப் போலவே இங்கும் சாலைப் போக்கு 
வரத்து தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது . ஆனால் , நீண்ட 
சாலைகள் இன்னும் வளர்ச்சியுறாததால் சாலை இரயில்கள் குறிப் 
பிட்ட அளவிற்கு தான் பயன்படுகின்றன . மாடுகளை கடல் 
துறைமுகங்களுக்கோ அல்லது 

இரயில் சத்திப்புகளுக்கோ 
அனுப்பப்படுகின்றன . கிம்பர்லியிலுள்ள நவீன 

இறைச்சி 
வெட்டும் களங்கள் , உறைந்த , குளிர்ந்த மாட்டிறைச்சியை 
மற்ற மாகாணங்களுக்கும் , ஏற்றுமதிக்காகவும் அனுப்புவதில் 
ஈடுபட்டுள்ளன . உயிருள்ள 
உயிருள்ள மாடுகள் கப்பல்கள் 

மூலமாக , 
பெர்த்துக்கு வெட்டுவதற்காகவும் சேமித்து வைப்பதற்காகவும் 
அனுப்பப்படுகின்றன . புனாரோ , நிமோனியா , உண்ணிகள் 
ஆகியன காணப்படாமல் இருக்கும் இடங்களில் தான் சேமித்து 
வைத்தல் மேற்கொள்ளப்படுகிறது . 


ஷார்ட்ஹார்ன் வகைதான் முதன்முதலில் கிம்பர்லிக்குக் 
கொண்டுவரப்பட்டது . அவ்வகைதான் இன்றும் எண்ணிக் 
கையில் அதிகமாக உள்ளது . 


பெர்த்தைச் சுற்றி பயிர்த்தொழில் நடைபெறுவதால் 
தெற்கில் கால்நடை வளர்ப்பும் புற்களால் மாடுகளைக் கொழுக்க 
வைப்பதும் பாதிக்கப்பட்டுள்ளன . எல்லா இடங்களும் சுமாரான 
மழை பெற்றாலும் பெர்த்தில் 35 " மழை இளவேனிற்கால மாதங் 
களான ஆகஸ்ட் , செப்டம்பர் மாதங்களிலும் , ஏப்ரல் , மே மாதங் 
களில் பனியாகவும் பொழிந்து 

விடுகிறது . 

கோடைகாலம் 
வறண்டும் வெப்பமாகவும் உள்ளதால் புற்கள் காய்ந்து காணப் 
பட்டு , மழைக்குப் பிறகு திரும்பவும் வளர்கின்றன . பெர்த்திற்குத் 
தெற்கில் நீர்ப்பாசனம் நடைபெறுவதால் புற்கள் வளர்ப்பதற்கு 
இடங்கள் காணப்படுகின்றன . 

நீர்ப்பாசனம் 
கிடைக்கும் நிலங்களில் பயிர்த்தொழில் நடைபெற்று வருகின்றது . 
ஆனாலும் புல்வெளிகள் நன்கு முன்னேற்றம் அடைந்துள்ளன . 
வேலியிடப்பட்ட சிறு புல்வெளிகளில் மேய்ச்சல் தொழில் நடை 


ஏற்ற 


ஆனால் 


1 


186 


ஆஸ்திரேலியா 


பெறுகின்றது . இது இங்கு சாதாரணமாக மேற்கொள்ளப்படும் 
தொழில் ஆகும் . ஒவ்வொரு மேய்ச்சல் நிலத்திலும் 100 அல்லது 
அதற்கும் மேற்பட்ட வியாபாரத்திற்கான பசுக்கள் வளர்க்கப் 
படுகின்றன . இதில் சில கலப்பில்லாத தூய இனங்கள் உள்ளன . 
அதிக எண்ணிக்கையில் ஹெரிபோர்ட் ( Hereford ) காணப் 
பட்டாலும் 

ஷார்ட்ஹார்ன் வகைதான் இங்கு முக்கிய 
மானதாகும் . 


இப் பகுதி இம் மாகாணத்தின் பால் பண்ணைத் தொழிலுக்குப் 
பெயர் பெற்றதாகும் . பால் கொடுக்கும் ஷார்ட்ஹார்ன் வகை 
அதிக எண்ணிக்கையில் காணப்பட்டாலும் ஹோல்ஸ்டீன் 
பிரிஸ்லியன் வகை பசுக்கள் அதிகமாகிக் கொண்டு வருகின்றன . 
மேற்கு நாடுகளைப் போலவே மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள 
பால்பண்ணைத் தொழில்கள் நவீன முறையில் நடைபெற்று மேற் 
பார்வை செய்யப்படுகின்றன . பாலுக்காக வளர்க்கப்படும் 
மாடுகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் 300,000 ஆகும் . 


வடக்கில் 


வடக்குப் பிராந்தியம் 

19 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் இங்குக் கால்நடை 
வளர்ப்புத் தொடங்கப்பட்டது . இடையிடையே தாழ்ந்த மலைத் 
தொடர்ச்சிகளைக் கொண்ட மேட்டு நிலமாக இப் பகுதி காட்சி 
யளிக்கிறது . மழையளவு தெற்கில் 6 " லிருந்து 
கடற்கரையில் 60 " மாக வுள்ளது . அநேகமாக எல்லா மேய்ச்சல் 
நிலங்களிலும் மழை 25 " அல்லது அதற்கும் குறைவாக உள்ளது . 
மழை பொதுவாக டிசம்பர் . ஜனவரி மாதங்களில் பொழிகிறது . 
வடக்கிலுள்ள இரயில்வே சந்திப்பான பிர்டம் ( Birdum ) என்ற 
நீகரமும் , தெற்கில் ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் என்ற சந்திப்பிற்கும் 

உள்ள தொலைவு 750 மைல்களாகும் . வடக்கு , 
தெற்காகச் செல்லும் ஒரு சாலை இப் பிராந்தியம் வழியாகச் 

மற்றொன்று இங்கிருந்து தொடங்கி , குயின்ஸ் 
லாந்து வரை செல்கிறது . இவைதான் இங்கு 500,000 சதுர 
மைல்களுக்குப் பயன்படும் சாலைப் போக்குவரத்துக்களாகும் . 


இடையே 


செல்கிறது . 


இங்கு பிளிண்டர்ஸ் , மிட்சல் போன்ற புற்கள் காணப்படும் 
நிலம் முதல் , பரவலான புதர் , பாறைபாங்கான இடத்திலுள்ள 
மண் மூட்டமில்லாத செழிப்பற்ற வறண்ட நிலம் வரை காணப் 
படுகின்றன . இயற்கைத் தாவரங்கள் 

மழைகால 
மாதங்களில் தான் தோன்றுகின்றன . மிட்சல் புல் குட்டையாக 
வளர்ந்து விரைவில் அழிந்து விடுகின்றது . பிளிண்டர்ஸ் நீண்டு 
வளர்ந்து 

அழிகின்றது . 

முற்றிய 


இரு 


மெதுவாக 


புற்களில் 


மாடுகள் 


187 


புரோட்டீன் அதிகமாக இருப்பதால் அதிகக் கால்நடைகள் அதில் 
மேய்க்கப்படாமல் இருந்தால் சில வருடங்களில் கால்நடைகள் 
மழைக்காலம் வரை நல்ல நிலையிலிருக்கின்றன . ஆனால் போது 
மான அளவு நீர் , மேய்ச்சல் நிலங்களுக்கு நல்ல பாதுகாப்பு , இவை 
தேவையாக உள்ளன . வறண்ட காலங்களில் சமாளிப்பதற்காகக் 
கால் நடை வளர்ப்பவர்கள் 25 % 

புற்களைச் 

சேமித்து 
வைக்கின்றனர் . 


1870 ஆம் வருடத்தில் தெற்கு ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்தி 
லிருந்து , இங்கு கால்நடைகள் கொண்டுவரப்பட்டபோது ஆலிஸ் 
ஸ்பிரிங்கில் மாடு வளர்த்தல் தொடங்கப்பட்டது . 1890 இல் மாடு 
மேய்ப்பவர்கள் ஆங்கிலேய ஷார்ட்ஹார்ன் இனத்தை இங்கு 
இறக்குமதி செய்த பிறகு இத் தொழில் நன்கு வளர்ந்தது . 
இப்பொழுதும் இவ் வினம் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் 

னங்களில் முக்கியமானதாக உள்ளது . பின்பு இப் பிராந்தியம் 
முழுவதும் திறந்த மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை 
வளர்ப்பது பரவியது . 


ஒருவருக்குச் சொந்தமான மேய்ச்சல் நிலங்கள் அளவில் மிகப் 
பெரிதாக இருப்பதால் இரு நிலையங்களுக்கு இடையே இருந்த 
அதிக தூரம் மாட்டுக் கூட்டங்களைப் பிரிக்கப் போதுமானதாக 
இருந்தது . இங்கு வேலிகள் காணப்படவில்லை . ஒவ்வொரு 
வருடமும் மாடுகள் ஒன்றாக திரட்டப்பட்டு அவைகளைத் தூய்மைப் 
படுத்தியும் , சில குறிகளையும் இடுகின்றனர் . ஒவ்வொரு 
நிலையத்தில் வெவ்வேறு இடங்களில் இவ்வாறு இவை திரட்டப் 
படுகின்றன . குறிகளை யிடும் குழு , மாடுகள் தீவனத்திற்காகவும் , 
நீருக்காகவும் கூடும் இடங்களில் , அவைகளை ஒன்றாகத் திரட்டி 
பின்பு மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கிறது . பெரிய 
நிலையங்களில் இவ் வேலை பல மாதங்களுக்குத் தொடர்ந்து நடை 
பெறுகின்றது . இதற்குத் தேவையான பொருட்கள் குதிரைகளில் 
எடுத்துச் செல்லப்படுகின்றன . 


இவ் வேலைகளுக்காகப் பழங்குடி மக்கள் ஈடுபடுத்தப்படுகின் 
றனர் . 

இவர்கள் வசிப்பதற்காகக் கூடாரங்கள் ஏற்படுத்தப் 
பட்டன . அதிக ஊக்கம் கொண்ட இவர்களில் சிலர் பின்பு 
மேய்ப்பவர்களாகவும் , மேய்ச்சல் நிலத்தில் வேலை செய்பவர் 
களாகவும் மாறிவிட்டனர் . முக்கிய நிலையங்களில் சிலர் சிறிய 
வேலைகளைச் செய்வதற்குப் பயன்படுத்தப்பட்டனர் . நிலையங்கள் 
கைமாறினால் அதில் வேலை செய்த பழங்குடிகளுக்குப் பெரும் 
பாலும் பல 

வேலை செய்ததால் சொத்துகள் 


வருடங்கள் 


. 


188 


ஆஸ்திரேலியா 


அளிக்கப்பட்டன . கடந்த வருடங்களில் இவர்களிடம் சில நல்ல 
பசுக்கள் காணப்பட்டன . 


பின்பு முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகு மாடுகள் பல மைல்கள் 
தொலைவிலுள்ள சந்தைகளுக்கு அனுப்பப்பட்டன . இரயில்வே 
சந்திப்புகளுக்கு அனுப்பப்பட்டு அடிலெய்ட் அல்லது டவுன்ஸ் 
வில்லி நகர சந்தைகளை அடைந்தன . இதைத் தடுப்பிற்காகவும் , 
மேய்ச்சல் நிலம் மேற்பார்வைக்காகவும் குறைந்த அளவு 
முயற்சிதான் எடுத்துக் கொள்ளப்பட்டது . பசுக்கள் மூப்பு 
அடைந்து இறக்கும் வரை மேய்க்கப்பட்டன . மாட்டுச் சொந்தக் 
காரர்கள் மேலும் ஒரு கன்று போடும் என்ற நம்பிக்கையிலேயே 
வளர்த்து வந்தார்கள் . மாட்டுக் கன்றுகள் திரட்டப்படும் போது 
ஆண்மை அழிக்கப்பட்டாலும் மேய்க்கப்பட்டு ஐந்து அல்லது 
ஆறு வயதாக இருக்கும்போது சந்தைக்கு அனுப்பப்பட்டது . 
நீர் தான் முக்கிய தடுப்பு சாதனமாக உள்ளது . மழை காலத்திற்கு 
பிறகு வற்றி விடுகின்றன . அந் நீர்நிலைகள் நீர் பள்ளங்களாக 
மாறினாலும் , அவைகளுக்கு இடையே தொலைவு அதிகமாக 
உள்ளது . சில தீவிரமான சமயங்களில் மாடுகள் நீருக்காக 15 
மைல் தொலைவு கூட செல்ல வேண்டியுள்ளது . இதனால் இரண்டு 
அல்ல மூன்று நாட்கள் இடைவெளியில் தான் நீரை குடிக்கின்றது . 
இதனால் இப்பொழுது 300 அடியிலிருந்து 800 ஆழத்தில் நில நீர் 
மட்டம் காணப்படும் இடங்களில் முக்கிய இடங்களில் குளங்கள் 
வெட்டப்பட்டுள்ளன. இவைகளில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு 
இயற்கை புல் செழிப்பாக வளர பயன்படுத்தப்பட்டு வருகிறது . 
ஒவ்வொரு 25 லிருந்து 50 பிரிவுகளில் நீர்க் கிடைத்தால் ஒரு சதுர 
மைலுக்கு 10 கால்நடைகள் வீதம் சிறந்த இடங்களில் வளர்க்கப் 
படுகின்றன . 


தற்பொழுது சில நிலையங்கள் நவீன கால்நடை வளர்ப்பு 
முறைகளைப் பின்பற்றுகின்றன . இப் பிராந்தியத்தில் இயற்கை 
காரணிகள் எதிராக இருந்தாலும் நவீன முறையில் கால்நடை 
வளர்ப்பில் கவனம் செலுத்தப்படுகிறது . இந் நிலையங்களில் 
முக்கியமானது கிங்ரான்ச் பாஸ்டுரல் கம்பெனி லிமிடெட் 
டுக்குச் ( King Ranch , Pastoral Company Limited ) சொந்தமான 
4700 சதுரமைல் பரப்புடைய புரூனெட் டவுன்ஸ் நிலையாகும் . 
( Brunette Towns ) . 

பத்து வருடங்களுக்கு முன்பு இங்கு ஷார்ட் ஹார்ன் இனம் 
கொண்டு வரப்பட்டது . இப்பொழுது புரூனெட் டவுன்ஸ் 
மேய்ச்சல் நிலம் 40,000 மாடுகளைக் கொண்டுள்ளது . இதில் 





- 
- 


மாடுகள் 


189 


பசுக்கள் 20,000 ஆகும் . இனக் கலப்பிற்காகச் சான்டா ஜெர்டூ 
ரூடிய் ( Santa gertrudis ) என்ற இனம் வளர்க்கப்படுகிறது . தூய 
இனமும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது . மேலும் இரண்டாம் 
மூன்றாம் கலப்பிற்கும் பின் வரும் காளை மாடுகள் பசுக்களோடு 
இனக் கலப்புச் செய்யப்படுகிறது . இதற்குக் காரணம் எண்ணிக் 
கையை அதிகப்படுத்துவதாகும் . 


இம் 


அதிக பரப்புள்ள மேய்ச்சல் நிலம் வேலியிடப் 
பட்டுள்ளது . புல்வெளி 10 சதுர மைல்கள் அல்லது 550 சதுர 
மைல்கள் பரப்பில் காணப்படுகின்றன . எல்லா புல்வெளி 
களுக்கும் நீர் அளிக்கப்படுகின்றது . இங்கு சுமார் 119 கிணறுகளும் 
நீர்நிலைக்கு இணையாக நீர்பள்ளங்களும் காணப்படுகின்றன . ஒரு 
பசுவும் , 4 அல்லது 41 மைலுக்குமேல் கடந்து நீரைக் குடிப்பதில்லை. 
6 % காளை மாடுகள் பயன்படுத்தப்படுன்கிறன . 76 % கன்றுகள் 
பாலை மறக்கச் செய்யப்பகிடுன்றன . அதிக எண்ணிக்கையுள்ள 
கன்றுகள் அயனமண்டலத்திற்கும் இப் பிரதேச உபயோகத்திற் 
காகவும் பயன்படுத்தப்படுகின்றன . கன்றுகள் 8 மாதங்களில் 
பால்குடி மறக்கச் செய்யப்படுகின்றன . சான்டா ஜெர்டுரூடிஸ் 
கலப்பினங்கள் 18 மாத வயதாகயிருக்கும் போது வெளி இடங் 
களுக்கு அனுப்பப்படுகின்றன . பின்பு இறைச்சி 460 பவுண்டு 
எடையுள்ளதாக மாறி 60 % உணவிற்குரியதாகிறது . ஷார்ட் 
ஹார்ன் கன்றுகளும் 4 வயதாக உள்ளபோது அதே எடையைக் 
கொண்டுள்ள தாக மாறுகின்றன . தூய இனங்களும் கலப்பினங் 
களும் 18 மாத வயதாக இருக்கும்போது இனக் கலப்புச் செய்யப் 
படுகின்றன . 


13 " மழையளவில் வறண்ட பிரதேசத்தில் நல்ல கவனிப்பும் 
மேற்பார்வையும் இருந்தால் கால்நடை வளர்ப்பு எளிதான செயல் 
என்பதற்கு வடக்குப் பிராந்தியம் ஒரு சிறந்த உதாரணமா 

பாகும் . 
புல்வெளி தடுப்பு , போதுமான நீர் , சான்டா ஜெர்டுரூடிஸ் கலப் 
பினத்தின் செல்வாக்கு இவை உண்ணக்கூடிய இறைச்சியின் 
அளவை இருமடங்காக அதிகரித்து உள்ளன . புதிய திட்டம் 
முடியும் போது இந்த அளவு மூன்று மடங்காக மாறிவிடலாம் . 
மேய்ச்சல் நிலம் முழுதுமாக ஒரு வியாபார நிலமாகப் பயன்படுத்த 
படுகின்றது . இங்குத் தொழிலாளர்கள் - 23 ; பழங்குடிகள் -20 ; 
தொழிலாளிகள் - 20 என்ற அளவில் காணப்படுகின்றனர் . 


இந் நிலையம் கிங்ரான்ச் பாஸ்ட்ரல் கம்பெனியால் திறமையாக 
நடத்தப்படுகின்றது . ஆனால் மற்ற இடங்களில் திறந்த 
மேய்ச்சல் நிலம் மெதுவாக மறைந்துகொண்டே வருகின்றது . 


190 

ஆஸ்திரேலிய 
ஆஸ்திரேலியர்களால் உலகிலேயே மிகப் பெரிய மேய்ச்சல் நிலம் 
என்று சொல்லப்படும் . அலெக்சான்டிரியா 11,000 பரப்பளவில் 
காணப்பட்டாலும் இதன் எல்லையில் பெரும்பகுதி வேலியிடப் 
பட்டுள்ளது . சில இடங்களில் குறுக்காக வேலிகள் போடப் 
பட்டுள்ளன . 


இப்பொழுது வடக்குப் பிராந்தியத்திலுள்ள நிலையங் 
களிலிருந்து மாடுகள் , சாலை வண்டிகள் மூலமாக இரயில்வே 
நிலையங்களுக்குக் கொண்டு வரப்படுகின்றன . 10 டன் எடை 
யுள்ள பெட்டிகளை இரு டிரெய்லர்கள் இழுப்பதன் மூலமாக 1000 
பவுண்டு எடையுள்ள 60 கால்நடைகள் கடத்தப்படுகின்றன . 
முன்பு பல மைல் தொலைவைக் கடப்பதற்குப் பல வாரங்கள் 
எடுத்துக் கொள்ளப்பட்டன . ஆனால் தற்போது சில மணி 
நேரங்களிலேயே இத் தொலைவு கடக்கப்படுகின்றது 
மேற்பார்வை உள்ள மேய்ச்சல் நிலங்களில் மாடுகள் இரண்டு 
அல்லது மூன்று வயதாக இருக்கும் போதே விற்கப்படுகின்றன . 
வயதானப் பசுக்களும் , காளை 

மாடுகளும் வெளியேற்றப் 
படுகின்றன . மேய்ச்சல் நிலத்தில் அவை மேய்ப்பதைத் தடுப் 
பதற்காகவே அவை வெளியிடங்களுக்கு அனுப்பப்படுகின்றன . 


நல்ல 


தெற்கு ஆஸ்திரேலியா 

இம் மாகாணத்தின் பெரும்பகுதி 100 க்கும் குறைவான மழை 
யளவைக் கொண்டு வறண்ட கால நிலையைக் கொண்டுள்ளது .. 
ஆனால் தென்கிழக்குப் பகுதி அடிலெய்டுக்கு அருகில் மழையளவு 
10 " லிருந்து 25 / 1 மாக வுள்ளது . இம் மாகாணம் கால் நடை 
வளர்ப்புக்கு அதிக முக்கியமான தல்ல . மொத்த கால்நடைகள் 
600,000 . இதில் பாதி பாலுக்காகவும் , பாதி இறைச்சிக்காகவும் 
வளர்க்கப்படுகின்றன . தெற்கு ஆஸ்திரேலியா கால்நடை நோய் 
தடுப்பினால் , முன்னேறினால் ஒரு புல்வெளி கொழுக்க வைக்கும் 
புல்வெளியாக ( அ ) பிரதேசமாக மாறலாம் . வடக்கிலிருந்து 
சேமித்து வைத்திருக்கும் மாடுகள் இங்கு அனுப்பப்படலாம் . 


விக்டோரியா 


1 


தென்கிழக்கில் காணப்படும் இம் மாகாணத்தில் மாடுகள் 
அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன . வருட சராசரி மழை 
2011 அல்லது அதற்கு அதிகமாகவும் உள்ள தால் ஆஸ்திரேலியாவி 
லேயே அதிக நீர் வசதி கொண்ட பகுதியாகவும் உள்ளது . 
ஆனால் சிற்சிலவருடங்களில் தீவிரமான வறட்சித்தோன்றுகிறது . 


மாடுகள் 


191 


ஆடுகள் வளர்ப்பு தான் முதலில் மேற்கொள்ளப்பட்ட 
கால் நடை தொழிலாகும் . மக்கள் தொகை அதிகரித்தவுடன் 
மாடுகள் பால் பண்ணைப் பொருட்களுக்காகவும் இறைச்சிக் 
காகவும் வளர்க்கப்பட்டன . பாலுக்காகவும் , இறைச்சிக் 
காகவும் வளர்க்கப்படும் மாடுகள் 2 : 1 என்ற விகிதத்தில் 
காணப்படுகின்றன . ஆனால் கடந்த சில 

வருடங்களில் 
பாலுக்காக வளர்க்கப்படும் மாடுகளின் எண்ணிக்கை நிலையாக 
உள்ளது . 

இறைச்சிக்காக வளர்க்கப்படும் மாடுகளின் 
எண்ணிக்கை விரைவாக அதிகரித்து இரு வகைகளின் தூய 
இனங்கள் , சிறந்த கால்நடைகளைத் தருகின்றன . 


. 


அதிக மக்களடர்த்தியும் நல்ல மழையுமுள்ளதால் விவசாய 
முன்னேற்றம் , ஆஸ்திரேலியாவில் மற்ற மாகாணங்களைவிட 
இங்கு நன்கு ஏற்பட்டுள்ளது . பால் பண்ணைத் தொழில் 
நடைபெறும் இடங்களில் 

நல்ல 

முன்னேறியப் புற்கள் 
ஆஸ்திரேலியத் தனிச் சிறப்பான முறையில் பயன்படுத்தப் 
படுகின்றன . ஆடுகள் புற்களின் இளம் தளிர்களை மேய்கின்றன . 
மாடுகள் சிறிய மேய்ச்சல் நிலங்களில் ஆடுகள் மேய்ந்த பிறகு , 
அகன்ற கரடுமுரடான புற்களிலும் 

மேய்கின்றன . இறைச் 
சிக்காக வளர்க்கப்படும் மாடுகள் கொழுக்க வைப்பதற்காகப் 
புற்களில் மேய்க்கப்படுகின்றன . மழை குறைவான மேற்குப் 
பகுதியிலிருந்து சேமித்து வைக்கப்பட்ட மாடுகள் கிழக்கி 
லிருக்கும் .முன்னேறிய புல்வெளிகளுக்குக் கொண்டு வரப் 
படுகின்றன . இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கன்றுகள் இரண்டு 
அல்லது 1 வயதாக 

இருக்கும் போதே விற்கப்படுகின்றன . 
சுமார் 50 % இரண்டு வயதுக்கும் குறைவாகவே இருக்கும்போதே 
விற்கப்படுகின்றன . 

இறைச்சிக்காக வளர்க்கப்படும் மாடுகளில் - பகுதி ஹியர் 
போர்ட் இனமாகும் . அதற்கு அடுத்து முக்கிய இனம் அபர்டீன் 
ஆங்கஸ் இனமாகும் . மற்ற மாகாணங்களில் முக்கிய இடம் 
வகிக்கும் ஷார்ட்ஹார்ன் இனம் இங்குக் குறைந்த எண்ணிக்கை 
யிலேயே காணப்படுகின்றன . இறைச்சி உற்பத்தியில் பெரும் 
பங்கு பாலுக்காக வளர்க்கப்படும் மாடுகளிலிருந்தும் கன்று 
களிலிருந்தும் கிடைக்கிறது . இவை பெரும்பாலும் பாலுக்காக 
வளர்க்கப்படும் ஷார்ட்ஹார்ன் இனமாக உள்ளது . இவை , 
முன்னேறிய புல்வகைகளில் நன்கு வளர்கின்றன . 
சந்தைக் களங்கள் 

5 முக்கிய விற்பனைக் களங்கள் வட்டமாக இக் கண்டத்தில் 
கடற்கரையோரத்தில் காணப்படுகின்றன . இங்கு விற்பனை 


192 

ஆஸ்திரேலியா 
ஏலமிடுதல் மூலம் நடைபெறுகின்றது . கால்நடை வளர்ப்பவர்கள் 
செயல் நிலையங்களுக்குக் கால்நடைகளைக் கடத்தும் பொறுப்பை 
விட்டு விடுகின்றனர் . இச் செயல் நிலையங்கள் ஏலமிடுதல் மூலம் 
மொத்த வியாபாரிகளுக்கும் , ஏற்றுமதி செய்பவர்களுக்கும் , 
இறைச்சி வெட்டுபவர்களுக்கும் விற்றுவிடுகின்றன . இச் செயல் 
நிலையங்கள் விற்பனை விலையில் 5 % எடுத்துக் கொண்டு 
விடுகின்றன . இந்த அளவு மற்ற நாடுகளை விட மிக அதிகமாக 
உள்ளது . ஏலமிடுதலுக்கு முன் மாடுகளின் சொந்தக்காரர்கள் 
தரம் தரமாகப் பிரிக்கின்றனர் . உணவாக மாறக்கூடிய மாட்டின் 
இறைச்சியின் அளவைப் பொறுத்தும் எடையைப் பொறுத்தும் 
விலைகளை நிர்ணயிக்கப்படுகின்றனர் . பெர்த் பகுதியில் காணப் 
படும் மிட்லாண்டு ஜங்ஷன் விற்பனைக் களத்தில் ( Midland 
Junction Sales Yard ) இவ்வாறு மாடுகள் 1966 இல் பிரிக்கப் 
பட்டன . 


கன்று இறைச்சி 

9 மாத அல்லது ஒரு வருட வயதுள்ள கன்று இறைச்சியின் 
எடை 180 லிருந்து 400 பவுண்டு ஆகும் . 


முதல் 


1966இல் இளவேனிற் காலத்தில் உணவாக் 

கூடிய 
இறைச்சியின் விலை 

வருடத்தைவிட 6 சென்ட் 
அதிகரித்தது . கன்று இறைச்சிப் பெர்த் சந்தையில் 37 சென்ட் 
விற்கப்பட்டது . உயிருள்ள கன்று 22 சென்ட் விற்கப்பட்டது . 
காமன்வெல்த்திலும் கிழக்குப் பிரதேசத்தில் இரு வருட வறட்சி 
யும் நல்ல ஏற்றுமதித் தேவையும் , அதிக விலைகள் ஏற்படுவதற் 
கான காரணிகளாக அமைந்தன . 


இறைச்சிக் களங்கள் 

அநேகமாக எல்லா இறைச்சிக் களங்களும் கிழக்குக் கடற் 
கரையில் பரவலாகக் காணப்படுகின்றன . 4 களங்கள் மேற்கு 
ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் அமைந்துள்ளன . கடற்கரை 
இறைச்சிக் களங்கள் உள்நாட்டு , வெளிநாட்டு வியாபாரத்திற் 
காகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன . அதிக மக்களடர்த்தி உள்ள 
உள்நாட்டுப் பகுதியிலுள்ள இறைச்சிக் களங்கள் உள்நாட்டுத் 
தேவையைத்தான் பூர்த்தி செய்கின்றன . பொதுவாக இவை 
யெல்லாம் நல்ல மேற்பார்வைக்கும் , சுகாதாரத்திற்கும் பெயர் 
பெற்றவை . வெளிநாட்டிற்கு அனுப்பப்படும் இறைச்சி , காமன் 
வெல்த் இறைச்சி மேற்பார்வையாளர்களால் மேற்பார்வையிடப் 
படுகின்றது ( Commonwealth meat Inspection Service ) உள் 


193 


மாடுகள் 


நாட்டின் தேவைகளுக்குத் தயாரிக்கப்படும் இறைச்சி , மாகாண 
மேற்பார்வையாளர்களால் மேற்பார்வையிடப்படுகின்றது . 


1964 இல் மேய்ச்சல் நிலத்திலிருந்த 35 : 6 % மாடுகள் இறைச் 
சிக்காகக் கொல்லப்பட்டன . இந்த அளவு சில இடங்களில் வறட்சி 
ஏற்பட்டதால் அதிகமாகியது . இதற்கு முன் வருடங்களில் 30 சத 
வீதமாக இருந்தது . 

இறைச்சியின் அளவு மிக அதிகமாக 
இருந்தது . இது ஆஸ்திரேலிய மாடுகளின் உயர்ந்த உற்பத்தியைக் 
காட்டுகிறது . இறைச்சியில் பாதி பங்கு ஏற்றுமதி செய்யப் 
படுகிறது . உற்பத்தியை அதிகப்படுத்தினால் ஏற்றுமதியின் 
அளவும் அதிகரிக்கும் . சராசரி ஒருவருக்குக் கிடைக்கும் 
மாட்டிறைச்சியின் அளவு அதிகமாக உள்ளது . அதாவது 100 
பவுண்டாகும் . இறைச்சி உற்பத்தியை 1 % பெருக்கினால் 
சாதாரண விகிதத்தில் வளரும் மக்கள் தொகையின் தேவையைப் 
பூர்த்தி செய்யலாம் . 1963 இல் ஆஸ்திரேலியாவில் மாட்டிறைச் 
சியின் ஏற்றுமதியில் பங்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு 
அனுப்பப்பட்டது . இப்பொழுது இந்த ஏற்றுமதி அளவு 
பாதியாகக் குறைந்துவிட்டது . 10 ஆண்டுகளுக்கு முன்பு 
கிரேட் பிரிட்டன் , ஆஸ்திரேலியாவின் மாட்டிறைச்சி ஏற்று 
மதியில் 80 சதவீதத்தைப் பெற்று வந்தது . 1964 இல் இது 

து . 15 சத 
வீதமாகக் குறைக்கப்பட்டது . மறுபடியும் இந்த ஏற்றுமதியின் 
அளவு உயர ஆரம்பித்துள்ளது . இந்த ஏற்றுமதியின் சந்தையில் 
ஏற்படும் பெரிய மாற்றங்களால் ஒரு நாட்டின் கால்நடைப் 
பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது . ஆனால் உலகில் எல்லா 
பாகங்களிலும் மாட்டிறைச்சிக்குத் தேவை இருப்பதால் 
ஆஸ்திரேலியா உற்பத்திச் செய்யும் எல்லாவற்றையும் சரியான 
விலைக்கு விற்க முடிகிறது . 


. 


கால்நடைகளுக்கு வரும் நோய்கள் 

உண்ணியினால் ஏற்படும் நோய்கள் தகரக்கல , உணவினால் 
நச்சுப்பாடு உண்டாவதால் ஏற்படும் நோய் புரூரோ , நிமோனியா 
ஆகியன . கண்டத்தில் அயனமண்டல வடக்குப் பகுதியில் 
உண்டாகும் நோய்களாகும் . மாடுகளை அதிக தூரம் மேய்க்க 
விடுவதால் குளிப்பாட்டுதலும் , சுத்தப்படுத்துதலும் கடினமாக 


உள்ளது . 


புரூரோ நிமோனியா , நோயைச் சில இடங்களில் வராமல் 
தடுத்துள்ளனர் . மற்ற இடங்களில் இன்றும் அவ் வியாதி பரவி 

ஆஸ்தி -13 


194 


ஆஸ்திரேலியா 


காணப்படுகின்றது . அவ்வியாதி உள்ள இடங்களிலிருந்து மற்றச் 
சுத்தமான மாடுகளை மற்ற இடங்களுக்கு அனுப்புவதற்கு முன் 
தடுப்பு ஊசிகள் போடப்படுகின்றன . இறந்த பிராணிகளின் 
எலும்புகளை உண்பதால் உணவு நஞ்சாகி ( Botubsin ) ஏற்படும் 
வியாதியினால் வடக்குப் பிராந்தியம் மேற்கு ஆஸ்திரேலியா , 
குயின்ஸ்லாந்து ஆகிய மாகாணங்களில் 

ஆகிய மாகாணங்களில் 1 % லிருந்து 2 % வரை 
மாடுகள் இறக்கின்றன . ஆஸ்திரேலியாவிலுள்ள பெரும்பாலான 
மண்ணில் பாஸ்வர சத்துக் குறைவாக உள்ளது . ஆகையால் 
பாஸ்வர சத்துள்ள எதையும் அபரீ தமான பசியுடன் உண்ணும் 
மாடுகள் வளர்கின்றன . இதனால் இறந்த பிராணிகளின் மிஞ்சி 
யிருக்கும் பகுதிகளில் பாஸ்வரம் உள்ளது . பாஸ்வரக் குறைவை 
ஈடு செய்வதற்கு அதிக செலவாகும் என்பதால் அம் முறையைப் 
பயன்படுத்துவதில்லை . பிராணிகளை நோய்களிலிருந்து தடுக்கும் 
தடுப்பு மருந்துகள் இருந்தபோதிலும் , அவைகளின் விலை அதிக 
மாயிருப்பதால் அவைகளைப் பயன்படுத்துவதில்லை . புரூனெட் 
டவுன்ஸில் தூய இன மாடுகளுக்கு மட்டும் தடுப்பு ஊசிகள் 
போட்டு வருகிறார்கள் . 

வருகிறார்கள் . தீவிரமான நோய்கள் பரவியுள்ள 
இடங்களில் சில நிலையங்களில் எல்லா பிராணிகளுக்கும் தடுப்பு 
மருந்துகளை அளித்து வருகின்றனர் . 


உடைய 


காச நோய்த் தடுக்கவும் புரூசெலாசிஸ் ( Brucellosis ) என்ற 
நோயைத் தடுக்கவும் தடுப்பு மருந்துகளை அதிகமான மாடுகள் 
தெற்குப் பகுதியில் 

சாதாரணமாகப் பயன் 
படுத்துகிறார்கள் . ஆனால் , வடக்கில் சில 

சிறந்த முறையில் 
நடத்தப்படும் நிலையங்களிலேயே மாத்திரம் இம் மருந்துகளைப் 
பயன்படுத்துகிறார்கள் . 


1958 ஆம் ஆண்டில் எந்த அசைபோடும் கால்நடைகளை 
இறக்குமதி செய்ய 

அனுமதித் தரப்படவில்லை . ஏனெனில் 
அப் பிராணிகள் நீல நாக்கு என்ற தொற்று நச்சு நோயைப்பரவச் 
செய்யும் என்று பயந்தனர் . இதனால் மாமிசத்திற்காகத் தூய 
கால்நடை இனங்களை வளர்ப்பவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் .. 
ஏனெனில் அவர்கள் மந்தையின் தரம் உயர்வாக இருக்கப் புதிய 
இன வெளிநாட்டு இனங்கள் 

தொடர்ந்து தருவிக்கப்பட 
வேண்டும் என்று எண்ணினார்கள் . இந்த எண்ணம் ஏற்றுக் 
| கொள்ளக்கூடியதாக இல்லை . ஆஸ்திரேலியாவிலுள்ள கால் 
நடைகளின் எண்ணிக்கை முக்கிய இன மாடுகள் ஆகியவற்றைக் 
கொண்டு பார்த்தால் இக் கண்டம் போதுமான அளவு மாடு 
களையும் தரத்தையும் கொண்டு உள்ளது என்று ஆஸ்திரேலிய 


. 


மாடுகள் 


195 


ஷார்ட்ஹார்ன் என்ற இனத்தைக் கொண்டு 


இலாவாரா , 
நிரூபித்தனர் . 


மாக 


அரசாங்கமும் , மாடுகளும் 

கால்நடைத் தொழிலுக்குப் பரிசோதனை பண்ணைகள் 
ஆராய்ச்சி நிலையங்கள் மிகவும் உதவுகின்றன . ஆடுகள் முக்கிய 

வளர்க்கப்படும் இடங்களிலும் மாடுகளும் வளர்க்கப் 
படுகின்றன . அங்கு மாடுகளே உள்ளன என்று கூறமுடியாது . 
நவீன 

நிலையங்களிலுள்ள ஆராய்ச்சியாளர்களால் கால்நடை 
உணவின் தரம் , அவற்றின் உயர்வு . முன்னேற்றம் , இனப் 
பெருக்கம் , சூழ்நிலை , மாமிச உற்பத்தி முதலியன பற்றி ஆராய்ச்சி 
நடத்தப்படுகின்றன . 


நோய் தடுப்பிலும் , இறைச்சியைச் சோதனை செய்வதிலும் 
காமன்வெல்த் அரசாங்கமும் , மாகாண அரசாங்கமும் கவனம் 
செலுத்துகின்றன . இவைகளுக்கு இடையே வேறுபாடுகள் 
இருந்த போதிலும் கால்நடைத் தொழில் நன்கு நடத்தப் 
படுகின்றது . 

நோயுள்ள பகுதிகளிலிருந்து மற்ற இடங் 
களுக்கு நோய்ப் பரவாமல் இருக்கக் கடுமையான நடவடிக்கைகள் 
எடுத்துக் கொள்கின்றனர் . 


மெல்போர்னுக்கு 25 மைல் தூரத்திலுள்ள ஒரு சர்வதேசப் 
பண்ணை முனிசிபாலிடியால் நடத்தப்படுகிறது . இங்கு மேய்த்தல் 
நிலம் 27,600 ஏக்கராகும் . இந் நிலம் நகரத்திலிருந்து வரும் 
கழிவு நீரால் நீர்ப்பாசனத்தைப் பெறுகிறது . இதில் 25,000 
மாடுகள் வளர்க்கிறார்கள் . இதில் பல வேறுபட்ட இனங்களும் 
கலந்துள்ளன . 


எதிர்காலம் 

1960 லிருந்து 1964 ஆம் ஆண்டிற்குள் ஆடுகள் எண்ணிக்கை 
6.5 % உயர்ந்தது ; 165 மில்லியனாக ஆனது . மாடுகள் 13 % ஆக 
உயர்ந்தது . 19 மில்லியன்களாக ஆனது . இக் கண்டத்திலுள்ள 
மாடுகள் இங்குள்ள தாவரங்களில் 38 % த்தையும் ஆடுகள் 62 % த் 
தையும் உண்கின்றன . கால்நடைத் தொழில் பொருளாதாரத்தில் 
ஆடுகள் முக்கிய பங்கு பெற்றாலும் மாடுகளின் முக்கியத்துவம் 
வளர்ந்து வருகிறது . ஏனெனில , உலகில் தாவர பிராணி 
உரோமத்தை எடுத்து செயற்கை உரோமம் 

உரோமம் தயாரிப்பதில் 
ஈடுபட்டுள்ளனர் . மற்றொரு காரணம் என்ன வெளில் பொருளா 
தாரம் முன்னேற்றமடைந்த நாடுகளில் மாட்டிறைச்சியின் 


196 

ஆஸ்திரேலியா 
உற்பத்திக் குறைவாக இருப்பதாலும் மேலும் மாட்டிறைச்சி 
இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் வசதி பெற்றிருப்பதும் 
ஆகும் . இவை இரண்டினாலும் மாடுகளின் உற்பத்தி ஆடுகளின் 
உற்பத்தி அதிகமாக வாய்ப்புள்ளது . ஆஸ்திரேலியாவில் ஒரு 
சதுர மைலுக்கு 4 மனிதர்களுக்குக் குறைவாகவே வாழ்கிறார்கள் . 
ஆகையால் மனிதன் கால்நடைகளுடன் இடத்திற்காகப் போட்டி 
யிட வேண்டிய அவசியம் இல்லை . ஆகையால் கால்நடைகளுக் 
கான மேய்த்தல் நிலத்திற்குக் குறைவில்லை . இக் கண்டத்தில் ! 
பங்கிற்கு வருட மழை 200 அல்லது அதற்கு மேலும் உள்ளது . 
மற்ற பங்கு குறைவான மழையைப் பெறுவதால் அவைகளைக் 
கால்நடை வளப்பிற்குப் பயன்படுத்தலாம் . ஆடுகள் வளர்ப்பைப் 
பாதிக்காமலேயே மாடுகளை வளர்க்கப் 

போதுமான 
உள்ளது . கரடுமுரடான வடக்குப் பகுதியில்கூட , உலகிலுள்ள 
மற்ற எல்லா இடங்களைவிடக் குறைந்த செலவில் மாடுகளை 
வளர்க்க முடியும் . 1966 இல் ஒரு பசுவை அதன் கன்றுடன் 
வளர்க்க . ஒரு வருடத்தில் ஆன செலவு 5 டாலரிலிருந்து 10 
டாலர் தான் . 


வசதி 


13. பயிர்த் தொழில் - கோதுமை 


ஆஸ்திரேலியாவின் 34 % நிலத்தில் அதாவது 1900 மில்லியன் 
ஏக்கர் நிலத்தில் வருடத்தில் 101 மழைதான் பெய்கிறது . 
ஆவியாதலும் அதிகமாக இருப்பதால் இந்நிலம் குறைந்தளவில் 
ஆடு , மாடு மேய்த்தலுக்குத்தான் பயன்படுகிறது . 


மத்திய வறண்ட பகுதியைச் சுற்றியுள்ள சுமார் 42 % 
நிலத்தில் போதுமான அளவு மழை பெய்வதால் மேய்த்தல் 
தொழில் நடைபெறுகிறது . ஆனால் , இந் நிலமும் பயிர்த் 
தொழிலுக்குப் பயன்படுவதில்லை . இக் கண்டத்தின் 

கண்டத்தின் எல்லை 
யோரத்தில் அமைந்துள்ள 24 % நிலத்தில் , வளரும் பருவம் ஐந்து 
மாதங்களுக்கு அதிகமாக இருக்கும் இடங்களில் பயிர்த் 
தொழிலும் , பெருமளவில் மேய்த்தல் தொழிலும் நடைபெறு 
கிறது . விக்டோரியா , நியூசௌத்வேல்ஸ் மாகாணங்களிலுள்ள 
மலைகள் . மண் மூட்டமில்லாத மேட்டு நிலங்கள் ஆகியவற்றைத் 
தவிர்த்த பகுதிகளில் அதாவது சுமார் 144 மில்லியன் ஏக்கர் 
களில் விவசாயம் நடைபெறுகிறது . ஆனால் , ஐரோப்பாவில் 
உள்ளதைப் போன்று ஆழ உழுதல் இங்குச் சாத்தியமில்லை . 
ஆனால் , ஆஸ்திரேலியாவில் குளிர்கால கோதுமை மட்டும் தான் 
எளிதாகப் பரந்தளவில் பயிர் செய்யப்படுகின்றது . செழிப் 

மண்களில் பயிர்களை விட பசுக்களும் , இறைச்சிக்காக 
ஆட்டுக் குட்டிகளும்தான் இலாபகரமாகக் கருதப்படுகின்றன . 
இதனால் ஆஸ்திரேலியாவில் சுமார் 36 லிருந்து 48 மில்லியன் 
ஏக்கர் நிலம் தான் பயிர்த் தொழிலுக்குப் பயன்படுத்தப் 
படுகிறது . 


பான 


இக் கண்டத்தின் எதிர்காலப் பயிர்த் தொழில் வளர்ச்சிப் 
பொருளாதாரக் கார்ணிகளை நம்பியுள்ளது . 
உற்பத்தியையும் பிளாக்ஸ் உற்பத்தியையும் அதிகரிக்க அதிகத் 


கோதுமை 


198 


ஆஸ்திரேலியா 


கவனம் செலுத்தப்படுகிறது . விக்டோரியா , தென் ஆஸ்திரேலிய 
மாகாணங்களில் பயிர்த் தொழிலை முன்னேற்ற அதிக முயற்சிகள் 


அதிகளவுபயிர்தொழில்நடை அதிகளவுபயிர்தொழில்நடைகரும்பு 


பிரதேசங்கள் 


MERS 


GOP 


7 


SA 


A 
elor 


cost 


08 


படம்27.முக்கியநிலஉபயோகப்பிரதேசங்கள் 


1 


மேய்த்தல் 
இறைச்சு 
மாடுகள் 
பால் 
பண்ணைத் 
தொழில் 
பன்றிகள் 
மக்காசோம் 
பால் 
பண்ணைத் 
தொழில் 
பன்றிகள் 
.ஒட்ஸ் 
, வளர்ப்புடன்கூட 


PICS 


8. CCLES 


OCO 


OOO 


.8 


MEM 


எடுக்கப்பட்டுள்ளன . குயின்ஸ்லாந்து , வடக்கு ஆஸ்திரேலியா 
மாகாணங்களில் எதிர்காலத்தில் பயிர்த் தொழில் உற்பத்திப் 
பெருமளவில் முன்னேறலாம் என்று நம்பப்படுகிறது . ( படம் 27. ) 


--- 


* 


பயிர்த் தொழில் - கோதுமை 

199 
கோதுமை 
விளையும் பரப்பிலும் , மதிப்பிலும் கோதுமை மிக முக்கிய 
மான பயிராகும் . தற்பொழுது இதனுடைய மதிப்புச் சிறிது 
குறைந்து விட்டது . போருக்கு முன்பு பயிரிடப்படும் நிலத்தில் 
60 % கோதுமைக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது . இப்போது 50 % க்கு 
மேல் கோதுமை விளையும் நிலமாக விளங்குகிறது . போருக்கு 
முன்பு கோதுமை விளைவிக்கப்படும் நிலம் 13 மில்லியன் ஏக்கராக 
இருந்தது . தற்பொழுது 10 லிருந்து 11 மில்லியனாகக் குறைக்கப் 
பட்டுள்ளது . 

முன்னேற்றமடைந்த பயிர்த்தொழில் முறை 
களாலும் , நீண்ட காலப் பயிர்ச் சுழற்சி முறையாலும் மதிப்புள்ள 
உரோமத்திற்காக ஆடுகள் வளர்ப்பில் 

அதிக அக்கறைச் 
செலுத்துவதனாலும் இந்நிலை ஏற்பட்டது . 


கோதுமை 


போருக்கு முன்பு இருந்ததைவிட , தற்போது ஓர் ஏக்கரில் . 
விளையும் கோதுமையின் அளவு அதிகமாக உள்ளது . இதன் 
காரணம் முன்னேற்றமடைந்த பயிர் முறைகள் , நல்ல பருவ 
காலங்களும் ஆகும் . சில ஏக்கர் பரப்பிலேயே விளைந்தாலும் 
விளைச் சலையே தருகிறது . 

ஏற்று 
மதியினால் நல்ல வருவாய் கிடைக்கிறது . இது வெளிநாட்டு 
வருவாயைச் 

சம்பாதிப்பதில் இரண்டாவது இடத்தை 
வகிக்கிறது . மேலும் இது மித மழையளவுப் பிரதேசத்தில் 
பயிர் செய்யப்படும் ஓர் உணவுப் பயிராகும் . கோதுமையைப் 
பயிர் செய்யவில்லையானால் 

பெரும்பாலான வறண்ட பயிர் 
நிலங்கள் தரிசாகக் கிடக்க வேண்டி நேரிடும் ; அல்லது குறைந்த 
மக்கள் தொகையுடன் 

தாகையுடன் கூடிய மேய்ச்சல் நிலமாக இருக்கும் . 
கோதுமை ஆஸ்திரேலியாவின் விவசாயத்தில் இவ்வளவு முக்கி 
யத்துவம் எக்காரணத்தினால் பெற்றுள்ளது ? 


மாக 


காலநிலையும் நிலத்தோற்றமும் 
ஆஸ்திரேலிய கோதுமை வகைகள் விளைய ஏற்ற 

அயனமண்டலத்திற்கு வெளியிலுள்ள பரந்த பெரிய 
பரப்புகள் உள்ளன . இங்குப் பெரும்பாலான இடங்களில் 
போதுமான நம்பக்கூடிய 

மழையும் கிடைக்கிறது . உலகி 
லுள்ள மற்றக் கோதுமை விளையும் இடங்களை விட இங்கு 
வருட மழையின் அளவு அதிகம் . 


கோதுமை விளையும் 

பிரதேசங்களில் வருட மழைக் 
குறைவாக இருந்தபோதிலும் , மழைப் பெய்யும் மாதங்கள் , 
கோதுமை 

விளைவதற்கு ஏற்றதாக அமைந்துள்ளன . அதே 


: 


200 

ஆஸ்திரேலியா 
சமயத்தில் வளரும் பருவத்திற்குப் பிறகு வறண்ட வெப்பமான 
கோடை மாதங்கள் , முதலில் பயிர் முற்றுவதற்கும் , பிறகு 
அறுவடை செய்வதற்கும் உதவுகின்றன . இதனால் இங்கு 
மழையினால் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை . குளிர்காலத்திலும் 
வெப்பநிலை மிகக் குறைவாகயில்லாததனால் பயிர்களின் வளர்ச்சி 
பாதிக்கப்படுவதில்லை . 

குளிர்காலத்தின் நடுவில் 
பொழியும் கனத்த மழையை 

முழுதுமாகப் 

பயன்படுத்த 
முடிகிறது . 


ஆகையால் 


பெரும்பாலான 

கோதுமை 

விளையும் பிரதேசம் அதிக 
ஏற்றத் தாழ்வில்லாமல் சமநிலமாக அமைந்துள்ளதால் பெரு 
மளவில் இயந்திரத்தைப் பயன்படுத்திப் பயிர் செய்ய முடிகிறது . 
இங்குள்ள மண் பொதுவாக வளமுள்ளது . சுமாரான மழை 
யளவினால் இங்குக் கரையக்கூடியத் தாவர உணவுச் சத்துக்கள் 
அதிகமாக வீணாவதில்லை . ஈரமானப் பிரதேசங்களில் மண்ணின் 
வழியாக அதிகமான நீர்த் தாவரத்தைக் கரைத்து அடித்துச் 
செல்கிறது . இங்குப் பெருமளவில் தேவைப்படும் உரம் சூப்பர் 
பாஸ்பேட் ஆகும் . பொட்டாஷியம் இயற்கையிலேயே போது 
மான அளவில் உள்ளது . நைட்ரஜன் , நிலத்தைப் பயிரிடாமல் 
விட்டாலும் அல்லது பயிர்ச் சுழற்சி முறையில் பயிர் செய்தாலும் 
நிலத்தில் சேர்ந்துவிடும் . ஆகையால் ஆஸ்திரேலியக் கோதுமை 
நிலங்களில் மற்ற நாடுகளைவிட 

உரத்திற்காகச் செலவிடும் 
தொகை மிகவும் குறைவு . 


உள்ளது . 


கோடையிலுள்ள பொதுவான வறண்ட நிலையில் களைகளின் 
வளர்ச்சியைச் சுலபமாகக் கட்டுப்படுத்த முடிகிறது , கோதுமை 
பயிர் விளைவிக்கும் முறைகளிலேயே களைகளை எடுத்தலும் 
அடங்கும் . இதனால் உற்பத்திச் செலவு மற்ற நாடுகளை விடக் 
குறைவாக 

மேற் கூறப்பட்ட 

காரணங்களால் 
இங்குள்ள பண்ணைகள் சாதாரணமாகப் பெரிதாகச் சிறந்த 
முறையில் சிக்கனமாக இயந்திரத்தைப் பயன்படுத்த ஏற்றதாக 

ஆஸ்திரேலியாவில் ஓர் . ஏக்கருக்கு விளையும் 
கோதுமையின் விளைச்சல் மற்ற நாடுகளைவிட குறைவாயிருந்த 
போதிலும் ஒரு மனிதனுக்குப் போதுமான வாழ்க்கையை அளிக் 
கிறது . ஒரு தனி மனிதனாலேயே ஒரு பெரிய பரப்பைக் கவனிக்க 
முடிகிறது . 


உள்ளன . 


இவையெல்லாம் இயற்கையிலேயே கோதுமை 

விளையும் 
பகுதிக்குக் கிடைத்த நன்மைகளாகும் . கோதுமையின் தன்மையும் 
நன்மை. தரக்கூடியதாக 

இதனை வைக்கோலி 


உள்ளது . 


. 


பயிர்த் தொழில் - கோதுமை 


201 


லிருந்து சுலபமாகப் பிரித்தெடுக்கலாம் . ஆகையால் பல்நோக்கு 
இயந்திரத்தினால் அறுவடை செய்து பிரித்து உமியை நீக்கி 
பைகளில் ஒரே சமயத்தில் நிரப்பலாம் . ஆஸ்திரேலியாவிலுள்ள 
காலநிலையால் அறுவடை செய்தவுடன் தானியம் போதுமான 
அளவுக்குக் காய்ந்து உடனடியாகச் சேமித்து வைக்க ஏற்றதாக 

ஆகையால் இதனைப் பாதுகாப்பாகச் சேமித்து 
வைக்கலாம் . தேவையானால் சில சிறிய முன்னேற்பாடுகளுடன் 
ஒரு வருடத்திற்கும் மேலாகச் சேமித்து வைக்கலாம் . சந்தைக்கு 
எடுத்துச் செல்லும்போது ஒரு கெடுதலும் ஏற்படாது . 
இயந்திரத்தின் உதவியால் இதனைப் பெருமளவில் கையாளலாம் . 
ஆகையால் போக்குவரத்து செலவு குறையும் . 


உள்ளது . 


நகர 


மேலும் பல நன்மைகள் சந்தையின் தேவைகளாலும் ஏற்படு 
கின்றன . கோதுமை ரொட்டி , மேற்கு 

மேற்கு உலகத்தின் 
மக்களுக்குச் சாதாரண உணவாகும் . இங்கு மக்கட்தொகைத் 
துரிதமாக அதிகமாகிக்கொண்டு வருகின்றது . ஆஸ்திரேலியக் 
கோதுமை சில - குறிப்பிட்ட தன்மைகளைக் கொண்டுள்ளது . 
ஆகையால் இதை உபயோகிக்கும் நாடுகளில் உள்ளவர்கள் 
இதனை மற்ற நாடுகளிலிருந்து வரும் கோதுமையுடன் கலக்கப் 
பயன்படுத்துகிறார்கள் . 


புதிய நாடுகளில் உள்ள மலிவான வளமான நிலத்திலிருந்து 
கோதுமை கிடைப்பதால் கோதுமையை உபயோகிக்கும் நாடுகளி 
ஓ 
லுள்ள விவசாயிகள் கோதுமையை விளைவிக்காமல் மற்றப் 
பயிர்களை இலாபத்திற்காக விளைவிக்கிறார்கள் . இதனால் ஆஸ்தி 
ரேலியக் கோதுமையின் தேவை அதிகமாகிறது 


இக் காரணங்கள் ஏன் கோதுமை விளையும் மண்டலத்தில் 
மற்ற உணவுப் பயிர்களை விளைவிக்காமல் கோதுமையையே 
விளைவிக்கிறார்கள் என்றும் , ஏன் இம் மண்டலம் மட்டும் மற்ற 
மண்டலங்களை விட கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்றது என்றும் 
விளங்குகிறது என்று காட்டுகின்றன . ( படம் . 28 ) 


ப 


கோதுமை உற்பத்தி 
பயிர் உற்பத்தி 

1930-39 

50-59 
கோதுமை 000புஷல்கள் 168,398 176,656 


68-69 


544,000 


202 


ஆஸ்திரேலியா 


கோதுமை விளையும் பிரதேசத்தின் தன்மைகள் 

இதில் , இப் பிரதேசத்தில் பெரும்பகுதியில் ஒரே பயிர் 
விளைவிக்கும் முறை நிலவுகிறது . முன்னேற்ற மடைந்த பகுதி 


- 


- 


20 10 " - மழை கோடுகள் 

கோதுமை விளையும் 
இடங்கள் . 


படம் 28. கோதுமை பிரதேசங்களின் பரவல் 


களில் சமீப காலத்தில் மற்ற உணவுப் பயிர்களைப் பயிர்ச் சுழற்சி 
முறையில் பயிரிட்ட போதிலும் ஒரே பயிர் முறை நிலவுகிறது . 
இந்த ஒரே பயிர் முறை இங்குள்ள பௌதீக நிலையாலும் 
பொருளாதார நிலையாலும் ஏற்பட்டதாகும் . 


கோதுமை 


! 


விளையும் 

பிரதேசத்தின் பெரும்பகுதியில் 
வறண்ட கோடையில் வேறெதுவும் உணவுப் பயிர்களை விளைவிக்க 
முடியாது . 

மற்ற 

உணவுப் பயிர்கள் குளிர்காலத்கில் 
கோதுமையுடனேயே பயிர் செய்யலாம் . அவைகளின் தானியத் 
திற்குத் தேவை குறைவு . ஆனால் , அவைகளின் பசும் தழை 
பொருளுக்குத் தேவை , அதிகமாகத் தேவையான இவ் வகைப் 
பொருட்களை அங்கேயே பயிர் செய்து கொள்கிறார்கள் . அது 
அவர்களுக்கு அதிக உற்பத்தியையும் அளிக்கிறது . 





ஓட்ஸ் , பார்லி மற்ற உணவுப் பயிர்கள் கோதுமை விளையும் 
பிரதேசத்தில் விளைவிக்கப்படலாம் . ஆனால் , அவைகள் உள் 
நாட்டிலேயே உபயோகப்படுத்தப்பட்டு விடுகின்றன . மற்ற 
உணவுப் பயிர்கள் அல்லாத தானியங்கள் விளைவிக்க இங்கு 


பயிர்த் தொழில் - கோதுமை 

203 
நேரமும் உழைப்பாளிகளும் போதுமானதாக இல்லை . கோதுமை 
வருவாயைத் தருவதால் எல்லா சக்திகளும் கோதுமை விளைவிப்ப 
தி லேயே செலவிடப்படுகின்றன . மற்ற உணவு தானிய 
மல்லாத பயிர்கள் கோதுமையைப் போல அவ்வளவு வருவாயைத் 
தராது . ஆகையால் , இங்குக் கோதுமையை விளைவிப்பதிலேயே 
நாட்டம் செலுத்துகின்றனர் . சில சமயங்களில் பார்லி மாவு 
தயாரிப்பதற்காகவும் , 

புல்லுக்கு உள் நாட்டில் 
நிலையான தேவை இருப்பதால் பயிர் செய்யப்படுகின்றன . 


பசுப் தழை 


சமீப காலத்தில் முன்னேற்றமடைந்த கோதுமைப் பண்ணை 
களில் கால்நடை வளர்ப்பையும் பொதுவாகப் பெண் ஆடுகளை 
வளர்ப்பதையும் மேற்கொண்டுள்ளார்கள் . உ 3 ரா மத்தைக் கத்த 
ரித்தல் , மாமிசத்திற்காக ஆட்டுக் குட்டிகளை வளர்த்தல் முதலிய 
வேலைகள் கோதுமையைப் பயிரிடும் வேலைகளை தடை செய்கின்றன . 
கடை சியாக இதனால் அதிக உழைப்பாளிகளும் தேவைப்படுவ 
தில்லை . சில சமயங்களில் உரோமத்தைக் கத்தரிக்கும் காலங்களில் 
ஆட்கள் தேவைப்படுகின்றனர் . இச் செய்கையினால் வேலையும் பய 
னுள்ள தாகிறது . வருவாயும் அதிகம் கிடைக்கிறது . மேலும் , 
கால்நடைகள் நிலத்தை உரமிட உதவுகின்றன . பயிர்ச் சுழற்சி 
பின்பற்ற 

கட்டாயப்படுத்துகிறது . இதனால் 
கோதுமை 

நிலங்களில் சில காலங்களில் பயிரிடப்படும் 
புற்களினால் நிலத்தின் வளம் அதிகரிக்கப்பட்டுக் கோதுமை 
விளைச்சலும் அதிகரிக்கிறது 


ல 


முறையைப் 


கோதுமை விளைவிக்கும் விவசாயி , அவனால் கட்டுப்படுத்த 
முடியாத பலவகையான காரணங்களுக்கு ஈடு கொடுக்க 
வேண்டியுள்ளது . உதாரணமாக அவனுடைய சொந்த முயற்சி , 
திறமை பொறுத்து மட்டும் வெற்றி கிட்டுவதில்லை ஆனால் , 
உலகில் மாற்றங்கள் . அவசியமான இயந்திரங்களின் விலை , 
அவனுடைய பண்ணையிலிருந்து சந்தைக் தப் போகும் போக்கு 
வரவு . அமைப்பின் தன்மை காலநிலையால் ஏற்படும் துன்பங்கள் 
ஆகியவற்றைப் பொறுத்து அவனுடைய வெற்றி அமைந்துள்ளது . 


இங்குள்ள விவசாயிகள் அரசியலைப்பற்றி நன்கு அறிந் 
திருக்க வேண்டியதாயிற்று . 1930 ஆம் வருடங்களில் ஏற்பட்ட 
பொருளாதார காலநிலை ஆபத்துகளிடமிருந்து விவசாயிகளைக் 
காப்பாற்ற அரசாங்கம் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருந்தது . 
விவசாயிகளின் கடனளவைக் குறைப்பதற்கும் , விவசாயிகளிட 
மிருந்து குறைவான உற்பத்தியைத் தரும் நிலங்களை எடுத்துக் 
கொள்வதற்கும் பஞ்ச காலக் கடனை அளிப்பதற்கும் அரசாங்கம் 


| 


1204 

ஆஸ்திரேலியா 
திட்டங்கள் வகுத்தது . இவையெல்லாம் கூட்டுக் கோதுமை 
சாகுபடியை நிலைப்படுத்தும் அரசாங்கங்களின் திட்டமாகும் . 
இதன் முக்கிய குறிக்கோள் பெரிய விலை மாற்றங்கள் இல்லாமல் 
செய்வதேயாகும் . 


பயிர்த் தொழில் தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் 

பொருளாதார , காலநிலை மாறுபாடுகளால் பாதிக்கப்படும் 
பயிர்த் தொழிலின் தரத்தை அதிகமான கால்நடைகளைச் 
சேர்த்துக் கொள்வதாலும் . பயிர்ச் சுழற்சி முறையை பின்பற்றுவ 
தாலும் , மண்ணின் வளத்தைப் பாதுகாப்பதாலும் உயர்த்தலாம் . 
மற்ற இடங்களில் இம் முறைகளினால் மண் வளம் குறைந்து 
பயிர்த் தொழிலின் தரம் தாழ்ந்து , கோதுமை பயிரிடுதலுக்கு 
ஏற்ற நிலமில்லாத பகுதிகளிலும் பயிர் செய்ய வேண்டிய 
முயற்சிகளை ஏற்படுத்தியது . 


கோதுமையின் அதிக விலையினால் கவரப்பட்டுச் சில 
விவசாயிகள் துரிதமாக இலாபத்தையடைய அவர்களுடைய 
நிலத்தில் அதிகமான பயிரை விளைவித்தார்கள் . இதனால் 
மண்ணின் வளம் இழக்கப்பட்டது . மண் அரிப்பு ஏற்பட்டது . 
நன்றாக வளர்ச்சி இருக்கும்போது அவர்களுடைய நிலத்திற்கும் , 
பயிருக்கும் நல்ல மதிப்பிருக்கும் . அதே சமயத்தில் கோதுமை 
விலைக் குறைந்தவுடன் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் . 
அவர்கள் நிலத்தை இழக்காமலிருந்தால் மறுபடியும் அதிக 
பயிரை விளைவித்து நல்ல பலனைத் தரலாம் . 


மண்ணரிப்பைப் பற்றிய முறைகளை அறியாததற்கு முன் 
திறமை வாய்ந்த விவசாயிகள் கூட மண்ணரிப்பினால் அதிக 
நஷ்டத்திற்கு உள்ளாயினர் . இத் துன்பங்கள் வறட்சியான 
படங்களினால் மேலும் அதிகமாகிறது . 


ப 


முதல் உலகப் போருக்குப் பின்னர் கோதுமையின் விலை 
உயர்ந்திருந்தது . அப்போது போரிலிருந்து திரும்பிய போர் வீரர் 
களும் மற்றவர்களும் பெருமளவில் விருப்பத்துடன் கோதுமை 
விவசாயத்தை மேற்கொண்டார்கள் . அரசாங்கத்தின் ஊக்கு 
வித்தலால் சில பெரிய மேய்த்தல் நிலங்கள் பிரிக்கப்பட்டுச் சிறிய 
கோதுமைப் பண்ணைகளாயின . சில 

இடங்களில் சில 
பண்ணைகள் , மிகவும் சிறியதாகயிருந்தன . 

முக்கியமாகக் 
கோதுமையின் விலை குறைந்தபோது விஞ்ஞான 

முறையில் 
பயிர் செய்வதற்கும் அதே சமயத்தில் பணம் சம்பாதிப்பதற்கும் 


. 


பயிர்த் தொழில் - கோதுமை 

203 
பண்ணையின் நிலத்தின் அளவு சிறியதாக உணரப்பட்டது . 
ஆகையினால் மறுபடியும் பல பயிர்கள் விளைவித்தலும் மண்ணரிப் 
பிற்கும் ஆளாகியது . 


கோதுமையை வறண்ட இடங்களிலும் 

விளைவிக்கத் 
தொடங்கினர் . இதனால் அதிக விளைச்சலையும் பெறமுடியாது . 
அவ்விடங்களில் காற்றரிப்பும் இருக்கும் . ஆகையால் அரசாங்கம் 
இப் பண்ணைகளை மறுபடியும் மேய்த்தல் நிலங்களுக்கு கொண்டு 
வர ஏற்பாடுகள் செய்தது . வருங்காலத்தில் கோதுமை விளையும் 
நிலம் , விவசாயிகளின் விருப்பம் , மண்ணின் தரம் , சமூகம் ஆகிய 
வற்றைப் பொறுத்து அமையும் . 


முக்கிய கோதுமை விளையும் பிரதேசங்கள் 

பெரும்பாலும் இப் பிரதேசம் 100 முதல் 251 வருடமழை 
இடங்களில் அமைந்துள்ளது . மேலும் அப் பகுதிகள் வளரும் 
பருவத்தால் 8 " முதல் 20 " மழையைப் பெறுகிறது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

இது தென் மேற்கு முனையில் ஒரு பிறை வடிவமானது . 
200 மைல்கள் உள் நாட்டில் பரவி ஜாரால்டனிலிருந்து 
( Jeraldton ) சதர்ன் கிராஸ் ( Southern cross ) வரை அமைந் 
துள்ளது . பல்வேறான மண் வகைகள் சாதாரணமாக வெளிறிய 
நிறமுடையதான இருக்கின்றன . போதுமான மழைக் கிடைக் 
கிறது . வளரும் பருவத்தில் நல்ல மழைக் கிடைக்கிறது . ஆனால் 
மழை பெய்யும் காலம் தாமதமாகத் தொடங்கி கிழக்கு 
மாகாணங்களை விட விரைவாக முடிந்து விடுகிறது . ஆகையால் 
உற்பத்தியின் அளவு குளிர்கால மழையின் காலத்தைப் பொறுத் 
துள்ளது . 


இங்குள்ள பெரும்பாலான பகுதி புதிதாகப் பயிர் செய்யத் 
தொடங்கிய முன்னேற்றமடையாத பகு தியாகும் . முன்னேற்ற 
மடைந்தால் நல்ல விளைச்சலைப் பெறலாம் . இங்குக் கோதுமை 
விளைந்தாலும் இவ்விடம் முதலிடத்தைப் பெறவில்லை. 


தெற்கு ஆஸ்திரேலியா 

இங்குதான் முதன் முதலில் கோதுமை பயிரிடப்பட்டது . 
ரெயில்வே போக்குவரத்துப் பரவாத காலத்தில் உள்நாட்டுச் 
சரிவுகளில் கோதுமைப் பயிரிடப்பட்டு வந்தது . நியூசௌத் 


206 

ஆஸ்திரேலியா 
வேல்ஸ் , விக்டோரியா சமவெளிகள் முக்கியக் கோதுமை விளையும் 
பிரதேசமாக விளங்கின . 


இங்கு உள்நாட்டில் செல்லச் செல்ல மழையளவு விரைவாகக் 
குறைகிறது . முயற்சிகள் செய்தும் இங்குக் கோதுமை விளையும் 
பகுதியை விரிவாக்க 

முடியவில்லை . கோதுமை 

தற்போது 
இம் மாகாணத்தில் பல பிரிவுகளில் பயிரிடப்படுகிறது . மேற்குக் 
கரையிலுள்ள அயர் தீபகற்பத்தில் நீர் வளம் போதுமானதாக 
இருப்பதினால் வெளிறிய , நீர் சுவறும் மண்ணில் பயிர் செய்ய 
முடிகிறது . அடிலெய்டிலிருந்து வடக்காக மவுண்ட் லாப்டீ . 
பிளிண்டர் தொடர்களைச் சார்ந்து டாரன் ஏரியின் தெற்கு முனை 
வரை மற்றொரு கோதுமை விளையும் பகுதி அமைந்துள்ளது . 
முதன் முதலில் இதன் தெற்குப் பகுதியில் தான் கோதுமை 
பயிரிட்டார்கள் . மர்ரே , மாலி 

பிரிவு . மர்ரே ஆற்றிற்கும் 
விக்டோரியாவின் எல்லைக்கும் 

இடையில் 

அதாவது மர்ரே 
ஆற்றிற்கும் மவுண்ட் லாப்டீ தொடருக்கும் இடையில் அமைந் 
துள்ள பகுதியாகும் . இம் மூன்று பிரதேசங்களில் இரண்டாவ 
தாகக் கூறப்பட்டப் பிரதேசம் மிகவும் பழமையானது . இன்றும் 
அதிக விளைச்சலைத் தரக்கூடியது . 


அயர் தீபகற்பத்திலும் மர்ரே - மாலி பிரிவிலும் விளைச்சல் 
குறைவாக உள்ளது . இதன் காரணம் அங்குள்ள வெளிறிய 
மணற்பாங்காக மண் வகையும் முறை தவறி பெய்யும் குறைந்த 
மழையுமாகும் . இங்கு மிகக் குறைந்த மழையுடைய பகுதியில் 
கூட கோதுமையைப் பயிர் செய்கிறார்கள் . வளரும் பருவத்தில் 
இங்கு மழை 7 " க்கும் குறைவாக இருக்கிறது . அதுவும் முறை 
தவறிப் பெய்வதால் விவசாயிக்கு மூன்று வருடத்திற்கு ஒரு 
முறைதான் நல்ல விளைச்சல் கிடைக்கிறது . 


மாலி கோதுமை விளையும் பிரதேசம் 

மண்ணில் காற்றரிப்பு இங்கு முக்கியமாக நிகழ்கிறது . இது 
சாதாரண விளைச்சலுக்கும் குறைவான விளைச்சலைத் தரக்கூடிய 
பகுதியாகும் . 1930 ஆம் வருடங்களில் ஏற்பட்ட பயங்கர சேதங் 
களினால் சில 

பண்ணைகளில் பயிரிடுவதைக் கைவிட்டார்கள் . 
பயிரிடுவதைத் தானாகவோ அல்லது அரசாங்கத்தை உதவியுடனோ 
கைவிட்டார்கள் . அந் நிலங்களை மேய்ச்சல் நிலங்களாக மாற்றிக் 
கொண்டனர் . 


இது முதலில் மாலி இயற்கைத் தாவரத்தைக் கொண் 
டிருந்தது . மாலி என்பது குட்டையான யூக்லிப்டஸ் வகையாகும் . 


. 


பயிர்த் தொழில் 
கோதுமை 

201 
இதன் கிளைகள் , நிலத்திலுள்ள வேர்களிலிருந்தே பிரிந் 
துள்ளன . மற்ற மரங்களைப் போல அடி மரத்திலிருந்து பிரிய 
வில்லை . இப் பிரதேசம் நீரற்றதாகும் . இதன் காரணம் சுவறும் 
தன்மையுள்ள மண்ணாகும் . ஆகையால் இது மேய்த்தலுக்கும் 
சிறிதளவில் தான் பயன்படுகிறது . 


மாலி உருளை . வேருடன் பெயர்த்து எடுக்கும் கலப்பை , 
முதலியன கண்டுப்பிடித்த பிறகு இங்கு நிலம் மலிவாகவும் 
பயிரிடுவதற்கு ஏற்றதாகவும் அமைந்தது . இதனால் இங்குக் 
குறைந்த விளைச்சலைத் தந்தாலும் அதுவே கோதுமை விவசாயி 
களுக்கு இலாபகரமானதாக இருந்தது . 


ஆனால் மந்த நிலைமை ,. வறண்ட 

காலம் முதலியன 
விவசாயியை ஆபத்தின் எல்லையில் நிறுத்துகின்றன . மேலும் 
நிலத்தின் மேலுள்ள வளமான மண் அரிக்கப்பட்டால் அவன் 
நிச்சயமாகத் துன்பத்தைச் சந்திக்க நேரிடும் . 


ஒரே ஒரு ஆறுதல் தரும் செய்தி என்னவெனில் இங்கு 
கோதுமை விளைவிக்கத் தொடங்கிய 

நிலங்களை மறுபடியும் 
மேய்த்தல் நிலங்களாக்கிப் புற்களை விளைவித்தால் மண்ணரிப்பை 
ஓரளவிற்குத் தடுக்கலாம் . 


விக்டோரியா 

இங்கும் பல பிரிவுகள் உள்ளன . இம் மாகாணத்தின் 
வடமேற்கில் உள்ளது விக்டோரியா மாலி பிரதேசமாகும் . 
அடுத்தது மாலிக்குத் தெற்கே , மத்திய மேற்குப் பகுதியில் உள்ள 
விம்மராவாகும் . மூன்றாவது வடக்கு மாவட்டம் தென் மேற்குப் 
பகுதியும் கிப்ஸ்லாந்தும் அதிக மழையைப் பெறுவதால் 
கோதுமை விளைவிக்க ஏற்றதல்ல . இதனை மாமிசத்திற்காக 
வளர்க்கப்படும் ஆடுகளுக்காகவும் பால்பண்ணைத் தொழிலுக் 
காகவும் பயன்படுத்தினால் அதிகமான வருவாயைத் தரலாம் . 


இங்குள்ள மாலி பிரதேசமும் , தெற்கு ஆஸ்திரேலிய 
மாலி பிரதேசத்தின் பொதுத் தன்மைகளையும் வரலாற்றையும் 
கொண்டுள்ளது . ஆனால் மழை நம்பக்கூடிய அளவில் அதிகமாகப் 
பெய்கிறது . பல ஆறுகள் முக்கிய நீர்ப் பிரிவிலிருந்து மர்ரே 
ஆற்றை நோக்கிப் பாய்வதால் கால்வாயின் மூலமாக இப்பிரிவின் 
பெரும்பகுதிக்கு நல்ல நீர் வசதியை அளிக்க முடிகிறது . இதனால் 
நிலங்களில் ஆடுகளை வளர்ப்பது எளிதாகவும் வருவாயைத் தருவ 
தாகவும் உள்ளது . 


--208 

ஆஸ்திரேலியா 
இப் பிரிவின் வறண்ட வடக்குப் பகுதியில் தெற்கு ஆஸ்தி 
ரேலியாவிலுள்ள 

பிரச்சினைகள் உள்ளன . இங்கும் 
பயிரிடுதலையே நிலையாகத் தவிர்த்துக்கொண்டு 
வருகிறார்கள் . 


அதே 


கோதுமை 


விம்மராவின் அதிக உற்பத்தி 

ஆஸ்திரேலியாவில் கோதுமை விளையும் பரப்புகளில் ஒன்று 
விம்மராவாகும் . இங்கு சாதாரணமாகவே ஏக்கருக்கு 30 புஷல்கள் 
விளைகிறது . மழையளவு 15 " முதல் 250 வரையுள்ளது . மண் 
வளமானது . பண்ணைகள் சிறந்த 

முறையில் அமைக்கப் 
பட்டுள்ளது . மண்வள பாதுகாப்பு . பயிர் சுழற்சி முறை . 
கோதுமை விளைவித்தலுடன் கால்நடைப் பாதுகாத்தல் ஆகியவை 
நன்கு முன்னேற்றமடைந்துள்ளன . 

வடக்கு மாவட்டம் ஒரு நல்ல கோதுமை விளையும் . பிரதேச 
மாகும் . ஆனால் தற்போது முன்பிருந்ததைவிட விளைச்சல் குறை 
வாக உள்ளது . மர்ரே ஆற்றிலும் , அதனைச் சார்ந்த சிற்றாறு 
களிலும் ஏற்பட்ட நீர்ப்பாசன திட்டங்களால் இங்குக் கோதுமை 
விளைவிப்பதை விட்டு விட்டு சிட்ரஸ் பழங்களையும் மற்ற உணவுப் 
பயிர்களையும் விளைவிக்க ஆரம்பித்தனர் . 


+ 


நியூசௌத்வேல்ஸ் 

ஆற்றுப் பிரதேச மாவட்டம் இங்குள்ள கோதுமை விளை 
விக்கும் மாவட்டங்களில் முக்கியமானதாகும் . இது விம்மராவைப் 
போன்று முக்கியமானது . இங்குப் பெரும்பாலும் நல்ல நம்பக் 
கூடிய மழை கிடைக்கிறது . ஆழமான வளமான சிவந்த பழுப்பு 
நிற மண் வகை உள்ளது . இங்கும் பயிர்த் தொழில் முதலிலேயே 
துவங்கி , முன்னேற்றத்தை அடைந்துள்ளது . முயற்சி செய்து 
கண்ட நல்ல பயிர் முறைகளினாலும் , பயிர்ச் சுழற்சி முறை 
யினாலும் இங்கு மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது . கால்நடை 
வளர்ப்பு முக்கியமாக மாமிசத்திற்காக ஆடுகளை வளர்த்தல் , 
ஒரு முக்கிய உப தொழிலாகும் . 

வறண்ட மேற்கு ஓரங்களில் முக்கியமாக வயலாங் ( Vylong ) 
முதல் ஹில்ஸ்டன் ( Hillston ) லேக் கார்கில்கோ ( Lake Cargelligo ) 
வரையில் உள்ள மாலிப் பிரதேசத்தில் பயிர்த் தொழில் செய்வது 
கடினம் . தெற்கு மாலிப் 

பிரதேசத்திலுள்ள காணப்படும் 
பிரச்சினைகளே இங்கும் காணப்படுகின்றன . இங்குள்ள பகுதி 
யிலும் நிலையாகக் கோதுமை பயிரிடுதலைத் தவிர்த்து 
வருகின்றன. 


பயிர்த் தொழில்- கோதுமை 

209 . 
மத்திய மேற்கு , வடமேற்குப் பிரிவுகள் விசேஷப் 
பிரச்சினைகளைக் கொண்டுள்ளன . ஏனெனில் , இவை கோடை 
கால மழையைப் பெறும் பிரதேசத்திற்கு அருகில் அமைந் 
துள்ளன . டூபோவிற்கு ( Dubbo ) வடக்கில் 

கோடைகால 
மழை அதிகமாகவும் , தெற்கில் குளிர்கால மழை அதிகமாகவும் 
உள்ளது . இங்கு விசேட பயிர் முறைகளில் 

கோதுமை 
வகைகளைப் பயிரிட வேண்டியுள்ளது . கோதுமைக்கு வரும் 
நோயாலும் ( Wheat rust ) , அறுவடைக்கு முன் வீசும் புயலாலும் 
இங்குப் பெருத்த சேதம் ஏற்பட வாய்ப்புண்டு . இங்குள்ள 
தனியான நிலங்களுக்கு ஏற்ற 

ஏற்ற பயிர் 

முறையை விவசாயி 
ஆராய்ச்சி மூலம் அறிதல் வேண்டும் . உதாரணமாகக் கரிசல் மண் 
நிலத்திற்கேற்ற பயிர் முறை கண்டறிதல் ஒரு முக்கியப் 
பிரச்சினையாகும் . சரியான முறைகளை அறிந்தால் இங்குள்ள 
நிலங்களில் கோதுமை பயிரிடலாம் . கோதுமையின் விலையைப் 
பொறுத்து மேய்த்தல் நிலங்களைக் கோதுமை பயிரிடும் நிலங் 
களாக மாற்றுவார்கள் . 


இப் பிரிவில் சிவந்தப் பழுப்பு நிற மண் வகையுள்ள இடங் 
களில் கோதுமை நன்கு விளைகிறது . 


குயின்ஸ்லாந்து 

டார்லிங் - டவுன்ஸ் மாவட்டத்திலும் , சிரியளவில் ரோமாவைச் 
( Roma ) சுற்றியுள்ள பிரதேசத்திலும் கோதுமை விளைகிறது . 
இங்கும் கோடைகால மழையே , நியூசௌத்வேல்ஸைவிட 
அதிகமாக இருப்பதால் அதே பிரச்சினைகள் மேலும் கடுமையான 
முறையில் இங்கும் எழுகின்றன . 


டாஸ்மேனியா 


கோதுமை 


ஆகிய 


மத்திய தாழ்நிலத்திலுள்ள லான்செஸ்டன் ஹோபார்ட் 
( Hobert) 

இடங்களுக்கு இடையில் 
விளையும் பிரதேசம் அமைந்துள்ளது . முதன் முதலில் கோதுமை 
விளைவித்தப் பிரதேசங்களில் இதுவும் ஒன்றாகும் . தற்போது 
டாஸ்மேனிய பிரதேசங்களின் முக்கியத்துவம் ஆஸ்திரேலியக் 
கோதுமை விளையும் பிரதேசங்களால் குறைக்கப்பட்டுள்ளது . 
அதிக மழையைப் பெறும் பிரதேசங்களில் கோதுமை விளைவிப் 
பதைத் தவிர்த்து வேறுபல செறிவு பயிர் முறையைப் பின்பற்று 
கிறார்கள் . 

ஆஸ்தி -14 


- 


நம் 

ஆஸ்திரேலியா 
கோதுமை விளையும் பிரதேசங்களை விஸ்தரிக்க தேவையான அம்சங்கள் 

மேற்கூறியவற்றால் கோதுமை விளையும் இப் பிரதேசத்தை 
விரிவுபடுத்த முடியாது என்று அறிகிறோம் . முறை தவறி 
பெய்யக்கூடிய குறைந்த மழையளவு . வறண்ட பகுதியில் 
கோதுமையின் மண்டலத்தின் எல்லையை 

நிர்ணயிக்கிறது . 
செங்குத்துச் சரிவுகளிலும் நல்ல வருவாயைத் தரக்கூடிய 
தொழில் , முறையினாலும் ஈரமான பிரதேசத்தின் எல்லையை 
வகுக்கிறது . வடக்கில் கோடை மழைபெறும் - பகுதிகளில் 
கோதுமை விளைவிக்கப் புதிய முன்னேற்றமடைந்த பயிர் முறை 
களினால் தான் முடியும் . மேலும் வளமற்ற மண்ணைக்கூட 
புதிய முறைகளினால் வளப்படுத்தலாம் . 


கோதுமை 


கோதுமை விளையும் பிரதேசத்தில் பயிராக்கப்படும் நிலம் 
குறிப்பிட்ட அளவு அதிகரித்துள்ளது . நல்ல 
விளையும் பிரதேசங்கள் சில இடங்களில் நிலம் , ஆடு மேய்த்தல் 
போன்ற வேறு தொழில்களுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன . 
செங்குத்துச் சரிவையுடைய அல்லது வளமற்ற மண்ணையுடைய 
நிலங்களில் நவீன விஞ்ஞான அறிவினால் பயிர் செய்யலாம் . இவ் 
வகையான விரிவாக்கும் எண்ணம் நிலத்தின் சொந்தக்காரர் 
களுக்கு இருந்தால்தான் முடியும் . அரசாங்கம் 

கோதுமை 
பயிராக்குதலைப் ஊக்குவிக்க வேண்டும் . 


1 


விலையும் , தேவையும் 

ஆஸ்திரேலிய காமன்வெல்த் அரசாங்க உள் நாட்டில் 
உபயோகப்படுத்தும் கோதுமையின் விலையை விளைவிப்பவர் 
களுக்கு இலாபமாக இருக்கும்படி திட்டமிடுகிறது . போருக்குப் 
பிறகு ஏற்பட்ட மக்கள் தொகையின் வளர்ச்சியால் உள்நாட்டில் 
உபயோகப்படுத்தப்படும் கோதுமையின் அளவு 75 மில்லியன் 
புஷல்ஸ்களாகும் . சமீபக் காலத்தில் அதிகமான விளைச்சல் 
இருந்தபோதிலும் , உள்நாட்டில் அதிகமாகக் கோதுமையை 
உபயோகிப்பதன்காரணமாக ஏற்றுமதி செய்வதற்குச் சிறிதளவே 
யுள்ளது . இவ்வேற்றுமதியின் அளவு , போருக்கு முன்புள்ள 
அளவைவிடச் சிறிது அதிகமாக இருக்கலாம் . சுருக்கமாகக் 
கூறினால் , கோதுமை விளையும் பரப்புக் குறைக்கப்பட்டு ஒவ்வொரு 
ஏக்கரில் விளையும் விளைச்சலும் அதிகரித்துள்ளது . உள்நாட்டுத் 
தேவை அதிகரித்துள்ள தால் 

கோதுமையின் ஏற்றுமதியின் 
அளவு ஒரே நிலையாக உள்ளது . மேலும் , மக்கட்தொகை 
அதிகரித்தால் ஏற்றுமதியின் அளவு குறைந்து அதனால் வரும் 
வருவாயும் குறையும் . 


* 


பயிர்த் தொழில் -கோதுமை 

211 
இந் நிலைக்குக் காரணம் சந்தேகமில்லாமல் விவசாயிகள் 
ஏற்றுமதியின் விலைக் குறைவாக இருக்கும் என்று பயந்து , 
ஏற்றுமதி செய்யாமல் இருக்கிறார்கள் . அவர்கள் முதல் 
உலகப் போருக்குப் பிறகு ஏற்பட்ட விலைக் குறைப்பினாலும் 
30 ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட விலைக் குறைவையும் விளை 
வாகக் கொண்டு ஏற்றுமதியில் நாட்டம் இல்லாமல் இருக் 
கிறார்கள் . ஏற்றுமதி ஆகும் கோதுமையின் விலை அதிகமான 
கோதுமை ஏற்றுமதி செய்யும் நாடுகளாலும் அல்லது - சுய 
தேவைக்காகக் கோதுமை விளைவிக்கும் நாடுகளாலும் அல்லது 
இரு காரணங்களாலும் குறைக்கப்படுகிறது . உலக நாடுகளின் 
கோதுமை ஒப்பந்தம் ( International Wheat Agreement ) ஆஸ்தி 
ரேலிய கோதுமை திட்டம் ஆகியவை ஓரளவுக்குக் கோதுமை 
விலை குறைப்பைத் தடுக்கின்றன . உதாரணமாக் , சமீப் காலத்தில் 
ஆஸ்திரேலிய கோதுமை மாவு . ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி 
செய்யப்படுகின்றது . இப் பயிர் முறை ஆஸ்திரேலிய கால 
நிலைக்கும் மண் வகைக்கும் ஏற்றதல்ல என்ற எண்ணம் நிலவி 
வந்தது . தற்போது இவ்வெண்ணம் தவறு என்பதற்குத் திட்ட 
மான ஆதாரங்கள் உள்ளன ; அல்லது புதிய பயிர் முறைகளினால் 
இவ் வெண்ணத்தை மாற்றலாம் என்று கருதப்படுகிறது . சூப்பர் 
பாஸ்பேட் உரங்களைக் கோதுமை விளையும் நிலத்தில் புல்லை 
விளைவிக்க உதவுகிறது . பருப்பு வகைகளைப் பயிரிடுவதினால் 
மேலும் அதிக தானிய உற்பத்தியும் புல்லும் 
அடிக்கடி நிலம் உழப்படுவதாலும் புல்வெளிகளில் பயிரை 
விளைவிப்பதினாலும் தரமான புல் கிடைக்கிறது . இதனால் அதிக 
மான கால்நடைகளுக்குத் தீவனம் கிடைக்கிறது . இம் முறையில் 
புல் , உணவுப் பயிர் , கால்நடைகள் என மூன்று வகைப் பயன் 
பாடும் பின்பற்றப்படுவதால் , ஓர் ஏக்கருக்கு அதிக விளைச்சலும் 
அதிகமான பிராணி பொருட்களும் கிடைக்கின்றன . மண்ணைப் 
பாதுகாப்பதற்கும் மார்க்கெட் ஏற்றத்தாழ்வு நிலவரங்களைத் 
தவிர்ப்பதற்கும் மிகவும் உதவுகிறது . இம் முறை பரவலாக 
ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்படுகிறது . 


கிடைக்கிறது . 


இம் முறையைப் பின்பற்றினால் கோதுமை விளையும் நிலத்தி 
லிருந்தே அதிகமான விளைச்சலைப் பெறலாம் . விளைச்சலுக்காகக் 
கோதுமை விளையும் பரப்பை அதிகப்படுத்த வேண்டியதில்லை . 
தேசீய பொருளாதாரக் கொள்கைப்படி அதிகமான கோதுமையை 
ஏற்றுமதி செய்தல் வேண்டும் . இதனை ஆழ உழுதலின் மூலமும் , 
விளைச்சல் அதிகப்படுத்துவதன் மூலமும் நிறைவேற்ற முடியும் . 
இதற்கு அநுபவமும் விவசாயிகளுக்கு உதவுகின்றன . இந் 
நவீன முறைகளை முழுதுமாகப் பயன்படுத்த முடியாமல் சில 


212 

ஆஸ்திரேலியா 
குறைகள் இருக்கின்றன . அதாவது , நிலையில்லாத மார்க்கெட் 
நிவவரங்கள் சூப்பர் பாஸ்பேட் உரம் கிடைக்காமை , வேறு பல 
பயிர்த் தொழில் கருவிகள் இல்லாமையாகும் . விவசாயிகளால் 
கட்டுப்படுத்த முடியாத சில வெளிப் பிரச்சினைகளும் இருந்தன . 
அதாவது சேமித்துவைக்கப் போதுமான வசதிகள் இல்லாமை 
போக்குவரத்து செலவின் அளவு முதலியனவாகும் . இந் நிலை 
இப்போது பல புதிய இயந்திரங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் 
மாற்றப்பட்டுள்ளது . 


ஆஸ்திரேலிய கோதுமை கிரேட் பிரிட்டன் , இந்தியா , நியூசி 
லாந்து மற்ற பிரிட்டிஷ் நாடுகள் , எகிப்து , இத்தாலி ஆகிய 
நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது . கோதுமை மாவு 
கிரேட் பிரிட்டன் , இலங்கை , இந்தியா , மலேயா , சிங்கப்பூர் மற்றப் 
பிரிட்டிஷ் நாடுகள் எகிப்து , இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்யப்படுகிறது . 


. 


| 


14. மற்றப் பயிர்கள் 


பார்லி 

சென்ற பத்து ஆண்டுகளில் பார்லி பயிரிடும் நிலப்பரப்பு 2 
மில்லியன் ஏக்கருக்கும் அதிகமாகியது . உற்பத்தி வருடத்திற்குச் 
சராசரியாக 49 மில்லியன் புஷல்களாகும் . 1968-69ஆம் ஆண்டில் 
அதிகளவில் பார்லி விளைவிக்கப்பட்டது . தெற்கு ஆஸ்திரேலியா . 
குயின்ஸ்லாந்து , மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய மாகாணங்கள் 
பார்லி உற்பத்தியில் முக்கிய பங்குகொள்கின்றன . 1968-69ஆம் 
ஆண்டில் ஏற்றுமதி 20 மில்லியன் புஷல்களாகும் . இதன் மதிப்பு 
18 மிலியன் டாலர்களர்கும் . 


இரண்டாவது உலகப் போருக்கு முன்பு பார்லி விளையும் 
நிலப்பரப்பினை விஸ்தரித்தார்கள் . 1930-31இல் 383,000 ஏக்கர் 
களில் பார்லி விளைவித்தார்கள் . அதுவே 39-40ஆம் ஆண்டில் 
836,000 ஏக்கர்களாக அதிகரிக்கப்பட்டது . பிறகு 1943-44இல் 
443,000 ஏக்கர்களாகக் குறைக்கப்பட்டது . 

விக்டோரியா மாகாணத்தில் முதன் முதலில் பார்லியைப் 
பயிரிட்டனர் . பிறகு 1913-14இல் தெற்கு ஆஸ்திரேலியா இவ் 
விடத்தை எடுத்துக் கொண்டது . ஆஸ்திரேலியாவில் மொத்த 
பார்லி விளையும் பரப்பில் 55 % தெற்கு ஆஸ்திரேலியாவில் 
இருந்தது . சமீப வருடங்களில் மேற்கு ஆஸ்திரேலியா குயின்ஸ் 
லாந்து ஆகிய மாகாணங்களில் பார்லி விளையும் பரப்பு அதிகப் 
படுத்தப்பட்டுள்ளது . 


தெற்கு ஆஸ்திரேலியா பார்லியை ஏற்றுமதி செய்கிறது . 
யுனைடெட் கிங்டம் , நெதர்லாந்து , ஜப்பான் ஆகிய நாடுகள் 
பார்லியைப் பெறுகின்றன . பார்லி தானியத்துடன் ஆஸ்திரேலியா 
முத்துவகை பார்லி ஸ்காட்ச் பார்லி ஆகியவையும் ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது . பார்லியிலிருந்து தயாரிக்கும் மாவு உள்நாட்டுத் 


மாவை 


214 

ஆஸ்திரேலியா 
தேவையைப் பூர்த்தி செய்ய உதவுகிறது . பார்லி 
அதிகமாக ஏற்றுமதி செய்யவில்லை . 

நாடுகளுடன் 
ஒப்பிட்டால் ஆஸ்திரேலிய பார்லியின் உற்பத்தி அளவு மிகவும் 
குறைவு . பார்லி விளைவில் அமெரிக்க 

ஐக்கிய நாடுகளும் , 
கனடாவும் முதலிடம் பெறுகின்றன . 


உலக 


ஓட்ஸ் 


பயிர்கள் 

அளவு உற்பத்தி ( 1967 - 68 ) 
நெல் 000 புஷல்கள் 

11,597 
000 புஷல்கள் 

39,628 
ரை 

380 
சோர்கம் 

10,582 

2.77,289 
பருத்தி 000 பவுண்டு 

2,14,736 
. கரும்பு 000 டன்கள் 

16,756 
புகையிலை 000 பவுண்டு 

24,721 
உற்பத்தி அளவு மிகவும் குறைவு . பார்லி விளைவில் அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளும் , கனடாவும் முதலிடம் பெறுகின்றன . 


கோதுமை 


ஓட்ஸ் 
கோதுமைக்கு அடுத்தபடியாக உணவு 

தானியங்களில் 
ஓட்ஸ் முக்கியத்துவம் பெறுகிறது . ஓட்ஸ் முக்கியமாக நியூசௌத் 
வேல்ஸ் , விக்டோரியா , மேற்கு ஆஸ்திரேலியா , தெற்கு ஆஸ்தி 
ரேலியர் ஆகிய மாகாணங்களில் விளைவிக்கப்படுகிறது . முதல் 
மூன்று மாகாணங்களிலிருந்தும் ஆஸ்திரேலியா 

மொத்த 
விளைச்சலில் 80 % கிடைக்கிறது . தெற்கு ஆஸ்திரேலியா ஓட்ஸை 
அதிகமாக உற்பத்தி செய்கிறது . ஆனால் குயின்ஸ்லாந்தும் ; டாஸ் 
மேனியாவும் மிகக் குறைந்த அளவில் ஓட்ஸை விளைவிக் 
கின்றன . 1955-56இல் ஓட்சின் உற்பத்தி அளவு உச்ச நிலையை 
எட்டியது . 56,487,000 புஷல்களாகும் . ஒட்ஸைத் தானியமாக 
ஏற்றுமதி செய்தனர் . சிறிதளவை மாவாக்கினர் . விதைக்காக 
ஓரளவு விட்டு வைத்தனர் . மிகுதியை கால்நடைகளுக்கு உண 
வாக்கினர் . உற்பத்தி அதிகமென்றாலும் சுயதேவை பூர்த்திக்கும் 
போதுமான தல்ல . ஓட்ஸை - ஆஸ்திரேலியா இறக்குமதி 
செய்கிறது . கனடாவிலிருந்து ஓட்ஸ் கிடைக்கிறது . 

கடந்த 10 ஆண்டுகளில் சராசரி வருட உற்பத்தி 69 மில்லியன் 
புஷல்களாகும் . ஓட்ஸ் விளையும் நிலப்பரப்பு 3,500,000 ஏக்கர்கள் . 


மற்றப் பயிர்கள் 


215 - 


1966-67இல் நல்ல விளைச்சல் இருந்தது. இதனளவு 107 மில்லியன் 
புஷல்களாகும் . 68-69 இல் உற்பத்தி 94 மில்லியன் புஷல்களாகும் . 
உள் நாட்டிலேயே ஓட்ஸ் உற்பத்தியில் பெருமளவு உபயோகப் 
படுத்தப்பட்டு விடுகின்றது . ஆனால் வருட ஏற்றுமதி சில சமயங் 
களில் 20 மில்லியன் புஷல்களுக்கு மேலாகும் . ஆனால் 1968-69இல் 
ஏற்றுமதி அளவு 18 மில்லியன் புஷல்களாகும் . இதன் மதிப்பு 
13 மில்லியன் டாலர்கள் . 


! 


மக்காசோளம் 

மக்காசோளம் முக்கியமாகக் குயின்லாந்திலும் , நியூசௌத் 
வேல்ஸிலும் விளைவிக்கப்படுகிறது . தெற்கு ஆஸ்திரேலியாவைத் 
தவிர மற்ற மாகாணங்களில் இதனைப் பயிரிடுகிறார்கள் . - இது 
பால் பண்ணைத் தொழிலுக்கு உதவுகிறது . உயர்ந்த வகைக் 
கலப்பினங்களை சமீப வருடங்களில் பயிரிட ஆரம்பித்துள்ளனர் . 
ஏற்றுமதி 

செய்யுமளவுக்கு உற்பத்தி செய்கிறது . மக்கா 
சோளம் மாவாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது . முக்கியமாக 
நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது . 1968-69இல் 
மக்காசோளத்தின் மொத்த உற்பத்தி 7 மில்லியன் புஷல்களாகும் . 


நெல் 

நெல் ஆஸ்திரேலியாவில் முதன் முதலில் நியூசௌத்வேல்ஸி 
லுள்ள யாங்கோ ( Yanco ) பரிசோதனைப் பண்ணையில் 
பயிரிட்டார்கள் . இது முதலில் வியாபாரத்திற்காகப் பயிரிடப் 
படவில்லை . சராசரி விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் , சுங்க 
வரியினால் பாதுகாப்புப் பெற்றதனாலும் , நெல் விளைச்சல் முர்ரம் : 
பிட்ஜ் நீர்ப்பாசனம் பெறும் பகுதியில் அதிகமாகியது . இங்குக் 
கிடைக்கும் நீரைப் பொறுத்து நெல் விளையும் பரப்புக் கட்டுப் 
படுத்தப்பட்டுள்ளது . 1956 ஆம் ஆண்டு காமன் வெல்த் அரசாங்கம் 
பெருமளவில் நெல்லை வடக்குப் பிராந்தியத்தில் விளைவிப்பதற்காக 
ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டது . இவ்வொப்பந்தம் அமெரிக் 
காவிடமிருந்தும் , ஆஸ்திரேலியாவிடமிருந்தும் உதவி : 
பெறும் ஒரு கம்பெனியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தமாகும் . 
இதன்படி 30 ஆண்டுகளுக்கு 750,000 ஏக்கர்கள் குத்தகை எடுக் 
கப்பட்டது . இப் பரப்பு டார்வினுக்கு கிழக்கே உள்ள கடற் 
கரைக்கு அடுத்துள்ள சமவெளியில் உள்ளது . 15 வருடங்களில் 1 
இதில் 500,000 ஏக்கர்கள் நெல் விளைச்சலில் முன்னேற வேண்டும் 
என்பதாகும் . இரண்டாம் உலகப்போருக்கு முன்பு முதலில் ஆஸ்தி 
ரேலியா கிரேட் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்தது . ஆனால் 
தற்போது தென் கிழக்கு ஆசிய - தீவுகளுக்கு ஏற்றுமதி 


பண 


1 


16 

ஆஸ்திரேலியா 
செய்கிறது . இதில் ஆஸ்திரேலியாவில் நெல் முக்கியமாக 
நியூசௌத்வேல்ஸில் விளைவிக்கப்படுகிறது . சிறிய அளவில் 
குயின்ஸ்லாந்தில் மேற்கு ஆஸ்திரேலியா வடக்குப் பிராந்தியம் 
ஆகிய இடங்களில் பயிரிடப்படுகிறது . 


நியூசௌத்வேல்ஸின் நீர்ப்பாசனம் பெறும் பகுதிகளால் 
முக்கியமாக நெல் விளைவிக்கப்படுகிறது . சமீப வருடங்களில் 
குயின்ஸ்லாந்திலும் , வடக்குப் பிராந்தியத்திலும் மேற்கு ஆஸ்தி 
ரேலியாவின் வடக்குப் பகுதியிலும் நெல்லைப் பரிசோதனைக்காகப் 
பயிரிடுகிறார்கள் . நடுத்தர வகை நியூ சௌத்வேல்ஸில் விளைவிக் 
கப்படுகிறது . 


உற்பத்தி ஓர் ஏக்கருக்கு 3-2 டன்களாகும் . உற்பத்தியில் 
உலக சராசரியை எட்டுகிறது . 1968-69இல் நியூசௌத்வேல்ஸில் 
251,000 டன்கள் நெல் , 79000 ஏக்கரிலிருந்து உற்பத்தியாகிறது . 
உள்நாட்டில் 50,000 டன்கள் நெல் ஒரு வருடத்தில் தேவைப் 
படுகிறது . ஆஸ்திரேலியா நெல்லைப் பாபுவா , நியூகினியா மற்றப் 
பசுபிக் தீவுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது . 


கரும்பு 

முதன் முதலில் கரும்பு நியூ சௌத்வேல்ஸிலும் , குயின்ஸ் 
லாந்திலும் பயிரிடப்பட்டது . சர்க்கரைக்காக மட்டுமல்லாது . 
சிறிதளவு கால்நடை உணவுக்காகவும் பயிரிடுகிறார்கள் . கரும்பு 
நியூ சௌத்வேல்ஸிலுள்ள கிரேப்டனிலிருந்து ( Grafton ) குயின்ஸ் 
லாந்திலுள்ள மாஸ்மாஸ் ( Mossmas ) வரையிலும் உள்ள 1250 
மைல் நீளமுள்ள கடற்கரை ஓரப் பிரதேசத்தில் விளைவிக்கப் 
படுகிறது . சர்க்கரை உற்பத்தியில் 95 % குயின்ஸ்லாந்திலிருந்து 
கிடைக்கிறது . ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரையிலும் சாறு 
எடுக்கிறார்கள் . 1968-69இல் உற்பத்தியான 18,400,000 டன் 
கரும்பிலிருந்து 2,725.000 டன்கள் சுத்தப்படுத்தாத சர்க்கரைக் 
கிடைத்தது . உள்நாட்டில் வருட சர்க்கரை தேவை 650,000 
டன்களாகும் . இவ்வருடத்தில் ஏற்றுமதியின் அளவு 2 மில்லியன் 
டன்களாகும் . இதன் மதிப்பு 120 மிலியன் டாலர்கள் . இவ் 
வருடத்தில் ஜப்பான் , பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு முக்கியமாக 
ஏற்றுமதி செய்தது . மேலும் , அமெரிக்க ஐக்கிய நாடு , கனடா , 
நியூசிலாந்து , மலேஷியா ஆகிய நாடுகளும் ஆஸ்திரேலிய சர்க் 
கரையைப் பெற்று வந்தன . 

ஆஸ்திரேலியா கரும்பு விளையும் நிலத்தில் திறமையுள்ள 
தொழிலாளர்கள் வேலைப் பார்த்து வருகின்றனர் . அதிக உற்பத்தி 


மற்றப் பயிர்கள் 


217 


யிலும் , அதிகளவுச் சர்க்கரை அளவினாலும் விஞ்ஞான 
முறைப்படி விளைவிக்கப்பட்ட கலப்பினங்களாலும் , நோய்கள் 
கட்டுப்படுத்தப்பட்டதாலும் , புதிய பயிர்முறை அறுவடை முறை 
களினாலும் உற்பத்திக்காக ஆகும் செலவு மிகவும் குறைக்கப் 

இதனால் மற்ற அயனமண்டல சர்க்கரை விளையும் 
நாடுகளை விட இது நல்ல நிலையில் உள்ளது . 


பட்டது . 


ஆகிய 


புகையிலை 

ஆஸ்திரேலியாவில் புகையிலை சிறியளவில் பயிரிடப்படுகிறது . 
புகையிலை நியூ சௌத்வேல்ஸ் , குயின்ஸ்லாந்து , விக்டோரியா 

மாகாணங்களில் விளைவிக்கப்படுகிறது . 1968-69இல் 
225,000 ஏக்கர்களில் புகையிலை பயிரிடப்பட்டது . பசுமையாக 
உள்ள 

அறுவடை செய்யப்பட்டப் புகையிலையின் அளவு 
33 மில்லியன் பவுண்டுகளாகும் . உற்பத்தியை நிலையாகப் பெற ஒரு 
திட்டத்தை ஏற்படுத்தி , அதன்படி 1970 இல் ஆஸ்திரேலியா 
31 மில்லியன் பவுண்டுகள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று 
தீர்மானித்தது . ஏலத்தின் மூலம் தரவாரியாக உற்பத்தி 
செய்கிறார்கள் . ஆஸ்திரேலிய உள் நாட்டு உற்பத்திக்கு வருட 
தேவையான உலர்ந்த 

உலர்ந்த புகையிலையின் அளவு 50 மில்லியன் 
பவுண்டுகளாகும் . இதற்குத் தேவையான அளவு புகையிலையை 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய் 
கிறார்கள் . ஆஸ்திரேலியக் காமன்வெல்த் விஞ்ஞானத் தொழி 
லமைப்பு ஆராய்ச்சிக் கழகமும் , மாகாண விவசாய இலாக்காக் 
களும் புகையிலை பயிரிடுதலைப் பற்றிய ஆராய்ச்சிகள் நடத்து 
கின்றன . நாட்டு அரசாங்கம் இறக்கு மதிக்கான சுங்க வரியைப் 
புகையிலை உற்பத்தியாளர்களுக்குக் குறைத்தது . ஆனால் அவர்கள் 
குறிப்பிட்ட உள்நாட்டுப் புகையிலையைக் குறிப்பிட்ட அளவு 
கட்டாயம் உபயோகிக்க அல்லது கலக்க வேண்டும் என்று குறிப் 
பிட்டுள்ளது . இக் கலப்புப் புகையிலையில் உள்நாட்டுப் புகை 
யிலையின் அளவு 1940-50 ஆம் வருடங்களில் 3 லிருந்து 5 சதவீதமாக 
இருந்தது . 1966 இல் இது 50 சதவீதமாக அதிகரித்தது . 


. 


பருத்தி 

பருத்தி குயின்ஸ்லாந்தில் மட்டும் விளைவிக்கப்படுகிறது . 
ஆஸ்திரேலியா குறைந்தளவிலேயே பருத்தியை உற்பத்தி 
செய்கிறது . உள்நாட்டுத் தேவையைப் பூர்த்தி செய்ய 

இது 
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் . மெக்சிகோ , பாகிஸ்தான் . இந்தியா . 
எகிப்து ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது . 


2:18 


ஆஸ்திரேலியா 


குயின்ஸ்லாந்தில் கடற்கரை ஓரத்தில் ஆற்றுப் பள்ளத் 
தாக்குகளில் பருத்தி விளைவிக்கப்படுகிறது . ஆஸ்திரேலிய 
தேவையில் சிறிதளவு தான் உள்நாட்டு உற்பத்தி பூர்த்தி செய்ய 
முடியும் . சமீப வருடங்களில் நியூசௌத்வேல்ஸ் ,, 

மேற்கு 
ஆஸ்திரேலிய மாகாணங்களில் 

பருத்தியை 

விளை வித்து 
உற்பத்தியைப் பெருமளவில் அதிகப்படுத்தியுள்ளனர் . 1959 ஆம் 
ஆண்டில் ஆஸ்திரேலியா 14,81,000 பவுண்ட் பருத்தி இழையை 
உற்பத்தி செய்தது . 1964 ஆம் ஆண்டில் இது 6,378,000 பவுண்டு 
களாக அதிகரித்தது . 1962 இல் 38,300,000 பவுண்டுகள் . 1969 இல் 
71,700,000 பவுண்டுகள் உற்பத்தியானது . உற்பத்தியில் 79 % 
நியூசௌத்வேல்ஸிலிருந்தும் , 10 % மேற்கு ஆஸ்திரேலியாவின் 
வடக்கு பகுதியிலுள்ள ஓர்டு ஆறு பகுதியிலிருந்தும் , 11 % குயின்ஸ் 
லாந்திலிருந்தும் கிடைக்கிறது . 1969 இல் ஓர் ஏக்கருக்கு சராசரி 
விளைச்சல் 935 பவுண்டாகும் . ஒரு வருடத்தில் ஆஸ்திரேலிய 
நூவாலைகளுக்குத் தேவையான பருத்தி இழையின் அளவு 65 
மில்லியன் பவுண்டுகளாகும் . தேவைக்கு அதிகமாகவே தற்போது 
உள்நாட்டில் கச்சா பருத்தி உற்பத்தியாகிறது . ஆனால் நீண்ட 
இழை பருத்தியின் உற்பத்தி மட்டும் குறைவாக உள்ளது . 

நாமோயி ( Namoi) ஆற்றுப் பகுதியிலுள்ள வாரன் ( Warren ) 
நாராபிரி ( Narrabri ) ஆகிய இடங்களிலும் நியூசௌத்வேல்ஸி 
லுள்ள முர்ரம்பிட்ஜ் நீர்ப்பாசனம் பெறும் இடத்திலுள்ள 
டார்லிங்க்டன் பாயின்டியிலும் , குயின்ஸ்லாந்திலுள்ள செசில் 
பெவியின்ஸ் ,ராஹாம்டனிலும் , மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள 
ஓர்டு ஆறு பகுதியிலுள்ள குனுமுரா ஆகிய இடங்களிலும் 
பருத்தியிலிருந்து கொட்டை நீக்கிச் சுத்தப்படுத்துகிறார்கள் . 

நாட்டு அரசாங்கம் தொழிலுக்கு உதவியாகக் கச்சா பருத்தி 
பாதுகாப்புச் சட்டத்தைக் கொண்டு வந்தது . ஆளிவிதை , 
ஆளிவிதைச் செடி இவையிரண்டும் ஒரே செடியிலிருந்து 
கிடைக்கும் பொருட்களாகும் . 


| 


ஆளிவிதை இழை அல்லது பிளாக்ஸ் 

போருக்கு முன்பு இது ஒரு சிறிய அளவு விக்டோரியாவில் , 
நடைபெற்று வந்தது . அங்கு 2000 ஏக்கர்களில் பயிரிடப்பட்டது . 
போரின் போது ஐரோப்பியர்களிடமிருந்து தருவிக்கப்பட்ட 
பொருள்களுக்கு , தடை ஏற்பட்டதால் ஆஸ்திரேலியாவின் 
ஆளிவிதை இழை உற்பத்தி பெருமளவில் அதிகரித்தது . இதில் 
செய்யப்படும் பொருளில் ஒன்று கித்தான் . 1944 இல் இது 
பயிரிடப்படும் நில அளவு உச்சநிலையை அடைந்தது . அதாவது . 


219 


மற்றப் பயிர்கள் 


. 


இப் பயிர் 


61,000 ஏக்கர்கள் . இதில் 38,000 ஏக்கர்கள் , விக்டோரியாவில் 
இருந்தது . 

தென் ஆஸ்திரேலியா மேற்கு 
ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் பயிரிடப்படுகிறது . இதைக் 
கோதுமை பயிரிடுவதைப் போலவே பயிரிட்டார்கள் . ஆனால் 
கோதுமை மண்டலத்திற்குத் தெற்கே உள்ள உயர்ந்த மழைப் 
பிரதேசத்தில் இதனைப் பயிரிட்டனர் . தனியான ஆலைகளில் 
தண்டிலிருந்து இழைகளை எடுத்தனர் . போருக்குப் பின் பயிரிடப் 
படும் நிலத்தின் அளவு பெருமளவில் குறைந்துவிட்டது ., - இப் 
பயிர்த் தொழிலைக் காமன்வெல்த் அரசாங்கம் காப்பாற்றியது . 
உலகப் பற்றாக்குறைக் காரணமாக இவ் விதை உற்பத்தி இங்கு 
அதிகரித்தது . இதன் பரப்பு 60000 ஏக்கர்கள் . இது ஆஸ்தி 
ரேலியாவின் ஆளிவிதைத் தேவையில் - பங்கையே உற்பத்தி 
செய்கிறது . தற்போது இதன் உற்பத்தி உலக சந்தையில் இதன் 
விலைக் குறைவு காரணமாகக் குறைந்து விட்டது . இதுவும் 
கோதுமையுடனேயே பயிர் 

செய்யப்படுகின்றது . கோதுமை 
அறுவடை செய்யும் 

இயந்திரத்திலே யே ஆளிவிதையும் 
அறுவடை செய்யப்படுகிறது . குயின்ஸ்லாந்திலுள்ள டார்லிங் 
டவுன்ஸில் இது முக்கியமாகப் பயிரிடப்படுகின்றது . எண்ணெய் 
எடுப்பதற்குப் பயன்படுகிறது . இதன் பிண்ணாக்குக் கால் 
நடைக்கு விலை மதிப்புள்ள ஓர் உணவாகும் . 


1 


V 


வேர்க் கடலை 

குயின்ஸ்லாந்திலுள்ள கிஸ்கராய் மாவட்டத்தில் வேர்க்கடலை 
முக்கியமாகப் பயிரிடப்படுகிறது . மேலும் , நியூசௌத்வேல்ஸின் 
சிறிய பகுதி மேற்கு ஆஸ்திரேலியாவின் வடமேற்தப் பகுகி . 
வடக்குப் பிராந்தியம் ஆகிய இடங்களில் பயிராகிறது . இது 
விளையும் பரப்பு 40.000 ஏக்கர் . தற்போது 20,000 ஏக்கர்களாகக் 
குறைந்து விட்டது . உள்நாட்டிலேயே பயன்படுத்தப்படுகிறது . 
இனிப்புகள் எண்ணெய் போன்றவை உற்பத்தி செய்யப் பயன் 
படுகிறது . 


குறைந்த முக்கியத்துவம் உள்ளப் பயிர்கள் 

மேலே கூறப்பட்ட பயிர்களைத் தவிர வேறு பல குறைந்த 
முக்கியத்துவம் வாய்ந்த பயிர்களும் விளைவிக்கப்படுகின்றன . 


. 


கால்நடை உணவுப் பயிர்கள் 

பயிரிடப்படும் நிலத்தில் 20 % கால்நடை உணவுக்காக 
ஒதுக்கப்பட்டுள்ளது . கோதுமை ஓட்ஸ் பயிர்களின் தண்டு 


கோதுமை 


220 

ஆஸ்திரேலியா 
பாகம் முக்கியமாகக் கால்நடை உணவிற்குப் பயன்படுகிறது . 
மேலும் லூசர்ன் , சோளம் , இனிப்பான சோளம் ஆகியவை 
பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது . முதலில் குதிரைகள் 
அதிகமாக இருந்தன . அவைகளுக்கு ஓட்ஸ் , 
ஆகியவைகளின் வைக்கோலை அளிப்பார்கள் . இவ் வைக்கோலின் 
தேவையை டிராக்டர்களும் , மோட்டார் டிரக்குகளும் பெரு 
மளவில் குறைத்தன . இயற்கையாகக் கிடைக்கும் புல்லுடன் கூட 
ஓட்ஸ் , லூசர்ன் ( Lucerne ) , வேறு புற்களையும் பயிரிட்டுப்பற்றாக் 
குறையில்லாமல் செய்கின்றார்கள் . வைக்கோலை மூட்டைகளாகக் 
கட்டும் இயந்திரத்தின் உதவியால் சேமித்து வைத்துக் கொள் 
வார்கள் . சோளம் , இனிப்பான 

இனிப்பான சோளம் ஆகியவை பசும் 
கால்நடை உணவுகளாகப் பால்பண்ணை நடைபெறும் பிரதேசங் 
களில் பயன்படுத்தப்படுகிறது . 


சோளம் 


சோளம் வளமான மண்ணும் போதுமான கோடைகால 
மழையும் உள்ள பிரதேசத்தில் மட்டும் விளைவிக்கப்படுகிறது . 
சோளம் விளையும் பிரதேசம் இக் கண்டத்தில் கிழக்குப் புறத்தில் 
அதர்ட்டன் மேட்டு நிலத்திலிருந்து . விக்டோரியா வரை பரவி 
யுள்ளது . நதிப் பிரதேசங்களிலும் , வண்டல் மண் பிரதேசங் 
களிலும் கடற்கரைப் பிரதேசத்திலும் , உள்நாட்டிலுள்ள மேட்டு 
நிலங்களில் வளமான மண்ணும் , போதுமான மழையுள்ள இடங் 
களிலும் பயிர் செய்யப்படுகிறது . மொத்த விளைச்சலில் 
குயின்ஸ்லாந்து நியூ சௌத்வேல்ஸும் சேர்ந்து 95 % உற்பத்தி 
செய்கின்றன . இப்பயிர் விளையும் முக்கிய நிலங்கள் , அதர்ட்டன் 
மேட்டு நிலம் குயின்ஸ்லாந்திலுள்ள கிங்கராய் 

கிங்கராய் மாவட்டம் , 
நியூசௌத்வேல்ஸிலுள்ள வடக்குக் கடற்கரை நதிப் பிரதேசம் . 
விக்டோரியாவிலுள்ள ஆர்பர்ஸ்ட் மாவட்டம் . 


சோளம் தானியத்திற்காகவும் , பசும் கால்நடை தீவனத்திற் 
காகவும் , பால் தரும் பசுக்களுக்கு தண்டு தீவனத்திற்காகவும் 
பயிரிடப்படுகிறது . இத் தானியம் பெரும்பாலும் உற்பத்தித் 
தொழிலுக்கும் , பன்றியின் 

உணவிற்காகவும் பயன்படுகிறது . 
வறண்ட 

காலங்களில் ஆடுகளுக்கும் இதனை உணவாக 
அளிக்கிறார்கள் . போருக்குப் பின் சிறிதளவு, ஏற்றுமதி செய்யப் 
பட்டது . 

சோளம் பயிரிடப்படும் நிலப்பரப்பு போருக்கு முன்பு 300,000 
ஏக்கர்களாக இருந்தது . தற்போது அது 170,000 ஏக்கர்களாகக் 


: 


மற்றப் பயிர்கள் 


21 


குறைந்து விட்டது . பால்பண்ணை நடத்தும் பிரதேசங்களில் 
இது உப தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது . போருக்குப் பின் 
பன்றி வளர்ப்புக் குறைந்து விட்டதால் சோளம் 

விளையும் 
நிலத்தின் பரப்பும் குறைந்து விட்டது . சோளம் விளைவிக்கும் 
முறைகளில் நவீன முறைகளைப் பின்பற்றுவதாலும் கலப்பின 
விதை அதிக விளைச்சலைத் தரும் என்பதாலும் , இயந்திரத்தை 
மற்ற அறுவடைக்கும் பல பயன்களுக்கும் பயன்படுத்துவதாலும் 
இதனுடைய பரப்பளவு விரிவடையலாம் . இயந்திரங்கள் 
இறக்குமதி செய்யப்படுகின்றது . 


சோர்கம் 

இதுவும் சோளத்தின் ஒரு வகையாகும் . இது பசும் கால் 
நடை உணவிற்காகவும் , வைக்கோலுக்காகவும் பயிரிடப்படுகிறது . 
இது ஒரு கோடைகால பயிராகும் . இது பலவகை உபயோகத்திற் 
கேற்றவாறு பயிரிடுவார்கள் . இனிப்பான சோர்கம் வகை பசும் 
தீவனத்திற்காகப் பயிரிடப்படுகிறது . மற்ற வகை , தானியத்திற் 
காகப் பயிரிடப்படுகிறது . சோர்கம் தானியம் 170,000 ஏக்கர்களில் 
பயிரிடப்படுகிறது . இத் தானியம் 

கோதுமை 

பயிரிடும் 
முறையிலேயே பயிரிடப்படுகிறது . ஆனால் வளரும் காலம் 
கோடைகால மாதங்களாகும் . இயந்திரத்தால் இது அறுவடை 
செய்யப்படுகிறது . இது உற்பத்தியாகும் முக்கிய இடங்கள் 
டார்லிங் டவுன்ஸ் , குயின்ஸ்லாந்திலுள்ள பர்னட் பிரதேசங்கள் , 
நியூ சௌத்வேல்ஸின் வடமேற்குச் சரிவுகள் ஆகியன . இத் தானி 
யம் உள்நாட்டில் கால்நடை உணவிற்காகவும் ஏற்றுமதிக்காகவும் 
பயிரிடப்படுகிறது . குயின்ஸ்லாந்தின் பெரும்பகுதி இத் தானிய 
விளைவிற்கு எற்றதாகவுள்ளது .. ஏற்றுமதி இலாபகரமாக 
உள்ளது . 


. 


பழத்தோட்டங்களும் , திராட்சைத் தோட்டங்களும் 

காலநிலை வேறுபாடுகளுக்கேற்ப பழவகையிலும் அநேகம் 
ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றன . குயின்ஸ்லாந்தின் அயன 
மண்டலப் பகுதிகளில் வாழைப்பழம் , அன்னாசிப்பழம் , பப்பாளி 
மற்ற அயனமண்டல வகைகள் வளர்க்கப்படுகின்றன . உள்நாட்டு 
வெப்பமான வறண்ட பகுதிகளில் திராட்சைக் கொடிகளும் 
எலுமிச்சை வகைகளும் நீர்ப்பாசன வசதிகளுடன் பயிரிடப் 
படுகின்றன . குளிர்ந்த மேட்டு நிலங்களில் ஆப்பிள் , பியர்ஸ் , 
பெர்ரி பழங்கள் பயிராக்கப்படுகின்றன .. ஆஸ்திரேலியாவில் 
பழங்கள் பயிரிடப்படும் . நிலத்தின் பரப்பு 415,000 
ஏக்கர்கள் . இதில் 135,000 ஏக்கர்களில் திராட்சைக் கொடிகள் 


22 ம் 

ஆஸ்திரேலியா, 
வளர்க்கப்படுகின்றன . மரங்களில் வளரும் பழங்களில் ஆப்பிலும் , 
எலுமிச்சை வகையும் . வாழைப்பழமும் முக்கியமாக அதிக பரப்பு 
களில் பயிராக்கப்படுகின்றன . பழவகை பயிர் செய்தல் குறிப் 
பிட்ட மக்கள் நெருக்கமான மாவட்டங்களி லேயே காணப் 
படுகின்றன . பழ பண்ணைகளும் திராட்சைப் பண்ணைகளும் சிறிய 
அளவிலேயே இருக்கிறது . அதாவது ஒரு பண்ணை 15 முதல் 50 
ஏக்கர் வரை இருக்கும் . சில மட்டும் மேலும் பெரியதாக 
இருக்கும் . இப் பழத் தொழில் நல்ல முறையில் நடத்தப்பட்டு 
வருகிறது . புதிய காய்ந்த பழங்கள் ஒழுங்கான முறையில் 
சந்தைகளுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யவும் , பக்குவப்படுத்தவும் , 
பழப்பண்ணை நடத்துபவர்கள் கூட்டாகச் சேர்ந்து . வேலை 
செய்கிறார்கள் . 


1 


திராட்சை 

ஆஸ்திரேலியாவில் திராட்சை மதுபானத்திற்காகவும் , புதிய 
காய்ந்த பழங்களுக்காகவும் பயிராக்கப்படுகிறது . மொத்த 
உற்பத்தியில் பாதியை காய வைத்து 40 % குறைவான அளவை 
மதுபானம் தயாரித்தலுக்கும் பயன்படுத்துகின்றனர் . மர்ரே 
ஆற்றைச் சார்ந்த பகுதிகளில் இப்பழம் முக்கியமாக நீர்ப்பாசன 
வசதியின் உதவியைக் கொண்டு பயிர் செய்யப்படுகிறது . ஸ்வான் 
ஹில்லிலிருந்து மர்ரே பள்ளத்தாக்கிலுள்ள பல மாவட்டங்களில் 
திராட்சைப் பயிராக்குதல் முக்கியத் தொழிலாக உள்ளது . 

இது முக்கியமாக விளையும் மாவட்டங்கள் 100 முதல் 15 " 
மழை பெறும் பிரதேசங்களாகும் . அவை விக்டோரியாவிலுள்ள 
மில் தூரா, தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள ஓரன்மார்க் , பார்மெரா 
வெய்கரி ஆகிய இடங்களாகும் . மர்ரே பள்ளத்தாக்குக் குடியிருப்பு 
களில் திராட்சை மதுபானத்திற்காகவும் , காய்ந்த திராட்சைக் 
காகவும் உற்பத்தி செய்யப்படுகிறது . காலநிலை . மண்வகை 
ஆசியவை நீர்ப்பாசனத்துடன் சேர்த்து உயர்ந்த தர சுல்தானா 
காரண்ட் ( Sultana Currant ) உற்பத்திக்கு ஏற்றதாக உள்ளது . 
காய்ந்த திராட்சை பழங்களுக்காக முர்ரம்பிட்ஜ் நீர்ப்பாசன பரப்பு 
களிலும் மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள பெர்த்துக்கு அருகிலும் 
திராட்சைப் பயிரிடுகிறார்கள் . 

மது தயாரித்தலுக்கு முக்கியமாக விளங்கும் பகுதி தெற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள பரோசோ பள்ளத்தாக்காகும் . மற்ற 
முக்கிய பகுதிகளும் உண்டு . அவை நியூ சௌத் வேல்ஸிலுள்ள 
முர்ரம்பிட்ஜி நீர்ப்பாசனம் பெறும் பரப்பு ஹண்டர் ரிவர் , மேற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள ஸ்வான் ஆற்றுப் பள்ள தாக்கு , 


| 


மற்றப் பயிர்கள் 

b25 
மது , காய்ந்த பழங்கள் ஆகியவற்றின் உற்பத்தி உள்நாட்டுத் 
தேவைக்கும் அதிகமாக உள்ளது . ஆனால் மதுபானம் சிறிதளவே 
ஏற்றுமதியாகிறது . மொத்த உற்பத்தியில் பாகம் 

காய்ந்தி 
பழங்கள் ஏற்றுமதியாகின்றன . 


ஆப்பிளும் , பியரும் 

ஆப்பிள் 80,000 ஏக்கர்களில் பயிராக்கப்படுகிறது . ஆப்பிள் 
குளிர்ந்த காலநிலை , இயற்கையான மழையுமுள்ள இடங்களில் 
பயிராக்கப்படுகிறது . பியர் 20,000 ஏக்கர்களில் பயிராக்கப் 
படுகிறது . இதில் பெரும்பாலான நீர்ப்பாசன உதவியால் 
பயிராக்கப்படுகின்றது . முக்கிய ஆப்பிள் விளைவிக்கும் மாகாணம் 
டாஸ்மேனியாவர்கும் . இங்குக் கூவன் டாமர் ஆற்றுப் பள்ளத் 
தாக்கு மாவட்டங்களில் விளைகிகிறது . 


ஆப்பிள் உற்பத்தியில் 

விக்டோரியா இரண்டாவது 
டத்தைப் பெறுகிறது . இங்கு மொத்த பயிர் விளைவிக்கும் 
பரப்பில் 60 % நிலத்தில் பயிர் செய்யப்படுகிறது . 


விக்டோரியாவில் மெல்போர்னுக்குக் கிழக்கிலும் , தெற்கிலும் 
உள்ள பிரதேசங்களிலும் பியர் கோல்பெர்ன் பள்ளத்தாக்கிலும் 
நீர்ப்பாசன உதவியுடன் ஆப்பிளைப் பதப்படுத்துதலுக்காகப் 
பயிராக்கப்படுகின்றன . 


நியூசௌத்வேல்ஸில் ஆப்பிளும் பியரும் மேட்டு நிலமாவட்டங் 
களான பார்த்தாஸ்ட் ( Bathurst ) , பாட்டு வாலிலும் பயிராக்கப்படு 
கின்றன. பிரிட்ண்ட் , வால்பேரியும்குயின்ஸ்லாந்தின் தெற்கிலுள்ள 
ஸ்டான்தோப்புக்கு அருகிலுள்ள மலைத் தொடர்களில் இப் பழங் 
கள் முக்கியமாக விளைகின்றன . மொத்த உற்பத்தியில் 30 % ஆப்பிள் 
ஏற்றுமதியாகிறது... ஆப்பில் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கும் 
மாகாணங்கள் டாஸ்மேனியாவும் மேற்கு ஆஸ்திரேலியாவுமாகும் . 


(-) 


எலுமிச்சை வகை 

ஆரஞ்சு, எலுமிச்சை ஆகியவை . பனி பெய்தல் , வானம் 
கடுமையாக இல்லாத மாகாணங்களில் வளர்க்கப்படுகின்றன . 
நியூசௌத்வேல்ஸ் இவ் வகைப் பழங்களுக்குப் பெயர் பெற்றது . 
இங்குக் கடற்கரை மாவட்டங்களான கோல்பர்ன் போன்றவை 
முக்கியமானவையாகும் . இது இயற்கை மழை பெறும் பகுதி 
யிலேயே பயிராக்கப்படுகிறது . முர்ரம் பிட்கி நீர்ப்பாசனம் பெறும் 
பகுதியில் நீர்ப்பாசன வசதியுடன் பயிராக்கப்படுகிறது . மர்ரே 


204 

ஆஸ்திரேலியா 
பள்ளத்தாக்கு இவ் வகைப் பழங்களுக்குப் பெயர் பெற்றது . 
வெளிறிய மணற்பாங்கான நிலப்பரப்பில் நீர்ப்பாசன உதவியுடன் 
பயிராக்கப்படும் பழம் தரம் மிக்கதாகும் . விக்டோரியா , தெற்கு 
ஆஸ்திரேலியாவின் மர்ரே பள்ளத்தாக்கிலும் , குயின்ஸ்லாந்தின் 
தெற்குக் கடற்கரைப் பிரதேசங்களிலும் , கிழக்கு மலைத் தொடர் 
களிலும் . மேற்கு ஆஸ்திரேலியாவில் பெர்த்துக்கு அருகிலும் 
இது பயிராக்கப்படுகிறது . இது பெரும்பாலும் உள் நாட்டில் 
உபயோகப்படுத்தப்படுகின்றது . இப் பழ ஏற்றுமதிக்கு முக்கியத் 
துவம் தரப்படவில்லை . 


வாழைப்பழமும் மற்ற அயனமண்டல பழங்களும் 

வாழைப்பழம் வடக்கு நியூசௌத்வேல்ஸிலும் , குயின்ஸ் 
லாந்திலுள்ள டிவீட் ஆற்று மாவட்டத்திலும் முக்கியமாக 
விளைவிக்கப்படுகின்றது . வாழை தேர்ந்தெடுக்கப்பட்ட வளமான 
மண்ணுள்ள கடற்கரைப் பகுதியில் மலைச் சரிவுகளில் பயிராக்கப் 
படுகிறது . வாழை சிறந்த முறையில் பயிராக்கப்படுகிறது . நோய் 
வராமல் அதிகக் கவனம் செலுத்தி பயிராக்குகிறார்கள் . 


மேற்கு ஆஸ்திரேலிய கடற்கரையிலுள்ள கார்னவோன்வில் 
( Carnavon ) உள்ள ஆற்று வண்டலில் வாழை சிறப்பாகப் 
பயிராக்கப்படுகிறது . இங்கு நீர்ப்பாசனம் அடிநில நீரிலிருந்து 
கிடைக்கிறது . அடிநில நீர் காஸ்காய்ன் ( Gascoyne ) ஆற்றுப் 
பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது . அன்னாசிப்பழம் குயின்ஸ்லாந் 
தில் கடற்கரைப் பிரதேசங்களில் விளைவிக்கப்படுகிறது . 
பெருமளவில் பதப்படுத்தலுக்குப் பயன்படுகிறது . மற்ற அயன 
மண்டல பழங்களான பப்பாளி, மாம்பழம் , சீதாப்பழம் ஆகியவை 
சிறியளவில் பயிராகின்றன . 


பீச் . ஃபிளம் , ஏப்ரிகாட் ( Apricot ) செர்ரி பழங்கள் 

இவை இயற்கை மழை பெறும் ஏற்ற சூழ்நிலையுள்ள இடங் 
களிலும் உள்நாட்டில் நீர்ப்பாசனம் உள்ள மாவட்டங்களிலும் 
பயிராக்கப்படுகின்றன . பதப்படுத்தலுக்காகப் பீச் . ஏப்ரிகாட் 
பழங்களை முக்கியமாக விக்டோரியாவிலுள்ள கோல்பர்ன் பள்ள 
தாக்கிலும் , நியூசௌத்வேல்ஸில் முர்ரம்பிட்கி நீர்ப்பாசனம் 
பெறும் பரப்பிலும் பயிரிடுகிறார்கள் . உலர்ந்த ஏப்ரிகாட் பழங் 
களுக்காக மர்ரே பள்ளத்தாக்கு நீர்ப்பாசனம் பெறும் குடியிருப்பு 
களிலும் பழப்பாகு செய்வதற்காக டாஸ்மேனியாவிலும் பயிரிடப் 
படுகிறது . ஃபிளம் பழம் நியூசௌத்வேல்ஸிலும் யாங் 
என்ற இடத்திலும் மற்றப் பழம் விளையும் பிரதேசத் 


மற்றப் பயிர்கள் 

225 
திலும் வளர்க்கப்படுகிறது . செர்ரிப்பழங்கள் நியூ சௌத்வேல்ஸில் 
ஆரஞ்சுப் பயிர் மாவட்டங்களிலும் கருப்பு சிவப்பு காரண்ட் 
பழங்களும் ராஸ்பெரி பழங்களும் முக்கியமாக டாஸ்மேனியாவில் 
விளைவிக்கப்படுகின்றன . 


உருளைக் கிழங்கு 

இது பெரும்பாலும் உள்நாட்டுத் தேவைக்காக உற்பத்தி 
செய்யப்படுகிறது . 

இது பயிரிடப்படும் நிலத்தின் பரப்பு 
அடிக்கடி மாறுபடும் . ஆனால் சராசரியாக 130.000 ஏக்கர்களாகும் . 
உருளைக் கிழங்கு எல்லா மாகாணங்களிலும் விளைவிக்கப் 
படுகிறது . 

ஆனால் விக்டோரியாவும் டாஸ்மேனியாவும் தான் 
அதிகமாக உற்பத்தி செய்யும் மாகாணங்களாகும் இவ் விரண்டு 
மாகாணங்களும் சேர்ந்து மொத்த உற்பத்தியில் மூன்றில் 
இரண்டு பங்கை உற்பத்தி செய்கின்றன . டாஸ்மேனியாவில் 
சுய தேவைக்கும் மிக அதிகமாக விளைவிக்கப்படுவதால் அவ் 
உபரி ஏற்றுமதி செய்யப்படுகிறது . முக்கியமாக நியூ சௌத் 
வேல்ஸ் , குயின்ஸ்லாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது . 


உருளைக் கிழங்கு முக்கியமாக வளமான . மண்ணும் 300 
முதல் 50 " சராசரி மழையுள்ள பரப்புகளில் விளைவிக்கப்படுகிறது . 
சில பகுதிகளில் 

நீர்ப்பாசனம் செய்கிறார்கள் . முக்கியமாக 
ருளைக் கிழங்கு விளையும் பகுதிகள் சிவப்பு பசால்ட் மண் 
ள்ள மத்திய வடக்கு , வட மேற்கு டாஸ்மேனியாவும் மத்திய 
மேட்டு நிலம் . விக்டோரியாவிலுள்ள தென்மேற்கு, கிப்ஸ்லாந்து 

கிய மாவட்டங்கள் நியூ சௌத்வேல்ஸின் மேட்டு நில மாவட் 
டங்கள் ஆகும் . 


உருளைக் கிழங்கு பலதரப்பட்ட உற்பத்தியை மேற் 
கொள்ளும் பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது . இப் 
பண்ணைகள் ஆடுகளைக் கொழுக்க வைத்தல் , பால் பண்ணை 
நடத்துதல் , காய்கறிகள் விளைவித்தல் ஆகிய பலவகையான 
தொழிலுடன் உருளைக் கிழங்கையும் விளைவிக்கின்றன . உருளைக் 
கிழங்கு விளையும் பரப்பு இப்பண்ணையிலிருந்து உற்பத்தியாகும் 
மற்றப் பொருட்களிலிருந்து கிடைக்கும் இலாபத்தைப் பொறுத்து 
மாறுபடும் . ஓர் ஏக்கருக்கு 3 டன்கள் சராசரியாக விளையும் . 
இந்த உற்பத்தி மற்ற நாடுகளை விட உயர்ந்தது அல்ல . தற்போது 
அறுவடைக்குப் பெருமளவில் இயந்திரத்தைப் பயன்படுத்து 
கின்றனர் . மேலும் , தரம் உயர்வதற்காகக் கலப்பினங்கள் 

ஆஸ்தி -15 


226 

ஆஸ்திரேலியா 
வளர்ப்பதில் விதை தரத்தை ஆராய்வதிலும் , செடிகளுக்கு 
வரும் நோயைத் தடுப்பதிலும் அதிக கவனம் செலுத்து 
கின்றனர் . 


செய்கிறது . 


மற்றக் காய்கறிகள் 

இவை விளையும் பரப்பு மிகக் குறைவாக இருந்தபோதிலும் 
ஓர் ஏக்கருக்கு விளையும் விளைச்சல் அதிக மதிப்புள்ளதாகும் . 
பயிர்த் தொழிலிலிருந்து கிடைக்கும் மதிப்பில் 63 % கிடைக்கிறது . 
காய்கறிகள் சிறிய வளமான மண்ணில் பண்ணைகளில் திறமை 
யாக விளைவிக்கப்படுகிறது . ஏற்ற சூழ்நிலை உள்ள இடங்களில் 
விவசாயிகள் காய்கறி விளைவித்தலை ஓர் உப தொழிலாகக் 
கொண்டுள்ளனர் . காய்கறிகளில் பெரும்பகுதி நகரங்களுக்கு 
அருகில் உள்ள தோட்டங்களில் விளைவிக்கப்படுகிறது . ஆனால் 
நகர மக்கள் தொகை அதிகரித்ததால் முக்கியமாகச் சிட்னி 
மெல்பேர் நகரத்தில் காய்கறி விளையும் நிலப் பகுதி கட்டிடங் 
களுக்காகப் பயன்படுத்தப்படுவதால் நகரத்திலிருந்து தொலைவி 
லுள்ள பகுதிகளில் காய்கறிகளைத் திறமையாகப் பயிரிடுகிறார் 
கள் . விக்டோரியாவின் மேற்கு மாவட்டம் பெருமளவில் வெங் 
காயத்தை விளைவிக்கிறது . அது மற்ற மாகாணங்களுக்கு 
அனுப்பப்படுகிறது . டாஸ்மேனியா கிழங்குகளை மற்ற மாகாணங் 
களுக்கு ஏற்றுமதி 

விக்டோரியாவிலுள்ள 
ஷெப்பார்ன் , மில் தூரா மாவட்டங்கள் பெருமளவில் நீர்ப்பாசன 
உதவியுடன் காய்கறிகளை விளைவித்து மெல் பார்ன் சந்தைக்கு 
அனுப்புகிறது . முர்ரம்பிட்ஜின் மூலம் நீர்ப்பாசனம் பெறும் 
பரப்பு சிட்னிக்குக் காய்கறிகளை அனுப்புகிறது . மேலும் 
நீர்ப்பாசனம் நடைபெறும் பகுதிகளில் , பெருமளவில் 
உற்பத்தி 

செய்து , முக்கியமாகத் தக்காளியைப் பதப் 
படுத்தலுக்காக விளைவிக்கிறார்கள் . காய்கறிகள் பெருமளவில் 
சில தனியான பகுதிகளில் பயிரிடுகிறார்கள் . அதாவது 
பருவம் இல்லாத காலங்களில் காய்கறிகளை விளைவிப்பதில் 
கவனம் 

செலுத்துகின்றனர் . தெற்கிலுள்ள 
தேவைக்காகக் குளிர்கால வசந்தகால மாதங்களில் தக்காளியைக் 
குயின்ஸ்லாந்திலுள்ள 

போரன் மேற்கு 

ஆஸ்திரேலியாவி 
லுள்ள ஜொராப்டன் , சிட்னிக்கு அருகிலுள்ள கண்ணாடி 
கூடுகளில் பயிரிடப்படும் பகுதிகள் ஆகிய இடங்களில் பயிரிடு 
கிறார்கள் . வடக்கு நியூசௌத்வேல்ஸில் , குயின்ஸ்லாந்து 
ஆகியவற்றின் கடற்கரைப் பகுதிகளில் பெரியவகை பீன்ஸை 
முக்கியமாக விளைவிக்கின்றனர் . 


பகுதிகளில் 





மற்றப் பயிர்கள் 

227 
பயிர்த் தொழில் உற்பத்தியின் மதிப்பு 

பயிர்த் தொழில் உற்பத்தியை மற்ற மேய்த்தல் தொழில் 
உற்பத்தி பொருட்கள் குறைவடையச் செய்கின்றன . ஆனால் 
ஆஸ்திரேலியப் பொருளாதாரத்தில் பயிர்த்தொழில் உற்பத்தியின் 
பங்கு முக்கியமானதாகும் . போருக்கு முந்திய ஆஸ்திரேலியப் 
பயிர்த் தொழில் மொத்த உற்பத்தியின் மதிப்பு ஓர் ஆண்டுக்கு 
80 மில்லியன் ஆஸ்திரேலிய பயிர்களாகும் . சமீப ஆண்டுகளில் 
இம் மதிப்பு மேலும் அதிகமாயுள்ளது . கிராமப்புற உற்பத்தியில் 
மூன்றில் ஒரு பங்கு பயிர்த்தொழில் உற்பத்தி . மேலும் தேசிய 
உற்பத்தியில் மொத்த பயிர்த் தொழிலின் பங்கு 10 % ஆகும் . 


. 


சமீப ஆண்டுகளில் பயிர்த் தொழில் உற்பத்தியில் 
44 % கோதுமை , ஓட்ஸ் . பார்லி மற்ற உணவு தானியங்கள் . 
11 % பழங்கள் திராட்சை . 14 % உருளைக் கிழங்கு காய்கறிகள் ; 10 % 
கரும்பு : 9 % புல் வகை , கால்நடை தீவன பயிர்கள் 9 % ஆகும் . 


15. கனிச் செல்வங்கள் 


பெருமளவில் ஆஸ்திரேலியாவில் தங்கம் இருப்பதை அறிந்த 
பின்னர் ஏராளமான 

மக்கள் அங்குக் குடியேறினார்கள் .. 
தங்கத்தைக் கண்டுபிடித்ததே ஆஸ்திரேலியாவின் முன்னேற்றத் 
திற்கு முக்கியக் காரணமாக இருந்தது . சமீப 

காலத்தில் 
ஆஸ்திரேலியாவின் உப தொழில்கள் வெள்ளி , ஈயம் , துத்த 
நாகம் , செம்பு , இரும்புத் தாது , நிலக்கரி ஆகியவற்றின் உற்பத்தி 
பெருகியதால் வளர்ந்தது . 1969 - ம் வருடத்தில் 1100 டாலர் 
மதிப்புள்ள கனிப் பொருள்கள் வெட்டி எடுக்கப்பட்டன . 

கனிச் செல்வங்களின் அளவு இன்னும் முழுதுமாக் இங்கு 
அறியப்படவில்லை . விரிவான பிரதேச வாரியான ஆராய்ச்சியைக் 
" காமன்வெல்த் தாது வள ஆராய்ச்சி ஸ்தாபனமும் " " மாகாண 
அரசாங்கங்களும் மற்றும் பல கம்பெனிகளும் மேற்கொண் 
டுள்ளன . ஆனால் மேலும் இந் நாட்டில் புவி அமைப்பியல் 
சர்வேயை மேற்கொள்ள வேண்டியுள்ளது . இவ் வாராய்ச்சியின் 
பயனாகச் செம்பு . இரும்பு , ஈயம் , துத்தநாகம் , எண்ணெய் , 
யுரேனியம் . பாக்சைட் மற்றும் பல தாதுக்கள் பெருமளவில் 
காணப்படுதல் அறியப்பட்டது . 


தங்கம் 


1903 - ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் தங்கத்தின் வருட 
உற்பத்தி உச்சநிலையை அடைந்தது . அப்போது மேற்கு ஆஸ்தி 
ரேலியாவில் அதிகளவு தங்கம் கிடைத்தது . மற்ற மாகாணங் 
களில் சில குறிப்பிட்ட வருடங்களில் தங்கத்தின் உற்பத்தி 
உச்சநிலை அடைந்தது . விக்டோரியா -1856 ; குயின்ஸ்லாந்து - 
1900. தெற்கு ஆஸ்திரேலியா -1904 ; டாஸ்மேனியா -1899 சமீப 
வருடங்களில் வடக்குப் பிராந்தியத்தில் தங்கத்தின் உற்பத்தி 
அதிகரித்துள்ளது . 

தற்பொழுது இது ஆஸ்திரேலியாவில் 
தங்க உற்பத்தியில் இரண்டாவது இடத்தைப் பெறுகிறது . 


கனிச் செல்வங்கள் 


229 


சுலபமாக வெட்டி எடுக்கக்கூடிய இடங்களிலுள்ள தங்கத்தை 
எல்லாம் , முழுதுமாக வெட்டி எடுத்துவிட்டதாலும் ஆழமான 
சுரங்கங்களிலுள்ள தங்கத்தை வெட்டி எடுக்க செலவு அதிகமாக 
இருப்பதாலும் , தங்கத்தின் உற்பத்தி ஆஸ்திரேலியாவில் 
1903 , 38,37.979 ஃபைன் அவுன்ஸ் ஆக இருந்து 1929 ஆம் ஆண்டு 
4,27,160 ஃபைன் அவுன்ஸ் ஆகக் குறைந்தது . இக் குறைவு 
தங்கம் கண்டுபிடித்த நாளிலிருந்து கிடைத்த உற்பத்தியின் 
அளவுகளில் மிகக் குறைந்த அளவாகும் . 1930 - ம் ஆண்டிலிருந்து 
39 - ஆம் ஆண்டுவரை உள்ள காலத்தில் தங்கம் உற்பத்தியில் 
அதிகளவு முன்னேற்றம் காணப்பட்டது . ஆனால் தங்கத்தின் 
விலை குறைக்கப்பட்டது . இரண்டாம் உலகப் போரின் தொடக் 
கத்தில் 1939-45 தங்கத்தின் உற்பத்தி 

உற்பத்தி 6,56,867 ஃபைன் 
அவன்ஸ் ஆகக் குறைந்தது . 1945 - ல் 6.55.213 

6,55,213 ஆகவும் 
குறைந்தது . ஆனால் போர் முடிந்தபிறகு , அதிகமாகத் தொழி 
லாளிகள் சுரங்க வேலைக்குக் கிடைத்ததால் உற்பத்தி 1953 ஆம் 
ஆண்டு 1 மில்லியன் ஃபைன் அவுன்ஸ் ஆக உயர்ந்தது . ஆஸ்திரேலி 
யாவின் பணத்தின் மதிப்பு 1949 - ஆம் ஆண்டு குறைக்கப்பட்டது. 
இது அதிக தங்க உற்பத்தியைத் தாண்டியது . ஆனால் அடுத்த 
சில வருடங்களில் நியூசௌத்வேல்ஸ் , விக்டோரியா , மேற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள சுரங்கங்கள் மூடப்பட்டதால் உற்பத்தி 
குறைந்தது . தொழில் உற்பத்தி பெருகுவதற்காக அரசாங்கம் 
குறிப்பிட்ட விலையைவிட அதிக விலையில் . வெளிநாடுகளில் 
விற்க , 1951 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனுமதி பெற்றார்கள் . 
1951-53 - ல் விற்பனையில் 

விற்பனையில் 78,00,000 டாலர்கள் அதிகமாகக் 
கிடைத்தது . 1953 - ம் ஆண்டின் இறுதியில் வெளிநாடுகளிலுள்ள 
சந்தையில் தங்கத்தின் விலை வெகுவாகக் குறைந்து சிறிதளவே 
அதிக தொகையை அளித்தது . இதனால் " தங்கச் - சுரங்கத் 
தொழிலின் பொருளாதாரம் - பாதிக்கப்பட்டது. 

ஆகையால் 
காமன்வெல்த் அரசாங்கம் தங்கச் சுரங்கத் தொழில் உதவி 
சட்டம் ஒன்றை 1954- ம் ஆண்டு அமைத்துத் தங்கத்தின் தொழில் 
வெகுவாகப் பாதிக்காவண்ணம் பார்த்துக் கொண்டது . இச் சட்டம் 
2 முதல் 5 வருடங்களுக்கு நடைமுறையில் கொண்டுவரப்பட்டது . 
இந்தத் தங்க உற்பத்தி 1951 - லிருந்து 54 வரை உயர்ந்து பின்னர் 
1955- ம் ஆண்டு விலை உயர்வினால் உற்பத்தி குறைந்தது . 
1969 - இல் மொத்த உற்பத்தி 714,000 

714,000 ஃபைன் அவுன்ஸ் 
களாகும் . 
நியூ சௌத்வேல்ஸ் 

1955 - ம் ஆண்டு தங்க உற்பத்தி செய்யும் - கம்பெனி 
வெலிங்டன் அலுவியல் லிமிடெட்( Wellington Alluvials Limited ) 


230 

ஆஸ்திரேலியா 
இது மார்குயரி ஆற்றுப் படுகையில் தங்கத்தை வெட்டி எடுக் 
கிறது . ஆனால் சிறிய அளவில் தங்கம் மற்றத் தாதுக்களுடன் 
சேர்ந்து கிடைக்கிறது . இத் தாதுக்கள் புரோக்கன் ஹில்லிலும் 
கேப்டன் பிளாட்டிலும் ( Captaine Flat ) கிடைக்கின்றது . இம் 
மாகாணம் முழுவதும் மற்ற இடங்களில் சிறிய அளவில் தங்கம் 
வெட்டி எடுக்கப்படுகின்றது . 


விக்டோரியா 


இங்கு 1930 - ம் ஆண்டிலிருந்து தங்கத்தின் உற்பத்தி 
குறைந்து 1955 ஆம் ஆண்டில் 38,035 ஃபைன் அவுன்ஸ் ஆக 
இருந்தது . தங்கம் நான்கு குவார்ட்ஸ் சுரங்கங்களிலிருந்தும் 
தூர்த்தெடுத்தலினாலும் 1000 ஃபைன் அவுன்ஸுக்கு மேல் 
உற்பத்தி செய்கிறார்கள் . இதில் பெரிய சுரங்கங்கள் வாட்டல் 
கல்லி ( Wattle Gully ) என்ற சுரங்கமாகும் . இது 

மத்திய 
விக்டோரியாவில் கியூட்டன் ( Chewton ) என்ற இடத்திலுள்ளது . 


குயின்ஸ்லாந்து 

1955 ஆம் ஆண்டில் இங்குத் தங்க உற்பத்தி 64.322 ஃபைன் 
அவுன்ஸ் ஆகும் . இது முந்திய வருடத்தைவிட குறைந்தளவாகும் . 
ஏனெனில் , முக்கிய தங்க உற்பத்தி செய்யும் இடமான மவுண்ட் 
மார்கனில் உற்பத்தி குறைந்ததால் ஆகும் . தங்கம் உற்பத்தி 
நடைபெறும் மற்றொரு முக்கிய இடம் கிரேக்கோவிலுள்ள 
( Cracow ) CATÀLT 19 COLOLI ( N. L. Golden Plateau ) 
ஆகும் . 


தெற்கு ஆஸ்திரேலியா 

இங்குக் கிடைக்கும் தங்கத்தின் அளவு மிகவும் குறைவு . 
1955 ஆம் ஆண்டு உற்பத்தி 50 ஃபைன் அவுன்ஸ் மட்டுமே ஆகும் . 
இத் தங்கம் மத்திய , வடக்குப் பகுதியிலிருந்து கிடைக்கிறது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

1955 இல் உற்பத்தி 8,34,376 ஃபைன் அவுன்ஸ் 1954 ஆம் 
ஆண்டு உற்பத்தியை விட இது குறைவாகும் . ஏனெனில் 
1955 ஆம் ஆண்டு . பிக்பெல் சுரங்கம் ( Bigbell ) புளூஸ்பெக் 
( Bluesbeak ) சுரங்கம் ஆகியன மூடப்பட்டன . வருடத்திய 
மொத்த உற்பத்தியில் பாதிக்கு மேல் கூல்கார்டி தங்க வயல்களி 
லிருந்தும் மற்றப் பகுதி முர்சிசான் , டன்டாஸ் , ( Dundas ) ஈல்கான் 
( Yilgarn ) மவுண்ட் மார்கரெட் ( Mt. Margarets ) தங்க வயல்களி 


கனிச் செல்வங்கள் 

231 
லிருந்தும் கிடைக்கிறது . லேக் வியூ ( Lake View ) ஸ்டார் ( Star ) 
சுரங்கங்கள் ஃபிமிஸ்ட்டன்ஸில் ( Fimmston ) உள்ளன . இவை 
ஆஸ்திரேலியாவிலேயே அதிகளவில் 

தங்கத்தை உற்பத்தி 
செய்கின்றன . 1955 இல் இங்கு 166. 318 ஃபைன் அவுன்ஸ் மற்ற 
10 சுரங்கங்கள் ஒவ்வொன்றும் 20,000 

20,000 ஃபைன் அவுன்ஸ் 
உற்பத்தி செய்கின்றன . 


டாஸ்மேனியா 

உற்பத்தி 1955 இல் 16,882 ஃபைன் அவுன்ஸ் ஆகும் . இங்குத் 
தங்கம் , ஈயம் , துத்தநாகம் சுரங்கத்தில் ஓர் உப பொருளாக 
ரோஸ்பெரி ( Rosebery ) என்ற இடத்திலிருந்து செம்புடன் உப 
பொருளாக மேற்கு டாஸ்மேனியாவிலுள்ள மவுண்ட் லயல் 
( Lyell ) 

இடத்திலிருந்தும் கிடைக்கிறது . -- இம் 
மாகாணத்தின் வடகிழக்குப் பகுதியில்" வெள்ளீயத்துடன் 
சிறிதளவு தங்கம் கிடைக்கிறது . 


என்ற 


வடக்குப் பிராந்தியம் 

1955 இல் உற்பத்தி 65,357 ஃபைன் அவுன்ஸ் ஆகும் . சமீப 
காலத்தில் இங்குத் தங்க உற்பத்தி அதிகரித்து வருகிறது . 
தங்கம் டெனன்ட் கிரீக்குக்கு ( Tenant gleek ) அருகில் நோபுள் 
நாப் மைன் சுரங்கத்தில் ( Noble nob mine ) வெட்டியிருக் 
கிறார்கள் . 


வெள்ளி , ஈயம் , துத்தநாகம் 

இவை சில உலோகத் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படு 
கின்றன . இவ் உலோகத் தாதுக்கள் அடர்ந்த செம்புத் தாது . 
அடர்ந்த தங்கத் தாது , ஈய வெள்ளித் தாது , துத்தநாகத் தாது . 
அடர்ந்த ஈயத்தாது அடர்ந்த துத்தநாகத்தாது ஆகிய 
வற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது . 1969 இல் உற்பத்தி 
துத்தநாக உற்பத்தி 5,00,000 டன்கள் ஈயம் 4,44,000 டன்கள் . 


நியூ சௌத்வேல்ஸ் 

ஆஸ்திரேலியாவில் பெருமளவில் வெள்ளி , ஈயம் துத்தநாகம் 
ஆகியவை நியூசௌத்வேல்ஸிலுள்ள புரோக்கன் ஹில்லிலுள்ள 
வெள்ளி ஈய - துத்தநாக சல்பைட்டிலிருந்து கிடைக்கின்றன . 
நார்த் புரோக்கன் ஹில் லிமிடெட் . வடக்குப் பகுதியிலும் , 
“ புரோக்கன் ஹில் சௌத் லிமிடெட் " " துத்தநாக கார்ப்பரேஷன் 
லிமிடெட் " ஆகிய தெற்குப் பகுதியிலும் செயலாற்றுகின்றன . 


232 

ஆஸ்திரேலியா 
தற்காலத்தில் ஈர்ப்பு சக்தி முறைகள் , மிதத்தல் முறைகளினால் 
சல்பைட் தாது வெட்டியெடுக்கப்படுகின்றன . ஈயத் தாதுவான 
கலீனாவை போர்ட் பியரிக்கு அனுப்பி உருக்கு கிறார்கள் . இதனை 
மேலும் சுத்தம் செய்து இதிலுள்ள ஆர்கனிக் , ஆன் உமனி, 
வெள்ளி , 

தங்கம் ஆகியவற்றைப் பிரித்தெடுக்கிறார்கள் . 
புரோக்கன் ஹில்லில் உற்பத்தியாகும் 

உற்பத்தியாகும் துத்தநாகத் தாதுவின் 
பாதியளவு ஏற்றுமதியாகிறது . மற்றப் பகுதி டாஸ்மேனியாவி 
லுள்ள ரிஸ்டன்க்கு ( Risdon ) அனுப்பப்படுகிறது . ஒரு சிறிய 
அளவு தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள உரத் தொழிற்சாலையில் 
கந்தக - டை ஆக்ஸைடை எடுப்பதற்காகப் பயன்படுத்துகிறார்கள் . 
கந்தக - டை - ஆக்ஸைடு , கந்தக அமிலம் தயாரிப்பதற்கு உதவு 
கிறது . காப்டன் பிளாட்டிஸில் உள்ள லேக் ஜார்ஜ் மைனிங் 
லிமிடெட் இங்குத் தாதுவை வெட்டியெடுத்து , இங்கேயே 
சுத்தம் செய்கிறார்கள் . தனித் தனியான இத் துத்தநாக தாது 
வெள்ளி கலந்துள்ள ஈயத் தாதுவைப் பிரித்தெடுத்தப் பின்னர் 
நியூ சௌத்வேல்ஸிலுள்ள போர்ட் கெம்ப்ளாவுக்கு மேலும் சுத்தம் 
செய்வதற்காக அனுப்பப்படுகிறது . செம்புத் தாது , பைரட்டுகள் 
தங்கத்தாது முதலியனவும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன . 
வெள்ளி , ஈய துத்தநாகத் தாது பல் வேறு பாகங்களில் வெட்டி 
யெடுக்கிறார்கள் . அவைகளில் முக்கியமானவை ஹோவெல் 
( Howell ) , யரண்டரி ( Yerranderi ) . கங்கியாரா ( Kangiara ) 
ஆகும் . வடக்கு நியூ சௌத் வேல்ஸிலுள்ள ஹோவெலில் 
கொன்ராட் ( Conrad ) சுரங்கம் திரும்பவும் திறக்கப்பட்டது . 


விக்டோரியா 


சிறியளவில் ஈய சல்பைட் தாது விக்டோரியாவின் தங்க 
வயல்களில் கிடைக்கிறது . மேலும் சிறிதளவு ஓமியோ ( Omeo ) 
பிதாங்கா ( Bethanga ) காசிலிஸ் ( Cassilis ) மாவட்டங்களில் 
வெட்டியெடுக்கிறார்கள் . இங்கு கிடைத்த மொத்த ஈயத் தாதுவின் 
அளவு 800 டன்களாகும் . இதன் மதிப்பு 5892 டாலர்களாகும் . 
இங்கு வெள்ளி , தங்கச் சுரங்கத்தில் ஓர் உப பொருளாகக் 
கிடைக்கின்றன . வெள்ளியின் உற்பத்தி அளவு 1955 இல் 1633 
ஃபைன் அவுன்ஸ் ஆகும் . 


குயின்ஸ்லாந்து 

இங்கு வெள்ளி ஓர் உப பொருளாக ஈயம் - துத்தநாகம் 
தாதுக்களிலிருந்தும் , செம்புத் தாதுவிலிருந்தும் கிடைக்கிறது . 
இத் தாதுக்கள் மவுண்ட் இஸாவிலும் , செம்பு , தங்கத் தாது மார் 


கனிச் செல்வங்கள் 


233 


களிலும் உள்ளன . இங்குக் கிளான்கரி மாவட்டத்திலுள்ள 
சிலவர்பான்ட்டம் ( Silver Phamtom ) சுரங்கம் மட்டும் வெள்ளியை 
உற்பத்திச் செய்கிறது . இங்கு 12 டன் தாதுவிலிருந்து 32.269 
அவுன்ஸ் வெள்ளி பிரித்தெடுக்கப்படுகிறது . குயின்ஸ்லாந்தி 
லுள்ள எல்லா மொத்த ஈயம் , மவுண்ட் இஸாவிலிருந்து கிடைக் 
கிறது . மவுண்ட் இஸா இம் மாகாணத்தின் தூர வடமேற்குப் 
பகுதியில் உள்ளது . இங்குப் பெருமளவில் சுரங்கத் தொழில் 
நடைபெறுகிறது . மிதத்தல் முறையில் ஈய வெள்ளீயத் தாதை 
உருக்காலைகளில் சுத்தப்படுத்தி கட்டிகளாக மாற்றுகிறார்கள் . 
இக் கட்டிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் . 
அங்கு அதிலிருந்து ஆண்டி மனி , ஆர்ஸனிக், செம்பு , வெள்ளி 
ஆகியவைகளைப் பிரித்துச் சுத்தமான ஈயத்தை வியாபாரத்திற்குப் 
பயன்படுத்துகிறார்கள் . 


அடர்ந்த துத்தநாகத் தாதுவும் மவுண்ட் இஸாவிலிருந்து 
ஏற்றுமதி செய்யப்படுகிறது . இரண்டாம் உலகப் போரின் 
போது இங்குச் சுரங்க வேலை தடைப்பட்டது . இங்குள்ள செம்பு 
சுரங்கத்தில் அதிக நாட்டம் 

செலுத்தினார்கள் . 1946 ஆம் 
ஆண்டிலிருந்து செம்பு வெட்டியெடுப்பதைக் குறைத்து , வெள்ளி , 
ஈயம் , ஆகியவற்றை வெட்டியெடுத்தார்கள் . 

1953 இல் ஒரு 
புதியதாமிர சுத்திகரிப்பாலை தோன்றியவுடன் மவுண்ட் இஸாவில் 
தாமிரம் வெட்டி எடுத்தல் விரிவாகத் தொடங்கப்பட்டது . 


தெற்கு ஆஸ்திரேலியா 

இப்பொழுது சில வருடங்களாக உள்நாட்டுத் தாதுக்களி 
லிருந்து செம்பு உற்பத்தி மிகக் குறைந்துள்ளது . 1955 இல் 
7 டன் அளவுள்ள செம்பு - வெள்ளி தாது எடுக்கப்பட்டது . 
இதில் 2 டன்கள் செம்பும் , 142 ஃபைன் அவுன்ஸ் வெள்ளியும் 
கலந்திருந்தன . 1903 ஆம் வருடத்திற்குப் பிறகு உற்பத்தி 
செய்யப்படவில்லை . 


: 


மேற்கு ஆஸ்திரேலியா 
தற்பொழுது செம்பு - வெள்ளி - 
வெள்ளி - துத்தநாகத் 

தாதுவும் ; 
அடர்ந்த செம்புத் தாதுவும் , மேற்கு ஆஸ்திரேலியாவில் உற்பத்தி 
யாகின்றன . முக்கிய இடங்கள் நார் தம்ப்டன் பகுதி அஷ்பர்ட்டன் 

மேற்குக் கிம்பர்லி மாவட்டம் முதலியன . மேற்கு 
ஆஸ்திரேலியாவில் வெள்ளி உற்பத்தியின் பெரும்பகுதி தங்கச் 
சுரங்கத் தொழிலின் உப பொருளாகக் கிடைக்கிறது . 


பகுதி , 


234 


ஆஸ்திரேலியா 


* 


டாஸ்மேனியா 

டாஸ்மேனியாவில் இரு பெரிய வெள்ளி - செம்பு - துத்த 
நாகம் தாதுக்கள் கிடைக்கும் இடங்கள் காணப்படுகின்றன . 
எலக்ட்ரோலிடிக் துத்தநாகக் கம்பெனி லிமிடெட் என்ற கம்பெனி 
ரீட்- ரோஸ்பெரி ( Read - Rosebery ) என்ற இடத்தில் சுரங்கத் 
தொழில் மேற்கொண்டுள்ளது , ஹோபார்ட் நகருக்கு அருகில் 
ரிஸ்டன் என்னுமிடத்தில் மின்னாற்பகுப்பு முறையில் துத்தநாகம் 
பிரித்தெடுப்பதை இக் கம்பெனி கவனித்து வருகிறார்கள் . இ 
சுரங்கத்திலிருந்து துத்தநாகம் முக்கியமாக வெட்டியெடுக்கப் 
பட்டாலும் செம்பு , தாமிரம் , செம்பு அடர்ந்த தாதுக்களும் 
உற்பத்தி செய்யப்படுகின்றன . 


அடர்ந்த செம்புத் தாது அடர்ந்த தாமிரம் - செம்புத் தாதுக் 
களும் ரோஸ்பெரியில் வெட்டியெடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . சிறிது செம்பைக் கொண்ட 
அடர்ந்த துத்தநாகத் தாது , சுத்திகரிப்புச் செய்யப்படுவதற்காக 
ரிஸ்டனுக்கு அனுப்பப்படுகின்றது . ரிஸ்டன் ஆலை புரோக் 
கன்ஹில் சுரங்கத்திலிருந்து கிடைக்கும் . அடர்ந்த துத்தநாகத் 
தாதுவைச் சுத்தம் செய்வதிலும் ஈடுபட்டுள்ளது . 


வட 


ரோஸ்பெரிக்கு அடுத்தபடியாக ரோஸ்பெரிக்கு 
கிழக்கில் 6 மைல் தொலைவில் அமைந்துள்ள மவுண்ட் பெரல் 
சுரங்கம் முக்கியமாகக் கருதப்படுகிறது . இங்குள்ள வெள்ளி - 
செம்புத் தாதுக்கள் அதிகளவு வெள்ளியைக் கொண்டுள்ளன . 
அடர்ந்த செம்புத் தாதுவை அளிக்கின்றன . துத்தநாகத் தாது 
அளவில் மிகக் குறைவாக உள்ளது . 


இம் மாகாணத்தின் வெள்ளி உற்பத்தியில் பெரும்பகுதி 
ரோஸ்பெரி , மவுண்ட் ஃபெரல் சுரங்கத்திலிருந்தும் கிடைக்கிறது . 
மவுண்ட் வயல் தாமிரம் சுத்திகரிப்பாலையிலிருந்து கிடைக்கும் 
சிறிதளவு 

வெள்ளி சௌத்வேல்ஸிலுள்ள போர்ட் 
கெம்ளாவில் சுத்தம் செய்யப்படுகிறது . 


நியூ 


தாமிரம் 

ஆஸ்திரேலியா முழுவதும் தாமிரம் பரவலாகக் காணப் 
படுகிறது . ஆனால் தாமிர உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் 
மாகாணங்கள் குயின்ஸ்லாந்து . நியூசௌத்வேல்ஸ் 

ஆகியன 
வாகும் . குயின்ஸ்லாந்தில் 1953 இல் மவுண்ட் இஸா சுரங்கம் 
கண்டுபிடிக்கப்பட்டவுடன் முந்திய வருடங்களை விட 1955 ஆம் 


முக்கியத்தாதுக்களின்உற்பத்தி-1967 


நியூ 
. 


ஆஸ்தி 


தாது 


அளவு 


ஆஸ் 


ஆஸ்தி 


தெற்கு 
விக்டோ 
குயின்ஸ் 

யேற 

டாஸ்மே 
சௌத் ரியா 
லாந்து 

னியா வேல்ஸ் 

ரேலியா(ரேலியா 


வடக பிராங் தியம் 


ரேலியா 


கனிச் செல்வங்கள் 


உலோகத்தாதுக்கள் 

அடர்ஆன்டிமனி பாகஸைட் 


- 


டன்கள் 
000டன்கள் டன்கள் 


152 11 44 


| | 


|| 


||| 


பெரிலியம் 
தாது 


35,731 

186 11.356 


55,600 

16) 


குரோமைட் அடர்தாமிரம் தங்கம் அடர்இல்மனைட் இரும்புத் 
தாது அடர்ஈயத் 
தாது 
மாங்கனிஸ் 
தாது அடாமோஸைட் அடர்பைரட அடர்ரூடைல் அடாவெள்ளீயம் அடர்துத்தநாகம் 


அவுன்ஸ் டன்கள் 1000டன்கள் டன்கள் டன்கள் 
டன்கள் 


IIIII III 


IIII 


2 2810 

1,354 

11 138 2 
( 
262,673 

3,093 11,749 
48,477 
/ 

1 
| 
877,221 
2.946 

529914 

4,561 12.012 1,56,078 

910 

195,065 247 

1570 11740|1,02,601 78685 80724 

400 
472.323 

1,074 78.329 


152 4,176 

55 

138 34,855391,954 59,9991997793 

5,44,216 314 
16.887 

2,3151537193 3.64,8735.59967 

2,313 
2,52,748 

2.65,514 95 
8 
557 3.956|7,02,792 


13,766 


3,64,124 

29 494 


59,714 


|| 


1,84,390 

2,679 5,39,756 


2349 81751 


| 


4679 


2,045 


1062 


77 


| 1 | 


| 11 | 


1,26785 

2,781 


25575 4 
819 


11 | 


11 


எரிப் 
பொருள் கருப்புநிலக்கரி 

1000டன்கள் 

26,713) 32 பழுப்புநிலக்கரி 

23.384 
இயற்கை 
வாயு 

1000 
கனஅடி 
சுத்தப்படுத்தாதஎண்ணெய்/ 
000 
பாரல்கள் 
உலோக 
மற்றத் 
தாது அஸ்ப்ஸ்டாஸ் 

சிறியடன்கள்515 ஜிபஸ்ம் 

டன்கள்42,5042,24,065 

289.175 


34,707 

23.384 1,52,360 

7,600 


| 


1 


- 


| 


60.7437 

3,4594 


85 
40,078 41,778 


|| 


600 
9.14084 

44.355 


சிலிகா 


64,992 


13,016 


235 


236 

ஆஸ்திரேலியா 
வருடத்தில் தாமிர உற்பத்தி 2 மடங்காகியது . 1955 இல் தாமிர 
உற்பத்தியின் அளவு 45.496 டன்களாகும் . 1969 இல் 1,29,000 
டன்களாகும் . தாமிரம் , தாமிரத் தாதுவிலிருந்தும் , 
லிருந்தும் . தங்கத் தாதுவிலிருந்தும் செம்புத் தாது , அடர்ந்த 
செம்புத் தாது அடர்ந்த துத்தநாகத் தாது ஆகியவற்றிலிருந்து 
பிரித்தெடுக்கப்படுகிறது . 


படிவி 


நியூ சௌத்வேல்ஸ் 

தாமிரம் உள்ள எல்லாத் தாதுக்களின் உற்பத்தியின் மொத்த 
அளவு 1955 இல் 3492 டன்களாகும் . இம் மாகாணத்தில் கேப்டன் 
பிளாட்டிலுள்ள லேக் ஜார்ஜ் சுரங்கம் தான் தாமிர உற்பத்தியில் 
முக்கிய இடம் பெறுகிறது . ஆனால் புரோக்கன் ஹில்லில் செம்பு , 
துத்தநாகம் தாதுக்களில் தாமிரம் உப பொருளாக அமைந் 
துள்ளது . 


குயின்ஸ்லாந்து 

1955 இல் சுமார் 30 , 738 டன் அளவுள்ள தாமிரம் வெட்டி 
எடுக்கப்பட்டது . முக்கிய இடம் இம் மாகாணத்தில் கிளான் சரி 
சுரங்கமாகும் . 1953 இல் மவுண்ட் இஸாவில் தாமிரம் சுத்திகரிப்புத் 
தொடங்கியதின் விளைவாகத் தாமிர உற்பத்தி 1955 வாக்கில் 
இரண்டு மடங்காகியது . இச் சுரங்கம் ஆஸ்திரேலியாவின் 
பாதியளவு தாமிரத்தை உற்பத்திச் செய்கின்றது . மவுண்ட் 
இஸாவில் செம்புக் கட்டிகளும் , அடர்ந்த துத்தநாகத் தாதுவும் 
உற்பத்திச் செய்யப்படுகின்றன . ராக்ஹாம்டனுக்குத் தெற்கில் 
மவுண்ட்மார்களில் தங்கத்துடன் சேர்த்துத் தாமிரம் உற்பத்திச் 
செய்யப்படுகின்றது . இது தான் தாமிரத்தை உற்பத்திச் செய்யும் 
முக்கிய சுரங்கமாகும் . 


தெற்கு ஆஸ்திரேலியா 

தெற்கு ஆஸ்திரேலியா முழுவதும் , பரவலாக முன்பு தாமிரப் 
படிவுகள் காணப்பட்டன . ஆனால் பல முக்கிய சுரங்கங்களில் 
தாமிரப் படிவுகள் தீர்ந்துவிட்டன . உற்பத்தி இப்பொழுது மிகக் 
குறைந்துவிட்டது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

3 டன் தாமிரத்தைக் கொண்ட 12 டன் அளவுள்ள தாமிரத் 
தாது 1955 இல் சுத்திகரிப்பாலைக்கு அனுப்பப்பட்டது . மேற்கு 


கனிச் செல்வங்கள் 


13 


ஆஸ்திரேலியாவில் உர உற்பத்திக்காகத் தாமிரத் தாது பயன் 
படுத்தப்படுகின்றது . 


டாஸ்மேனியா 


1955 இல் டாஸ்மேனியாவில் மொத்த தாமிர உற்பத்தி 8394 
டன்களாகும் . " மவுண்ட் லயல் சுரங்கத் தொழிலும் ரெயில்வே 
கம்பெனி லிமிடெட்டும் " தாமிர உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன . 
சிறிதளவு தாமிரம் , அடர்ந்த தாமிரம் , செம்புத் தாதுவிலிருந்து 
எடுக்கப்படுகின்றது . ரீட் - ரோஸ் பெரியிலிருந்து 

தாமிரம் 
ஏற்றுமதி செய்யப்படுகிறது . 


வடக்குப் பிராந்தியம் 

வடக்குப் பிராந்தியத்தில் மொத்த தாமிர உற்பத்தி 2869 
டன்களாகும் . டெனன்ட் கிரீக்கிலுள்ள ( Tennant Greek ) 
பெகோ ( Peko ) சுரங்கத்திலிருந்து தாமிரம் உற்பத்தி செய்யப் 
படுகிறது . முதலில் சுரங்கத்தில் தங்கத்தை எதிர்ப்பார்த்து 
வெட்டுதல் தொடங்கப்பட்டாலும் , பின்பு முதல்தரமான தாமிரத் 
தாது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் ஜூன் 1954 இல் புதிய சுத்திக் 
கரிப்பாலை தொடங்கப்பட்டது . வடக்குப் பிராந்தியத்தில் இந்தத் 
தொழிற்சாலை தான் முக்கியமாகும் . ரம்ஜங்கிள் ( Rumjungle ) 

டத்தில் பிராந்திய " என்டர்பிரைஸ் பிரைவேட் 
லிமிடெட் கம்பெனியால் " அடர்ந்த தாமிரத் தாது உற்பத்திச் 
செய்யப்படுகிறது . 


என்ற 





சுத்திகரிப்பாலைகள் 

ஆஸ்திரேலியாவில் இரு சுத்திகரிப்பாலைகள் காணப் 
படுகின்றன . போர்ட் கெம்ப்ளாவில் எலெக்ரோலைடிக் ரிபைனிங் 
ஸ்மெல்டிங் கம்பெனியின் மூலமாகவும் - டாஸ்மேனியாவில் 
மவுண்ட் வயலில் மற்றொரு ஆலை மவுண்ட் வயல் மைனிங் 
ரெயில்வே கம்பெனி லிமிடெட் மூலமாகவும் இயக்கப்பட்டன . 
வருட தாமிரத்தின் உற்பத்தி 27000 டன்களாகும் . பொருட்கள் 
சாதகமாக அமைந்தால் தீ - சுத்திகரிப்பாலையில் அசுத்தம் செய்யப் 
படுகின்றன . அதிக மதிப்புள்ள உலோகங்கள் டாங்க் ஹவுஸ் 
தடித்த திரவ சாலைகளில் சுத்தம் செய்யப்படுகின்றன . மவுண்ட் 
வயலில் தாமிரம் எலக்ட்ரோலைடிக் முறை மூலம் , சுத்திகரிப்பு 
செய்யப்படுகின்றது . இது டாஸ்மேனியாவில் விற்கப்படுகின்றது . 
இதைத் தவிர உற்பத்தியாகும் எதிர் மின்பாய் தாமிரம் , விற்கக் 
கூடிய வடிவங்களில் மாற்றுவதற்காகப் போர்ட் கெம்ப்ளாவிற்கு 


. 


238 

ஆஸ்திரேலியா 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றது . குயின்ஸ்லாந்தில் டவுன்ஸ் 
வில்லியில் 1965 இல் அக்டோபர் மாதத்தில் புதிய தாமிரம் சுத்தி 
கரிப்பாலைத் தொடங்கப்பட்டது . இவ்வாலையில் உற்பத்தித் 
தொடங்கியவுடன் மவுண்ட் இஸாவிலிருந்து எல்லாத் தாமிரத் 
தாதுவும் இங்குச் சுத்தம் செய்யப்படும் . இப்பொழுது ஒரு பங்கு 
போர்ட் கெம்ப்ளாவிலும் , மிகுதி சுத்தம் செய்யப்படுவதற்காக 
ஐக்கிய அமெரிக்க நாட்டிற்கும் அனுப்பப்படுகின்றது . 


வெள்ளீயம்- நியூசௌத்வேல்ஸ் 

1955 இல் 270 டன் அளவுள்ள வெள்ளீயத்தைக் கொண்ட 
378 டன் வெள்ளீயத் தாது உற்பத்தி செய்யப்பட்டது . ஆனால் 
1954 வெள்ளீய மொத்த உற்பத்தி 377 டன்கள் தான் . பெரும் 
பங்கு இம் மாகாணத்தில் தோண்டுதல் . வடிகட்டுதல் மூலமாக 
முக்கியமாக நியூ இங்கிலாந்து மாவட்டத்தில் வெட்டி எடுக்கப் 


பட்டது . 


விக்டோரியா 

1954 இல் எல்டொராடோ ( Eldroda ) தங்கப் பள்ளம் மூடப் 
பட்டவுடன் வெள்ளீயத்தின் உற்பத்தித் தடைப்பட்டது . 1954 இல் 
26 டன்கள் , வெள்ளீயத்தைக் கொண்ட வெள்ளீயத் தாதுவின் 
உற்பத்தி 36 டன்களாகும் . ஆனால் 1955 இல் அது 3 டன்னாகக் 
குறைந்தது . 


யின்ஸ்லாந்து 

1955 இல் குயின்ஸ்லாந்திலுள்ள முக்கிய மாவட்டங்களின் 
மொத்த உற்பத்தி ஹெர்பர்ட்டன் ( Herberton ) 941 டன்கள் . 
குக் டவுன் ( Cook town ) 47 டன்கள் . கங்காரூஹில்ஸ் 45 டன்கள் . 
சில்லாகூ ( Chillaguo ) 19 டன்கள் . ஸ்டான்த்ரோப் ( Stanthrope ) 
13 டன்கள் . 1954 இல் மொத்த உற்பத்தி 1034 டன்கள் . ஆனால் 
1955 இல் உற்பத்தி 1092 டன்களாக உயர்ந்தது . 1955 வெள்ளிய 
அளவு 

770 டன்களாகவும் , 1954 இல் 730 டன்களாகவும் இருந்தது . 
ஆனால் இந் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உற்பத்தி 2000 லிருந்து 
5000 டன்களாக இருந்தது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

1955 இல் 119 டன் வெள்ளீயத்தைக் கொண்ட மொத்த 
வெள்ளீயத் தாது உற்பத்தி 180 டன்களாகும் . ஆனால் 1959 இல் 
மொத்த வெள்ளீயத் தாதுவின் உற்பத்தி 121 டன்கள் தான் .. 


கனிச் செல்வங்கள் 


239 


உற்பத்தி பில்பராவிலிருந்தும் ( Pilbara ) கிரின் புஷ் சுரங்கங்களி 
லிருந்தும் கிடைத்தது . 


டாஸ்மேனியா 

1955 இல் மொத்த வெள்ளீயத் தாதுவின் உற்பத்தி 1232 
டன்களாகும் . இது முந்திய வருடத்தைவிட 142 டன்கள் 
குறைவாகும் . 1955 இல் வெள்ளீய உற்பத்தி 853 டன்களும் , 
1954 இல் அது 947 டன்களாகவும் இருந்தது . 


வடக்குப் பிராந்தியம் 

1954 மொத்த வெள்ளீயத் தாதுவின் உற்பத்தி 32 டன்கள் . 
அது 1955 இல் 5 டன்களாகக் குறைந்தது . வெள்ளீயத்தின் அளவு 
1955 இல் 3 டன்களாகவும் , 1954 இல் 20 டன்களாகவும் இருந்தது . 


சுத்திகரிப்பாலைகள் 

சிட்னியிலுள்ள இரு சுத்திகரிப்பாலைகள் 
தாதுவைச் சுத்தம் செய்வதில் ஈடுபட்டுள்ளன . 


வெள்ளீயத் 


இரும்புத் தாது 

ஆஸ்திரேலியா முழுவதும் பரவலாக இரும்புத் தாது காணப் 
பட்டாலும் , உயர்ந்த ரகமும் எளிதில் அடையக்கூடியதும் ஆன 
இரும்புத் தாதுக்கள் அதிக அளவில் தெற்கு ஆஸ்திரேலியாவி 
லுள்ள 

அயர்ன் நாப் என்ற இடத்திலும் மேற்கு ஆஸ்திரேலி 
யாவில் யாம்பி சௌண்ட் என்ற இடத்திலும் வெட்டியெடுக்கப் 
படுகின்றன . இவ்விரு இடங்களிலும் உயர் ரக இரும்புத் தாதுவின் 
இரும்பு 200 மில்லியனாகவும் 100 மில்லியனாகவும் உள்ளது . விரிவ 
டையும் இருப்புத் தொழிற்சாலையையும் . இருப்பின் வரையறை 
யையும் மனதில் கொண்டு 1938 இல் ஜூலை மாதம் முதல் தேதி 
யன்றுகாமன்வெல்த் அரசாங்கம் இரும்புத் தாது ஏற்றுமதியைத் 
தடை செய்தது . 1969 இல் இரும்புத் தாது உற்பத்தி 38,000,000 
டன்களாகும் . 


நியூ சௌத்வேல்ஸ் 

1945 ஆம் வருடத்திலிருந்து தேனிரும்புத் தயாரிக்கத் 
தேவையான இரும்புத் தாது இம் மாகாணத்தில் வெட்டி யெடுக் 
கப்படவில்லை . பல வருடங்களில் இம் மாகாணத்திலுள்ள 
ஊதுலை சரக்குத் தேவையான இரும்பு தெற்கு ஆஸ்திரேலியாவி 
லிருந்து தான் தருவிக்கப்பட்டது . 


240 


.. 


ஆஸ்திரேலியா 


நியூசௌத்வேல்ஸிலுள்ள எரி வாயு ஆலைகளில் வாயுவை 
சுத்தப்படுத்துவதற்காக இரும்பு ஆக்ஸைடு குறைந்தளவில் பயன் 
படுத்தப்படுகிறது . மேலும் காகிதம் , வர்ணப் பசை தயாரிக்கவும் 
பயன்படுகிறது . போர்ட் மாக்குயரி பகுதியிலிருந்து இத் தொழில் 
களுக்குத் தேவையான படிவுகள் கிடைக்கின்றன . 1955 இல் 
3405 டன்கள் அளவுள்ள இரும்பு ஆக்சைட் தயாரிக்கப்பட்டது . 
மொத்தத்தில் 3,222 டன்கள் வாயுத் தயாரித்தலுக்கும் , மிகுதி 
183 டன்கள் நிலக்கரி சுத்தம் செய்வதற்கும் உபயோகிக்கப் 
பட்டது . 


.. 


படம் 28 - A . இரும்புத் தாது வெட்டியெடுக்கப்படுதல் 


விக்டோரியா 

கிழக்குக் கிப்ஸ்லாந்தில் நோவா நோவா என்னுமிடத்தில் 
இரும்புத் தாது படிவுகள் காணப்படுகின்றன . முக்கிய சுரங்கமாக 
மாறுவதற்கு இங்கு இரும்பு அதிகமாக இருத்தல் வேண்டும் . 
ஏனெனில் இதைவிட அதிக இருப்புள்ள பல சுரங்கங்கள் 
அறியப்பட்டுள்ளன . 1955 இல் சுமார் , 2000 டன் அளவுள்ள 
லைமோனைட் மோனாக்ஸைடு ( Limonite, Monoxide ) வாயு 
சுத்தப்படுத்துவதற்குப் புக்கன் ( Buchan ) என்னுமிடத்தில் 
உற்பத்தி செய்யப்பட்டது . 


2 


குயின்ஸ்லாந்து 

குயின்ஸ்லாந்தில் பெருமளவில் இரும்புத் தாது உள்ளதாக 
அறியப்பட்டுள்ளது . அவைகளின் அமைவிடமும் , அளவும் , 


. 


கனிச் செல்வங்கள் 


241 


தெற்கு ஆஸ்திரேலிய மேற்கு ஆஸ்திரேலியா படிவுகளை விட 
இச் சுரங்கங்களை முக்கியமற்றதாக ஆக்கிவிட்டன . 1955 இல் 
924 டன் அளவுள்ள இரும்பு ஆக்சைட் டவுன்ஸ்வில்லி 
மாவட்டத்திலிருந்து வெட்டியெடுக்கப்பட்டது . ( படம் 28 B ) 


படம் 28 B. இரும்புத் தாது , இரயில் வாகன்களில் ஏற்றிச் செல்லப்படுதல் 


தெற்கு ஆஸ்திரேலியா 

வயாலாவிற்கு ( Whyalla ) அருகே மிடில்பெக் தொடரில் 
" புரோக்கன் ஹில் புரொப்பைடரி கம்பெனி லிமிடெட் மூலமாக 
ஆஸ்திரேலியாவின் அதிக அளவு இரும்புத் தாது வெட்டி 
யெடுக்கப்படுகிறது . 1955 இல் 3,043,979 டன் இரும்புத் தாது 
உற்பத்தி செய்யப்பட்டள் . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

1927 இல் சிறந்த இரும்புத் தாது படிவுகள் யாம்பி சௌண்ட்டி 
லுள்ள ( Yampi Sound ) கூலன் , காகடூ சுரங்கங்களில் வெட்டி 
யெடுப்பதற்காகத் திட்டங்கள் தீட்டப்பட்டன . 

1951 இல் 
சுரங்கத் தொழில் தொடங்கப்பட்டது . அப்பொழுதிலிருந்து 
நியூகாஸில் போர்ட் கெம்ப்ளா உருக்காலைக்கு யாம்பி சௌண்ட்டி 
லிருந்து இரும்புத் தாது அனுப்பப்பட்டது . வுண்டூயி , கூலியான் 
நோப்பில் என்ற இடங்களிலும் இரும்புத் தாது வெட்டியெடுக்கப் 
படுகிறது . 1955 இல் யாம்பி சௌண்ட்டில் 496.882 டன்களும் 
உப்லியான் நோபிங்கில் 31,748 டன்களும் உற்பத்தி செய்யப் 
பட்டன . இம் மொத்த அளவில் அதாவது 5,78,630 டன்களில் 
இரும்பு உள்ளீடு 325,579 டன்களாகும் . அவ் வருடத்தில் 

ஆஸ்தி - 16 


542 

ஆஸ்திரேலியா 
வுண்டூயில் இரும்புத் தாது வெட்டியெடுக்கப்படவில்லை . 
மேற்கு ஆஸ்திரேலியாவில் அயர்ன் கிங் , நார்ஸ்மென் என்ற 
இடங்களில் வெட்டியெடுக்கப்படும் இரும்பு , பைரைட் தாது 
வாகும் . இது பெர்த்திலுள்ள சூப்பர் பாஸ்பேட் உற்பத்தி 
செய்யும் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றது . 


டாஸ்மேனியா 


1943 ஆம் ஆண்டிற்குப் பிறகு டாஸ்மேனியாவில் இரும்புத் 
தாது உற்பத்தி செய்யப்படவில்லை . அப்பொழுது 7 டன் 
அளவுள்ள இரும்புத் தாது உற்பத்தி செய்யப்பட்டது . மவுண்ட் 
வயலில் மிதத்தல் முறையின் மூலம் தாமிரம் உற்பத்தி செய்யப் 
படும்போது உபபொருளாக இரும்பு பைரைட் உற்பத்தி செய்யப் 
படுகின்றது . 1955 இல் இதன் அளவு 45,010 டன்களாக இருந்தது . 
இது இரசாயன உரத் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்காக 
முக்கிய கண்டத்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது . 1955 இல் 
வாயு சுத்தப்படுத்துவதற்காக 106 டன் அளவுள்ள இரும்பு 
ஆக்ஸ்ைடு இளக்குவதற்காகவும் , மற்றும் பல பயன்களுக் 
காகவும் 6,476 டன்கள் இரும்பு ஆக்ஸைடும் உற்பத்தியாகிறது . 


மற்ற உலோகத் தாதுக்கள் ( டங்ஸ்டன் ) 
எல்லா மாகாணங்களிலும் டங்ஸ்டன் 

தாது 

காணப் 
படுகின்றது . டாஸ்மேனியாவிலுள்ள பாஸ்முனை நிலத்திலுள்ள 
கிங் ஐலந்தில் , ஸ்கீலைட் தாது உற்பத்தி செய்யப்படுகின்றது . 
ச் சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவிலேயே 

காணப்படும் 
முக்கிய சுரங்கமாகும் . மற்ற முக்கிய சுரங்கங்கள் குயின்ஸ் 
லாந்து . நியூ சௌத்வேல்ஸ் , தெற்கு ஆஸ்திரேலியா , வடக்குப் 
பிராந்தியம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளன . விக்டோரியா , 
தெற்கு ஆஸ்திரேலியா , மேற்கு ஆஸ்திரேலியா ஆகிய மாகணங் 
களில் உற்பத்தி அவ்வளவு முக்கியமல்ல . கடந்த சில வருடங் 
களில் டாஸ்மேனியாதான் டங்ஸ்டன் உற்பத்தியில் முதலிடம் 
பெறுகிறது . 


14 


மணல் தாது 

1934 இல் நியூசௌத்வேல்ஸ் குயின்ஸ்லாந்து மாகாணங்களில் 
கடற்கரையிலிருந்து மணல் தாது பிரித்தெடுக்கப்படுவது 
தொடங்கப்பட்டது . 1939-45 

வருடங்களில் 

தோன்றிய 
போருக்குப் பின் இத் தொழிற்சாலை விரிவடைந்தது . மணல் 
தாதுவைச் சுத்தப்படுத்தி ரூடைல் , ஜிர்கான் , உலோகங்களின் 
உற்பத்தி செய்வதில் ஆஸ்திரேலியா உலகில் மிக முக்கிய பங்கு 


) 


கனிச் செல்வங்கள் 


243 


வகிக்கிறது . குறைந்தளவில் இல்மனைட்டும் , மோனசைட்டும் 
உற்பத்தி செய்யப்படுகின்றன . 1956 ஆம் ஆண்டின் இறுதியில் 
மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள பன்பரி என்னுமிடத்தில் 
கடற்கரை மணல் மேட்டுப் படிவிலிருந்து குரோமியம் இல்லாத 
இல்மனைட் பிரித்தெடுக்கப்பட்டு வர்ணப்பசைத் தயாரிக்கப் பயன் 
படுத்தப்பட்டது . பின்பு கடற்கரை மணலிலிருந்து ரூடைல் , 
ஜிர்கான் , மோனசைட் ஆகிய உலோகங்கள் பிரித்தெடுக்கப் 
பட்டன . 


காட்மியம் , கோபால்ட் 

ஆஸ்திரேலியாவில் செம்புத் துத்தநாகத் தாதுக்களிலிருந்து 
காட்மியம் எடுக்கப்படுகிறது . இத் தாதுக்களிலிருந்து உற்பத்தி 
செய்யப்பட்ட காட்மியத்தின் உற்பத்தி 1954 இல் 903 டன் 
களாகவும் , 1955 இல் 844 டன்களாகவும் இருந்தது . டாஸ்மேனி 
யாவில் ரிஸ்டனிலிலும் , தெற்கு ஆஸ்திரேலியாவில் போர்ட்பியரி 
என்னுமிடத்திலும் த் 

தாதுக்களிலிருந்து காட்மியம் 
தயாரிக்கப்படுகிறது . 


நியூ சௌத்வேல்ஸில் 

உள்ள புரோக்கன் ஹில்லிலும் , 
டாஸ்மேனியாவில் உள்ள ரோஸ்பெரி முதலிய இடங்களிலும் 
துத்தநாகத் தாதுவில் இருந்து கோபால்ட் எடுக்கப்படுகிறது . 
டாஸ்மேனியாவிலரிஸ்டனில் துத்தநாக உருக்காலையில் கோபால்ட் , 
கோபால்ட் ஆக்ஸைடு உருவத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது . 
இதே உருவில் தொழிற்சாலைகளுக்கு விற்கப்படுகிறது . 
கோபால்ட் உலோகத்தின் உற்பத்தி 1954 இல் 69 டன்கள் ஆகும் . 
1955 இல் 61 டன் ஆகும் . 


மங்கனீஸ் 

மேற்கு ஆஸ்திரேலியாவில் போர்ட் ஹெட்லாந்திற்குத் 
தென் கிழக்கே 250 மைல் தொலைவில் உள்ள ராகட் ஹில்ஸ் 
( Ragged Hills ) என் இடத்தில் மங்கனீஸ் உற்பத்தி 
அதிகரிப்பதால் கடந்த சில வருடங்களில் மங்கனீஸ் தாதுவின் 
உற்பத்தி பெருமளலில் அதிகரித்தது . மீகாதராவுக்கு வடக்கே 
ஹார்ஸ்ஷீ என்ற இடத்தில் மங்கனீஸ் தாது வெட்டி 
எடுக்கப்படுகின்றது . 

வடக்குப் பிராந்தியத்தில் 
முசெட்டி என்ற இடத்திற்கு அருகில் மங்கனீஸ் சுரங்கத் 
தொழில் தொடங்கப்பட்டதின் காரணமாக உற்பத்தி 1462 டன் 
களாக அதிகமாகியது . 1969 இல் உற்பத்தி 907,000 டன்கள் . 


1955 இல் 


244 


ஆஸ்திரேலியா 


ஆன்டிமனி 

ஆன்டிமனியைக் கொண்டுள்ள உலோகங்களில் உற்பத்தி 
922 டன்களாகும் . இதில் 615 டன்கள் அடர்ந்த செம்புத் தாது 
விலும் , 307 டன்கள் அடர்ந்த ஆன்டி மனி தாதுவிலும் உள்ளது . 


பாக்சைட் 

நியூ சௌத்வேல்ஸிலும் விக்டோரியாவிலும் 7,563 டன்கள் 
பாக்சைட் தாது உற்பத்தி செய்யப்பட்டது . 1956 இல் குயின்ஸ் 
லாந்திலுள்ள கேப் யார்க் தீபகற்பத்தில் , அதிகளவில் பாக்சைட் 
படிவுகள் உள்ளதாக அறியப்பட்டது . அல்பட்ராஸ் குடாவிற்கு 
வடக்கேயும் , தெற்கேயும் 150 

மைல் பரப்புள்ள 

பகுதியில் 
பாக்சைட் காணப்படுகிறது . 1956 ஆம் ஆண்டில் டிசம்பர் 
மாதத்தில் காமன்வெல்த் அலுமினியம் கார்ப்பரேஷன் பிரைவேட் 
லிமிடெட் தொடங்கப்பட்டு , 2500 ச . மைல் பரப்பில் சுரங்கத் 
தொழிலை மேற்கொண்டுள்ளது . வைப்பா ( Weipa ) 10,500,000 
டன்கள் , பெராஹெட் என்ற இரு சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப் 
பட்டன . இவை ஒவ்வொன்றிலும் 200,000,000 டன் அளவுள்ள 
ஏற்றுமதி செய்யக்கூடிய நல்ல உயர்ந்த தரமான பாக்சைட் 
உள்ளதாக அறியப்பட்டுள்ளன . 500,000 டன் அலுமினாவைத் 
தரக்கூடிய 1,500,000 டன் அளவுள்ள பாக்சைட்டை உற்பத்தி 
செய்வதற்குத் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது . 1972 இல் உற்பத்தி 
10,500,000 டன்கள் . 


- 


பெரிலியம் 

மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள பில்பரா தங்க வயலி 
லிருந்து 706 டன் அளவுள்ள பெரைல் தாது உற்பத்தி செய்யப் 
பட்டது . 2,428 டன் அளவுள்ள பெரைல் தாதுவிலிருந்து 
1723 டன் அளவுள்ள பெரிலியம் ஆக்ஸைட் எடுக்கப்பட்டது . 


டான்டாலைட் - காலம்பைட் 

டான்டாலைட் - காலம்பைட் தாதுவின் உற்பத்தி 27,136 
பவுண்டுகளாகும் . 1954இல் வடக்குப் பிராந்தியத்தில் 1.48 
பவுண்டும் , மிகுதி மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் உற்பத்தி 
செய்யப்பட்டது . 


. 


மற்றவை 

1955 இல் உற்பத்தி செய்யப்பட்ட மற்ற உலோகத் தாதுக்கள் 
மாலிப்டினம் தாது , ஆஸ்மிரிடியம் பிளாட்டினம் முதலிய தாதுக் 
களாகும் . 


கனிச் செல்வங்கள் 


245 


நிலக்கரி 

1937 இல் குயின்ஸ்லாந்தில் பிளேர் ஏதால் ( Blair Attol ) என்ற 
இடத்தில் , அதிக அளவில் திறந்த முறை வெட்டியெடுத்தல்முறை 
ஆஸ்திரேலியாவில் தொடங்கப்பட்டது . உற்பத்தித் தொடங் 
கப்பட்ட இம் முதல் வருடத்தில் உற்பத்தி 18,494 டன்களாக 
இருந்தது . திறந்த வெட்டியெடுத்தல் முறை . நியூசௌத்வேல் 
ஸில் , 1940 ஆம் வருடமும் , மேற்கு ஆஸ்திரேலியாவில் 1943 ஆம் 
ஆண்டிலும் , தெற்கு ஆஸ்திரேலியாவில் 1944 ஆம் வருடத்திலும் , 
டாஸ்மேனியாவில் 1950 லும் அறிமுகப்படுத்தப்பட்டன . திறந்த 
வெட்டியெடுத்தல் முறை மூலமாக உற்பத்தி விரைவாக 
அதிகரித்து 1944 இல் உற்பத்தி 119,406 டன்களாகவும் , 1952 இல் 
4 மில்லியன் டன்களாவும் அதிகரித்தது . ஆனால் 1955 இல் இம் 
முறை மூலம் உற்பத்தி 2,315,568 டன்களாகத்தான் இருந்தது . 
பின்பு உற்பத்திக் குறைய ஆரம்பித்தது . இக் குறைவுக்குக் 
காரணம் 1952 இல் நியூ சௌத்வேல்ஸிலுள்ள பல பெரிய திறந்த 
சுரங்கங்கள் மூடப்பட்டதுதான் . நிலக்கரி உற்பத்தி 1962 இல் 
24,470,000 டன்கள் . 1963-24 ; 856,000 ; 1964-27,401,000 ; 
1965-33,334,000 ; 1966-34,704,000 ; 1968- 40,271,000 டன்கள் . 
1969-45,000,000 டன்கள் . 
நியூ சௌத்வேல்ஸ் 

ஆஸ்திரேலியாவில் நியூ சௌத்வேல்ஸிலுள்ள நிலக்கரி 
படிவுகள் தான் மிக முக்கியமானதாகக் கருதப்படுகின்றன . 
முக்கிய சுரங்கங்கள் வடக்கு . தென் மேற்குப் பகுதிகளில் 
காணப்படுகின்றன . இப் பகுதிகளிலுள்ள முக்கிய சுரங்கங்கள் 
உள்ள இடங்கள் முறையே நியூகாசில் புல்லி ,. லித்கோ ( Bulli. 
Lithgow ) ஆகியவையாகும் . 

பல மாவட்டங்களில் காணப்படும் நிலக்கரி தரத்திலும் , 
வயதிலும் மாறுபடுகின்றன . வடக்கு மாவட்டத்தில் , வெட்டி 
யெடுக்கப்படும் நிலக்கரி வாயு , தயாரிப்பதற்குப் பயன்படுகிறது . 
மேற்கு மாவட்டங்களில் உள்ள நிலக்கரி நீராவியை வெளிவிடும் 
நிலக்கரியுமாகும் . தற்போது முக்கியமாக வடக்கு மாவட்டத்தில் 
ஹண்டர் ஆற்றுப் பள்ளதாக்குப் பகுதியிலும் , மெய்ட்லாந்திற்கு 
அருகிலும் , செஸ்னாக் . மஸ்வெல்புரூக் என்ற டங்களிலும் , 
பெர்மியன் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகின்றது . உற்பத்தி 
33,000,000 டன்கள் . ( படம் 29 ) 


விக்டோரியா கருப்பு நிலக்கரி 

விக்டோரியாவில் கிப்ஸ்லாந்து மாவட்டத்தில் மட்டும் கரிய 
நிலக்கரி உற்பத்தியாகிறது . வுன் தாகி ( Wonthaggi ) என்றி 


வெய்பா 


ரம்ஜங்கிமவண்ட் 


கோவ் 
நன்மக் 
குருட் 
பிரான்ஸில் 
தியாலாண்ட் 
கிரீக் 

Om 


யாம்பி 
செளண் 


பினேர் 
ஆதா 


கல்ப் 


8 


வளரா 


பாட் 


நிலக்கரி 
பழுப்பு நிலக்கரி 

வெட்டியெடுக்கப்படுகிறது . 40,000 மில்லியன் டன் 
ஆஸ்திரேலியாவில் விக்டோரியாவில் மட்டும் தான் பழுப்பு 


THU 


கானி 


மேவு.மாக்னைட் 


246 
இடத்தில் 
உற்பத்தித் தனியாருக்குச் சொந்தமான சுரங்கங்களில் இருந்து 
நிலக்கரிச் சுரங்கம் முக்கியமானதாகும் . 

ஆஸ்திரேலியா 

மிகுதி 


அட்டன் 
கப் 


கூபாவாக் 


ஒக் 


வார்கோ 

ஈவண்ட்கார்ன. போர்ட்ஹெலோண்ட் 

மேவு. 
ஆக்லைட் டெண்டாண்ட் 

காடைமவு 
: 
இரட் டாமீபியர் 

சிரக் 

மேரிகாத்தலின்காலின்ஸ்வில்லி ரோபரிவர் 
பாராததும் 

டாச்சஸ் பில்பாரா 

கடன்யெல்லா எகஸ்மனத் 

ஆ 

பராக்ஹாம்டன் ஸ்பிரிங்ஸ்பிளாக்காட்டா 
மவுண்ட்மான் 
பல்வேன் நியூமென் 

பாட்ஸ்டோன் லேமெக் 

மன.மார்கன்ப *பீஹில் 

கரேந்தர் ஷார்க்பே 

கிட்ஜில்பாசம்பா ரோமா 

ஆல்டன் 

இப்ஜ்பூரிஸ்பேன் ஜெரால்டன் யார்புரினேகூலனகா 

அண்டமுகாலகிரிக் 

புரோக்கன்ஸல்யடைனிங்ரிட்ஜ் டொன்காரா மொன்பரா 

மவகுன்ஸன்றது 

கோபார் 
வடஸ்ரீப் இன்ஜின் 

இபோர்ட்பியர்பாலிய ரேன்ஜ்வாலம் 

காக்கரி பன்பரிகூலி 

அப்டிலான் நெயிான் 

போர்ட்கெம்லா அடிலையடி 

கீலாங்யாவிளான் 
Aஅமினி 
தாமிரம் 
ஈயம் 
ப 
ஓபல் யம் 

வெள்ளி 

மெல்பர்ன்கிஸ்ஷெல்ப் Aஆண்டிகடாலமைட்டகன்னம்பாஸ்பேட்தகரம் 

கிங்தீவOT -அஷ்பஸ்பதங்கம்மரங்கவாட்டாடங்ஸ்டன்சாமான் 

பொன்செஸ்டன் கடற்கரை+ஜிப்சம் 

இலவம் 
நிக்கல் 
இபைரைட் 
யூரேட் 
ரோஸ்கல் •நிலக்கரிஇரும்புஎண்ணை-உப்பு 

கரிஸ்டன் லயக 


8 apav 


வினானடார்ஜியது 


யூகாசில் 


ன 


பல்பே 


காமராஸார்டன் 


மருத்தநாகம்வரிமவு 


படம்29.முக்கியகனிப்பொருட்களும்,தொழிற்சாலைகளும் 


கனிச் செல்வங்கள் 


247 


அளவுள்ள இருப்பு உள்ளதாக நம்பப்படுகிறது . அதிகளவில் 
உற்பத்தியைப் பெருக்கக்கூடிய திட்டங்கள் மேற்கொள்ளப் 
பட்டால் மற்ற 

மாகணங்கள் 

நிலக்கரி உற்பத்திக்காகச் 
சார்ந்திருக்க 

அவசியமில்லை . கடந்த பத்து வருடங்களில் 
விக்டோரியாவில் பழுப்பு நிலக்கரியின் உற்பத்தி இரு 
மடங்காகிறது . இங்குச் சுமார் 93 % பழுப்பு நிலக்கரி உற்பத்தி 
செய்யப்பட்டது . உற்பத்தி 23,000,000 டன்கள் 

ஆகும் . 
இங்கு யால்லௌர்ன் ( Yallowin ) என்ற இடத்தில் பழுப்பு 
நிலக்கரி வெட்டியெடுக்கப்படுகின்றது . யால்லௌர்னில் 
மாகாண மின்சக்திக் கமிஷன் மூலமாக 

வெட்டியெடுத்தல் 
நடைபெறுகிறது . 1926 இல் உற்பத்தி 95,477 டன்கள் . 
1930 இல் 180,905 டன்கள் . 1955 இல் 635,716 டன்கள் . ஒரு 
டன் உற்பத்தி செய்வதற்கு இரண்டரை டன் பழுப்பு நிலக்கரி 
தேவையாக உள்ளது . 1956 இல் டிசம்பர் மாதத்தில் மார்லெல் 
என்னுமிடத்தில் லூர்கி அதிக அழுத்தப் பழுப்பு நிலக்கரி வாயு 
மாற்றும் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது . இத் தொழிற்சாலை 
விக்டோரியாவில் வாயு , எரிபொருள் கார்ப்பரேஷன் மூலமாக 
இயக்கப்படுகிறது . இங்கு வாயு தயாரிக்கப்பட்டு 103 மைல் 
நீளமுள்ள குழாய் வழி மூலம் மெல்போர்னுக்கு அனுப்பப் 
படுகிறது . 


குயின்ஸ்லாந்து 

குயின்ஸ்லாந்தில் நிலக்கரி வெட்டியெடுக்கப்படும் முக்கிய 
மாவட்டங்கள் இப்ஸிவிச் ( Ipswich ) க்ளெர்மாண்ட் , மவுன்ட் 
மார்கன் பவன் ஆகியவை ஆகும் . இம் மாகாணம் மொத்த நிலக் 
கரியில் 84 % உற்பத்தி செய்கிறது . 

சில வருடங்களாகச் சிறந்த முறை வெட்டி யெடுத்தல் 
மூலமாகக் கரிய நிலக்கரி வெட்டியெடுக்கப்படுகிறது . 1946 இல் 
குயின்ஸ்லாந்து மொத்த நிலக்கரியில் 7 % வீதமும் 1954 இல் 
25 % வீதமும் உற்பத்தி செய்தது . ஆனால் 1955 இல் உற்பத்தி 
குறைந்து மொத்தம் 23 % தான் உற்பத்தியாகியது . 


உள்ள 


தெற்கு ஆஸ்திரேலியா 

தெற்கு ஆஸ்திரேலியாவில் அடிலெய்டிலிருந்து வடக்கே 
இரயில் மார்க்கமாக 380 மைல் 

தொலைவில் 
லே க்ரீக் என்ற இடத்தில் திறந்த முறை வெட்டி யெடுத்தல் 
மூலமாக நிலக்கரி வெட்டியெடுக்கப்படுகின்றது . முக்கிய படிவு 
டிரியாசிக் காலத்தைச் சேர்ந்த தாழ்ந்த தரமான உப புகைமிகு 
நிலக்கரியை அளிக்கிறது . இருப்பு 380 மில்லியன் டன்கள் என்று 


ப 


, 


248 

ஆஸ்திரேலியா 
நம்பப்படுகிறது . 

தொழில் வளர்ச்சி முன்னேறியுள்ளதால் 
தேவையைப் பூர்த்தி செய்வதற்காக நியூ சௌத்வேல்ஸில் உள்ள 
புகை 

மிகு நிலக்கரி கொண்டுவரப்படுகிறது. முதல் சில 
வருடங்களில் சுமார் 34,620 டன்கள் நிலக்கரி உற்பத்தி செய்யப் 
பட்டது . கடந்த சில 

வருடங்களில் 

உற்பத்தி விரைவாக 
அதிகரித்துக் கொண்டு வருகிறது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

வியாபாரத்திற்காக வளர்ச்சி பெற்று வரும் ஒரே நிலக்கரி 
சுரங்கம் இம் மாகாணத்தின் தென்மேற்கில் கூலி ( Coolie ) என்ற 
இடத்தில் காணப்படுகிறது . கூலி நிலக்கரி உப புகை மிகு 
நிலக்கரி வகையைச் சேர்ந்ததாகும் . உற்பத்தி 1955 இல் 9.03,793 
டன்கள் . மேற்கு ஆஸ்திரேலியாவில் உற்பத்தியாகும் நிலக்கரியில் 
பெரும் பங்கு திறந்த முறை வெட்டுதல் மூலமாக வெட்டி 
யெடுக்கப்படுகின்றது . ஆனால் தற்போது மேற்கொள்ளப்பட்ட 
சர்வே மூலம் இம் முறையினால் குறிப்பிட்ட அளவு நிலக்கரிதான் 
வெட்டியெடுக்க முடியும் என்று அறியப்பட்டுள்ளது . 
டாஸ்மேனியா 

டாஸ்மேனியாவில் நிலக்கரி இரு யுகங்களில் தோன்றி 
யிருக்கக்கூடும் . பெர்மோ - கார்போனி பெரஸ் பழங்கால சுரங் 
கங்கள் அதிக கந்தகத்தை உடைய உப அனல்மிகு நிலக்கரியைக் 
கொண்டுள்ளன . ஆனால் மொத்த கருப்பு நிலக்கரி உற்பத்தியில் 
இதன் பங்கு ஒரு சதவீதம் தான் . கார்ன் வால் மவுண்ட் நிகோலஸ் 
சுரங்கங்கள் 

த் தீவின் வடகிழக்கில் அமைந்துள்ளன . 
இங்கு மீஸோசோயிக் யுகத்தில் நிலக்கரி 

ஏற்பட்டுள்ளது . 
இது புகை மிகு நிலக்கரியாகும் .. இச் சுரங்கங்கள் 
உற்பத்தியில் முக்கிய பங்கு 

ஸ்டாண்டர்ட் 
அசோசியேஷனைச் சேர்ந்த சர்வே செஷனல் கமிட்டியைச் 
சேர்ந்த நிலக்கரி கூட்டமைப்பு ஆஸ்திரேலியாவின் நிலக்கரி 
இருப்பைக் கணித்து வெளியிட்டது . 


தரம் 


வகிக்கின்றன . 


மாகாணம் 


ஆஸ்திரேலியாவின் நிலக்கரி இருப்பு ( மில்லியன் டன்கள் ) 
ஆஸ்திரேலியா வின் 

அனல் புகைமிகு உப புகைமிகு பழுப்பு நிலக்கரி 
நிலக்கரி நிலக்கரி 

லிக்னைட் 
நியூ சௌத்வேல்ஸ் 

11,000 

500 
விக்டோரியா 

12 

40,000 
குயின்ஸ்லாந்து 

4000 3 

50 
தெற்கு ஆஸ்திரேலியா 

380 

225 
மேற்கு 

1000 

2 
டாஸ்மேனியா 

290 

2 


கனிச் செல்வங்கள் 


249 





துறைமுகங்களை 


நியூ சௌத்வேல்ஸ் மாகாணம் தான் நிலக்கரி உற்பத்தியில் 
முதலிடம் வகிக்கிறது . மற்ற மாகாணங்களுக்கும் வெளிநாடு 
களுக்கும் இங்கிருந்து நிலக்கரி அனுப்பப்படுகிறது . நியூ சௌத் 
வேல்ஸிலுள்ள 

அடையும் கப்பல்களுக்கு 
நிலக்கரி அனுப்பப்படுகிறது . இங்கு உற்பத்தியாகும் மொத்த 
நிலக்கரி உற்பத்தியில் உள் நாட்டுத் தேவைக்காக 82 சதவீதமும் 
வெளிநாட்டிற்கு 15 சதவீதமும் மற்ற மாகாணங்களுக்கு 3 சத 
வீதமும் அனுப்பப்படுகிறது . இரண்டாம் உலகப் போருக்குப் பின் 
கரிய நிலக்கரியை மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய் 
வதற்கான அவசியம் ஏற்பட்டது . 1950 , 51 ஆம் வருடத்தில் 
இறக்குமதி குறைந்து உள் நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கப் 
பட்டது . தற்போது இறக்குமதியை விட ஏற்றுமதி மிக 
அதிகமாக உள்ளது . 


1 


1926 இல் சுமார் 31,774 மக்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள 
நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்தனர் . இந்த வருடத்திற்குப் 
பிறகு தொழில் வளர்ச்சி குறைந்ததாலும் , நியூ சௌத் 
வேல்ஸிலுள்ள சுரங்கங்கள் மூடப்பட்டதாலும் , சுரங்கங்களில் 
வேலை செய்தவர்களின் எண்ணிக்கைக் குறையத் தொடங்கியது . 
1939 இல் மொத்த நிலக்கரியில் 39 % தான் இயந்திரங்கள் பயன் 
படுத்தப்பட்டு வெட்டி யெடுக்கப்பட்டது . ஆனால் 1955 ஆம் 
ஆண்டில் சுமார் 60 % நிலக்கரி இயந்திரங்களின் உதவியினால் 
வெட்டியெடுக்கப்பட்டது . 


. 


எண்ணெய் 


குயின்ஸ்லாந்து விக்டோரியா . 

மேற்கு 

ஆஸ்திரேலியா 
மாகாணங்களில் இயற்கை எண்ணெய் இருப்பதாக அறியப் 
பட்டுள்ளது . 1953 இல் ரஃப் ரேன்ஜ் ( Rough Range ) என்ற 
இடத்தில் எண்ணெய் உற்பத்தித் தொடங்கப்பட்டது . குயின்ஸ் 
லாந்து மேற்கு ஆஸ்திரேலியா நியூ சௌத்வேல்ஸ் மாகாணங்களில் 
ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் எண்ணெய் இருப்பதாக 
அறியப்பட்டது . கனிச் செல்வம் , அமைப்பியல் , புவி பௌதீக 
ஸ்தாபனம் மெல்போர்னில் தொடங்கப்பட்டு எண்ணெய் இருப் 
பைக் கண்டறிய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன . 
உற்பத்தி 28,000,000 பீப்பாய்கள் . ரஃப் ரேன் ஜில் எண்ணெய்க் 
கண்டுபிடிக்கப்பட்டவுடன் பல கிணறுகள் வெட்டப்பட்டன . 
டாஸ்மேனியா வடக்குப் பிராந்தியங்களைத் தவிர எல்லா 
மாகாணங்களிலும் எண்ணெய்க் கிணறுகள் தோண்டப் 
பட்டுள்ளன . 


250 

ஆஸ்திரேலியா 
நியூ சௌத்வேல்ஸ் 

ஆஸ்திரேலிய எண்ணெய் வாயு கார்ப்பரேஷன் லிமிடெட் 
க்யூராஜோங்க் ( Kurrajong ) கிணறு மூடப்பட்டு டூயரல் என்னு 
மிடத்தில் எண்ணெய் வெளியேற்றப்படுகிறது . 

கிளாரன்ஸ் 
ஆற்றுக் கொப்பரை எண்ணெய்க் கண்டுபிடிப்பு கம்பெனி 
கிரேப்டன் கிணற்றில் உற்பத்தியைத் துவக்கியுள்ளது . 


விக்டோரியா 

வுட்சைட் ( Wood side ) எண்ணெய்க் கம்பெனி மூன்று 
கிணறுகளைத் தோண்டியுள்ளது . இவைகளின் ஆழம் முறையே 
60081 ; 6108 ; 5985 ஆகும் . பல ஆழங்களில் எண்ணெய் 
இருப்பதாகக் கூறப்படுகிறது . “ ஃபுரோம் லேக் பிரைவேட் 
லிமிடெட் " எண்ணெய் ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளது . 


. 


தெற்கு ஆஸ்திரேலியா 

"“ ஆஸ்திரேலியா எண்ணெய் வாயு கார்ப்பரேஷன் லிமிடெட் 
தெற்கு ஆஸ்திரேலியாவில் கஸ்ட்டன் என்னுமிடத்திலும் , மர்ரே 
கொப்பரை எண்ணெய் சிண்டிகேட் பின்னாரூ என்ற இடத்திலும் 
நிலத்தைத் தோண்டி எண்ணெய்க் கண்டுப்பிடிப்பு முயற்சிகளை 
மேற் கொண்டுள்ளன . சான்டாஸ் லிமிடெட் வில்காடானாவுக்கு 
அருகில் பரவலாக மேல் பகுதி மட்டும் தோண்டப்பட்டு பல 
கிணறுகளில் எண்ணெய் இருப்பதாக அறியப்பட்டுள்ளது . 


மேற்கு ஆஸ்திரேலியா 

மேற்கு ஆஸ்திரேலியப் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட் 
கம்பெனி ரஃப்ரேன்ஜ் பகுதியில் மாறுபட்ட நில அமைப்பில் தீர்வு 
காண்பதற்காகப் பல இடங்களில் கிணறுகளைத் தோண்டி 
யுள்ளன . ரஃப்ரேன்ஜ் பகுதியின் வடக்கிலும் . டர்க் ஹார்டாக் 
ஐலாந்திலும் எண்ணெய் வளத்தை அறிய ஆராய்ச்சிகள் மேற் 
கொள்ளப்பட்டுள்ளன . கேப்ரேன்ஜிஸ் 15170 ஆழமுள்ள இரு 
வறண்டக் கிணறுகள் தோண்டப்பட்டுள்ளன. 10444 / ஆழ முள்ள 
பிரேஸர் ஆற்று No 1 என்ற வறண்டக் கிணறு முடிவு 
பெற்றுள்ளது . 600 ஆழமுள்ள அஸோயேட்டட் எபரென்ஸி 
எண்ணெய் வயல்கள் No 1 க்குச்சொந்தமான மூருடா No 1 என்ற 
கிணற்றை மூடிவிட்டனர் . 

கனிச் செல்வங்கள் அமைப்பியல் புவி பெளதீக ஸ்தாபனம் பிட் 
ஜராய் கொப்பரையில் உள்ள கிம்பர்லி பகுதியில் ஆராய்ச்சிகளை 


கனிச் செல்வங்கள் 


251 


மேற்கொண்டுள்ளது . நில அமைப்பைப் பற்றி அறிய மூன்று 
குழாய்கள் தோண்டப்பட்டுள்ளன . ரூபக் பேயில் மேற்கு 
ஆஸ்திரேலியப் பெட்ரோலியம் பிரைவேட் லிமிடெட்டினால் 
4i 00 ஆழ முள்ள ஒரு குழாய் நில அமைப்பை ஆராயத் தோண் 
டப்பட்டுள்ளது . பின்பு டாம்பியர் டவுனில் மற்றொரு குழாய்த் 
தோண்டப்பட்டு வருகிறது . 


வடக்குப் பிராந்தியம் 

அமாரூ ஸ்டேஷனில் குறைந்த அளவில் நிலத்தில் குறைந்த 
ஆழத்தில் நில வாயு இருப்பதாகக் கண்டறியப்பட்டுள்ளது . இவ் 
வாயுவில் ஹைட்ரோ கார்பன்களும் உள்ளன . அமைப்பியல் 
ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன . 


பாபுவா 

மேற்கு பாபுவாவில் ஆஸ்திரேலியப் பெட்ரோலியம் கம்பெனி 
பிரைவேட் லிமிடெட்டும் , தீவு கண்டுப்பிடிப்புக் கம்பெனி 
பிரைவேட் லிமிடெட்டும் பரந்த அளவில் அமைப்பியல் பௌதிக 
சர்வேக்களைச் செய்து வருகின்றன . குரு No 1 கிணற்றில் 998 
ஆழத்தில் உயர் அழுத்த வாயுவினால் துன்பங்கள் ஏற்பட்டன . 
வாயு 

வேகமாக வெளிவர ஆரம்பித்தது . வாயு போக்கைக் 
குறைக்க மற்றொரு கிணறுத் தோண்டப்பட்டது . தீவுக் கண்டு 
பிடிப்புக் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் குரு . பரிகேவா என்ற 
இடத்திலும் , மோர் ஹெட் இடத்திலும் எண்ணெய் உற்பத்தியில் 
ஈடுபட்டுள்ளது . பாபுவா அபினாய்பி பெட்ரோலியம் கம்பெனி 
லிமிடெட்டும் , நியூகினியா , தங்கம் , “ பெட்ரோலியம் முன்னேற்ற 
N. L. என்டர்பிரைஸஸ் ஆகியன பாபுவாவில் பரவலான 
ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றன . 


. 


கந்தகம் 

ஆஸ்திரேலியாவில் கந்தகம் உலோகங்களிலிருந்து உற்பத்திச் 
செய்யப்பட்டாலும் இது உலோகப் பொருளல்ல . சல்பைடுகளான 
அடர்ந்த துத்தநாகத் தாது , பைரைட் ஆகிய தாதுக்களிலிருந்து 
கந்தகம் போதுமான அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது . 
ஆஸ்திரேலியாவில் மூலகந்தகம் ( Brunstone ) உற்பத்தி செய்யப் 
படவில்லை . அடர்ந்த துத்தநாகத் தாது அதிக அளவில் ஏற்று 
மதிச் செய்யப்படுவதால் கந்தகம் உற்பத்திச் செய்வதற்கு 
ஆஸ்திரேலியாவில் அடர்ந்த கந்தகம் கிடைப்பதில்லை . 


252 

ஆஸ்திரேலியா 
சுண்ணாம்புக் கல் 

எல்லா மாகாணங்களிலும் சுண்ணாம்புக் கல் வெட்டி எடுக்கப் 
படுகின்றது . இது சிமெண்ட் ஆலை . எஃகுத் தொழிற்சாலை , உரத் 
தொழிற்சாலை ஆகியத் தொழிற்சாலைகளில் முக்கிய பொருளாகப் 
பயன்படுத்தப்படுகிறது . 


மாக்னசைட் 


நியூ சௌத்வேல்ஸ் 

ஃபைபீல்டு ( Fifield ) துடுங்கரா 
( Thuddungra ) , என்ற இடங்களில் மாக்னசைட் படிவுகள் காணப் 
படுகின்றன . ஆஸ்திரேலியாவில் உற்பத்தியாகும் மாக்னசைட் 
உலோகங்கள் சுத்தம் செய்வதற்கு முக்கியமாக எஃகுத் தொழிற் 
சாலைகளில் 

பயன்படுத்தப்படுகிறது . குறைந்த 
இரசாயனத் தொழிற்சாலை , காகித ஆலை , கண்ணாடித் தொழிற் 
சாலை , களிமண் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது . 


அளவில் 


மைகா 

ஆஸ்திரேலியா மைக்காவில் பெரும் பங்கு வடக்குப் பிராந்தி 
யத்தில் உற்பத்தியாகிறது . குறைந்த அளவில் மைகா மற்ற 
மாகாணங்களிலும் கிடைக்கிறது . வடக்குப் பிராந்தியத்தில் 
ஆலிஸ் ஸ்பிரிஸ் என்ற இடத்திற்கு வடகிழக்கே 130 மைல் 
தொலைவில் ஹார்ட்ஸ் ரேன்ஜ் . பகுதியில் ( Harts Range ) 1892 ஆம் 
ஆண்டிலிருந்து விட்டு விட்டுச் சுரங்கத் தொழில் நடைபெற்று 
வருகின்றது . ஹார்ட்ஸ் ரேன்சுக்கு வடகிழக்கே 50 மைல் தொலை 
விலுள்ள பிளெண்டி நதிப் படுகையிலும் மைக்கா வெட்டி எடுக் 
கப்படுகின்றது . 


காமன்வெல்த் மைக்கா சேகரிப்புத் தொகுதி மைக்காவைத் 
தரம் வாரியாகப் பிரித்து வாங்கி , தொழிற்சாலைகளுக்கு 
விற்கிறது . 


உப்பு 
உப்பு ஏரிகள் . 

களிமண் உப்பளங்கள் ஆகியவற்றில் 
ஆவியாதலின் மூலமாக உப்புக் கிடைக்கின்றது . உற்பத்தித் 
தேவையை முழுதுமாகப் பூர்த்தி செய்வதால் உபரி . ஏற்றுமதி 
செய்யப்படுகின்றது . உப்பு உற்பத்தியில் முக்கிய 

முக்கிய இடம் 
வகிக்கும் மாகாணம் தெற்கு ஆஸ்திரேலியாவாகும் . 


கனிச் செல்வங்கள் 


253 


மற்ற உலோகமற்ற கனிப் பொருட்கள் 

ஆஸ்திரேலியாவில் பல்வேறு வகைப்பட்ட உலோகமற்றக் 
கனிப் பொருட்கள் உற்பத்தியாகின்றன . 


பாரைட் 

தெற்கு ஆஸ்திரேலியாவில் , நல்ல உயர்ந்த தரமான பாரைட் 
தாது , பிளிண்டர்ஸ் தொடருக்கு வடக்கில் ஓரபரீனா என்ற 
இடத்தில் கிடைக்கிறது . 


டயோடமைட் 

கிழக்கு மாகாணங்களில் தான் டயோடமைட் உற்பத்தி 
யாகிறது . மொத்த உற்பத்தியில் பங்கு நியூ சௌத்வேல்ஸ் 
மாகாணத்தில் கிடைக்கிறது . 


டாலமைட் 


1950 ஆம் ஆண்டு வரை நியூ சௌத்வேல்ஸ் மாகாணம் தான் 
டாலமைட் உற்பத்தியில் முதலிடம் வகித்து வந்தது . அந்த 
வருடத்தில் புரோக்கன் ஹில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 
தெற்கு ஆஸ்திரேலியாவில் ஆர்ட்ரோசன் என்ற இடத்தில் 
டாலமைட் படிவுகளை வெட்டியெடுக்கத் தொடங்கியது . இப்பகுதி 
சுமார் 90 % டாலமைட்டை உற்பத்திச் செய்கிறது . தெற்கு 
ஆஸ்திரேலியா -97,398 டன் ; மேற்கு ஆஸ்திரேலியா -81 டன்கள் 
டாஸ்மேனியா - 22,66 டன்கள். மொத்தம் 111,417 டன்கள் . 


பெல்ஸ்பர் 

ஃபெல்ஸ்பரின் தேவை , கண்ணாடி , களிமண் தொழிற்சாலை 
களில் தான் அதிகமாகும் . ஆஸ்திரேலிய உற்பத்தியில் பாதிப் 
பங்கு நியூ சௌத்வேல்ஸிலிருந்தும் கிடைக்கிறது . மிகுதி தெற்கு 
ஆஸ்திரேலியாவிலிருந்தும் மேற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்தும் 
பெறப்படுகிறது . 


மொத்தத் 


அஸ்பெஸ்டாஸ் 
ஆஸ்திரேலியாவில் 

தேவையில் குறைந்த 
அளவுதான் இந் நாட்டில் உற்பத்தியாகும் அஸ்பெஸ்டாஸ் பூர்த்தி 
செய்கின்றது . ஆஸ்திரேலியாவின் கடந்த சில வருடங்களா 
கத்தான் இருவகையான அஸ்பெஸ்டாஸ் உற்பத்திச் செய்யப் 
படுகின்றது . அவை க்ரோஸிடோலைட் , கிரைசோடைல் 
ஆகியவை . இவைகளில் கிரைசோடைல் பொருளாதார முக்கியத் 
துவத்தைப் பெற்றிருந்தாலும் இது குறைந்த அளவில் பரவலாகக் 


| 


254 

ஆஸ்திரேலியா 
காணப்படுகிறது . முக்கிய அஸ்பெஸ்டாஸ் படிவு க்ரோசிடோ 
லைட்டாகும் . இவை ரூபர்னீ என்ற இடத்திலிருந்து 200 மைல்கள் 
தென்கிழக்கேயுள்ள மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள ஹாமர் ஸ்லி 
தொடர்ச்சியில் 

காணப்படுகின்றது . பிட்னூம் கார்ஜ் என்ற 
இடத்தில் ஆஸ்திரேலிய ப்ளு அஸ்பெஸ்டாஸ் லிமிடெட் மூலம் 
படிவுகள் வெட்டி எடுக்கப்படுகின்றது . 

மொத்த உற்பத்தி 
2 மில்லியன் டன்களாகும் . அதிக போக்குவரத்துச் செலவி 
னாலும் இந்த இடம் தனியாக அமைந்துள்ளதாலும் தொழி 
லாளிகள் அதிகமாகக் கிடைக்காததனாலும் இத் தொழிற்சாலை 
அதிகமாக முன்னேறவில்லை . 


களிமண்கள் 

ஆஸ்திரேலியாவில் பென்டோனைட் , செங்கல் களிமண் , 
களிமண் , களிமண் பாறை , சிமெண்ட் களிமண் , டாமூரைட் 
( Damourite ) தீக்களிமண் , ஃபுல்லர்ஸ் எர்த் ( Fullers Earth ) 
கயோலின் ( Kaolin ) பாறை களிமண் , எட்டுக் களிமண் ஆகிய 
களிமண் வகைகள் உற்பத்திச் செய்யப்படுகின்றன . இவைகளில் 
பெரும்பாலானவை நியூ சௌத்வேல்ஸில் காணப்படுகின்றன . 
இதற்கு அடுத்தபடியாகத் தெற்கு ஆஸ்திரேலியா முக்கிய 
இடம் வகிக்கிறது . 


: 


ஜிப்சம் 

ஆஸ்திரேலியாவில் பரந்த அளவில் ஜிப்சம் படிகள் காணப் 
படினும் எளிதாக வெட்டி எடுக்கக்கூடிய படிவுகள் தான் வெட்டி 
யெடுக்கப்படுகின்றன . இப் படிவுகள் 4 முக்கிய இடங்களில் 
காணப்படுகின்றன . ( 1 ) தெற்கு ஆஸ்திரேலியாவில் கிரிபித்தி 
லிருந்து புரோக்கன் ஹில் வரையுள்ளப் பகுதி , ( 2 ) விக்டோரி 
யாவின் வடமேற்குக் கோடி , நியூ சௌத்வேல்ஸின் தென்மேற்குக் 
கோடி , அருகிலுள்ள தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள பகுதிகள் . 
( 3 ) தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள செல்ன்ட் வின்ஸன்ட் 
இரு பக்கத்திலும் 

மெக்டொனால் 

ஏரிவரைக் 
காணப்படும் மேற்கிலுள்ளப் பகுதி . ( 4 ) பெர்த்துக்கும் கால் 
கூர்லிக்கும் இடையேயுள்ள மேற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ளபகுதி 
தெற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள படிவுகள் தான் ஆஸ்திரேலி 
யாவின் மொத்த ஜிப்சம் உற்பத்தியில் - பகுதியை உற்பத்திச் 
செய்கின்றது . இங்குள்ள முக்கிய இடங்கள் யார்க் தீபகற்பத்தி 
லுள்ள ஸ்டென் ஹவுஸ் குடாவும் ( Sten Hoves Bay ) மெக் . 
டொனால் ஏரியுமாகும் . 


குடாவின் 


கனிச் செல்வங்கள் 


255 


பல 


பல நிறம் காட்டும் இரத்தினக் கற்கள் 

1955 இல் தெற்கு ஆஸ்திரேலியாவில் அந்தமூகா , கூபர் பீடி 
சுரங்கங்களிலிருந்து நிறம் காட்டும் இரத்தினக் கற்கள் 
வெட்டியெடுக்கப்பட்டன . இதன் மதிப்பு 7,200 டாலர்களாகும் . 
குயின்ஸ்லாந்திலுள்ள குயில்பீ மாவட்டத்திலும் , 1250 டாலர் 
மதிப்புள்ள கற்கள் . லைட்னிங் ரிட்ஜ் மாவட்டத்திலுள்ள 1000 
டாலர் மதிப்புள்ள கற்கள் உற்பத்தியாகியுள்ளன . 


நீலக் கல் 

மத்திய குயின்ஸ்லாந்திலுள்ள ஆனாகி சுரங்கம் ஒன்றுதான் 
ஆஸ்திரேலியாவில் நீல கற்களைக் கொண்டுள்ள சுரங்கமாகும் . 
இதன் உற்பத்தி 3412 டாலர் ஆகும் . 


கண்ணாடி , 


சிலிகா 

விக்டோரியா , குயின்ஸ்லாந்து மாகாணங்களில் சிலிகா 
உற்பத்தி செய்யப்படவில்லை . சிலிகா உற்பத்தி , 
மணல் , குலார்ட்ஸ் , குலார்ட்சைட் மணல் , மணற் பாறை 
முதலியவைகளைச் சேர்ந்ததாகும் . 1955 இல் இதன் அளவு நியூ 
சௌத்வேல்ஸில் 103,682 டன்கள் தெற்கு ஆஸ்திரேலியா 
23,443 டன்கள் . 

மேற்கு ஆஸ்திரேலியா 6759 டன்கள் . 
டாஸ்மேனியா 5.657 டன்கள் . மொத்தம் 139.541 டன்கள் . 


சிலிமனைட் 

19 : 5 இல் ஆஸ்திரேலியாவில் 2.679 . டன் அளவுள்ள 
சிலிமனைட் உற்பத்தி செய்யப்பட்டது . நியூ சௌத்வேல்ஸில் 
1982 டன் , தெற்கு ஆஸ்திரேலியாவில் 692 டன்களும் உற்பத்தி 
செய்யப்பட்டன . 


டால்க் 

1954 இல் ஆஸ்திரேலியாவில் 12,567 டன் அளவுள்ள டால்க் 
உற்பத்தி செய்யப்பட்டது . 


மற்றவை 

மற்ற உலோகமற்றக் கனிப் பொருட்கள் , கோரன்டம் . எமரி . 
( Emery) , ஃபுளோரைட் ( Fluorite ), கார்னட் ( Garnet), 
கிராபைட் ( Graphite ), கிளாகோனைட் ( Glaneonite ), பாஸ்பேட் 
ஃபைரோபிலைட் ( Phrophycilite ) ஸ்லேட் ஆகியனவாகும் . 


16. தொழிற்சாலைகள் 


ஆஸ்திரேலியா கடந்த 20 ஆண்டுகளில் வியக்கத்தக்க 
வகையில் தொழில் உற்பத்தி முறையில் முன்னேற்றம் 
அடைந்துள்ளது . தற்சமயம் 

தேசீய உற்பத்தியில் 
25 % அதிகரித்துள்ளது . 
இன்று 63.000 தொழிற்சாலைகளில் 1,331,000 

1,331,000 மக்கள் 
அதாவது - பங்கு மக்களுக்குத்தொழில் வாய்ப்பு அளித்துள்ளது . 
உற்பத்தியின் மதிப்பு 7,430,000,000 டாலராக 
இம் மதிப்பு 1939 இல் இருந்த 407,000,000 டாலருடன் 
ஒப்பிட்டால் மிக அதிகமாகும் . இம் மதிப்புக் கச்சாப் 
பொருள்களின் மதிப்பையும் , எரிபொருள்களின் மதிப்பையும் 
தவிர்த்ததாகும் . 


உள்ளது . 


1901 ஆம் வருட கூட்டாட்சிக்கு 

கூட்டாட்சிக்கு முன் , உற்பத்தி 
ஆஸ்திரேலியாவில் சுய ஆட்சி செய்யும் காலனிகளில் உள் நாட்டுத் 
தேவைக்காக மட்டும் இருந்து வந்தது . முக்கியமாக உணவுப் 
பொருள் , வீட்டிற்குத் தேதையான மரச் சாமான்கள் , செங்கல் , 
உடை முதலியவை இறக்குமதியான பொருள்களிலிருந்து 
தயாரிக்கப்பட்டன . இயந்திரங்களை உற்பத்தி செய்வதைவிட 
பழுது பார்த்தல் அதிகமாகவும் , கம்பளி சேகரித்தல் போன்ற 
கிராம விளை பொருட்கள் உற்பத்தி செய்வது போன்ற ஆரம்ப 
வேலைகள் நடைபெற்று வந்தன . 


உலக 


கூட்டாட்சிக்குப் பின் உற்பத்திக்கு உள்நாட்டு வியாபாரத் 
தடை நீக்கப்பட்டதால் புத்துயிர் அளிக்கப்பட்டது . சீரான 
உற்பத்தி முறை ஏற்பட்டது . முதல் 

யுத்தத்தால் 
பொருள் தேவை அதிகம் ஏற்பட்டதால் ,, உற்பத்தி 
விதங்களில் அதிகரிக்கப்பட்டது . இரும்பு எஃகுத் தொழிற்சாலை 
களும் , அதனுடன் தொடர்பு கொண்ட துணைத் தொழிற்சாலை 
களும் நிறுவப்பட்டன . இயந்திர உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது . 


பல 


தொழிற்சாலைகள் 

251 
பலவிதமான உயர் ரகத் தொழிற்சாலைகள் ஏற்பட்டன . துணி 
ஆலைகள் , உலோகத் தொழிற்சாலைகள் , மின்சாரச் சாதனப் 
பொருட்கள் பார்வைக் குகந்த நவீன பொருள்கள் , இரசாயனப் 
பொருட்கள் முதலியவை உற்பத்திப் பொருட்களின் பட்டியலில் 
சேர்க்கப்பட்டன . 

2 ஆவது உலக யுத்தத்திற்குப் பிறகு உற்பத்தித் துறையில் 
முன்னேற்றம் ஏற்பட்டது . பொறியியல் துறை ,, 

வாகனத் 
துறை . இரசாயன , கட்டடப் பொருள் துறைகளில் முன்னேற்றம் 
ஏற்பட்டது . 

புதிய முதலீட்டுத் தொகையினால் உற்பத்தி 1959-60இல் 
452,000,000 டாலராக இருந்த அளவு , 1968-69 ஆண்டுகளில் 
862,000,000 டாலராக முன்னேற்றம் அடைந்தது . அதாவது 
91 % வளர்ச்சி அடைந்தது . புதிய முதலீடு செய்யப்பட்டுள்ள 
இக் காலத்தில் பொறியியலாளர்கள் 40 % உயர்ந்தனர் . 
உற்பத்தித் தொழிலுக்குச் செலவிட்ட தொகை 

( மில்லியன் டாலர்களில் ) 


தொழில் பகுதி 


1963-64164-65 165-66 166.67 7-68 168-69 


பொறியியல் கருவிகளும் , 
வாகனங்களும் 


252 • 9 | 319.5 376.3 354.7 338-8 343-8 


துணி ஆலை 


24.8 


32-1 


410134-230-442-6 


/ 


ணவு , பானம் , புகையிலை 


101-1 140.7 14609 136.9 / 146.6 130-6 
47-255-210-5 
55.2 

0-568-7 78-271.6 


காகிதம் , அச்சடித்தல் 


இரசாயனப் பொருள்களும் , 
எண்ணெய்ச் சுத்திகரித்தலும் 


100 • 8 | 12700/1489 126-7 129.5 149.0 


| 


மற்ற உற்பத்திப் பொருள்கள் 


77.5 


96.3 | 111.3 1089 107-6 / 124 • 7 


மொத்தம் 


5 


604 : 3 77028/8849 830-1 / 831.1 82.3 


வேலையாட்களின் எண்ணிக்கை 


4 


62-63 63-64 64-65 ) 65-6666-571-68 

/ 


888,721 /918,130/ 957,261 / 973,411 982,907998.64 

1537,26 


பு 


ஆண்கள் 


பெண்கள் 


1278.832 /691.780 /311,674|320,412 /326,301| 33,247 


ஆஸ்தி- 

17 


58 


ஸ்திரேலியா 


உற்பத்தித் தொழிற்சாலைகள் 
( மதிப்பு 000,000 டாலர்களில் ) 


தொழிலின் தரம் 


1962-6363-64 64-65 65.66166-67 7-68 


உலோகமல்லாத பொருட்களின் 
உற்பத்தி 


1300 148-2 1670 168-4 1867 2037 


ரசாயனப் பொருட்கள் 


| 
411-4 1449 • 5 ) 504 • 8 | 542-7162761687.0 


ஆடைகள் 


233-8 | 252.5 279-6 282.8 | 303.1 ) 315 • 0 


மரத் தொழில்கள் 


190-4 ( 206 • 3 232 • 0 240-8 | 256.6 / 271-7 


காதிதம் 


350 : 9379.7 426.9 459.5 / 503-3,549.0 


எரிச் சக்தி 


210-9 / 227.3 241 • 3 254-3 273.1 298-4 , 


இரும்பு எஃகுத் தொழிற்சாலை 

ஆஸ்திரேலியாவில் புரோக்கன்ஹில் புரோபெய்டரி 
கம்பெனி லிமிடெட்டாலும் ( B. F. P. ) அதன் துணை நிறுவனங் 
களாலும் சீரான உற்பத்தியை 1968-69 ஆண்டுகளில் கொண் 
டுள்ளது . 1968-69 ஆம் ஆண்டு உற்பத்தியளவு அதன் முந்தைய 
ஆண்டை விட 6,596,461 டன்கள் அதாவது 48 % அதிகமாகப் 
பெற்றுள்ளது . இரும்பு உற்பத்தி 9.9 % அதிகரித்தது . 
அதாவது 5,679,959 டன்களாகும் . இந்த உற்பத்தியின் அளவு 
4 தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்பட்டுள்ளது . அவை நியூசௌவுத் 
வேல்சிலுள்ள நியுகாசில் , போர்ட் கெமீலா , தென் ஆஸ்தி 
ரேலியாவில் உள்ள வயாலா , மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள 
குவினானா ஆகியவை . 


எல்லா மாகாணங்களிலும் , நியூகினியாவிலும் வேலை 
யாட்களின் எண்ணிக்கை 54,000 ஆகும் . கடந்த இருபது 
ஆண்டுகளில் இத் தொழிற்சாலையின் பல புதிய மாற்றங்களும் 
புதிய அமைப்புகளும் ஏற்பட்டன . இயந்திரச் சாலைகளின் முக்கிய 
உயர்வு பலவித நிலைகளில் முன்னேற்றம் அடைய 1970 ஆம் ஆண்டு 
மத்தியில் திட்டம் 

வகுத்து மேற்கொண்ட வேலைகள் 
பின்வருமாறு : 

கச்சாப் பொருட்களைக் கையாளும் முறை , அவைகளைச் 
சேகரித்தல் , தொழிலுக்கு ஏற்ற வகையில் அவைகளை மாற்றுதல் , 
இயந்திரசாலை , குறிப்பிட்டளவு பிராண 

வாயு சேகரிக்கும் 
இயந்திரசாலை , தற்சமயம் உள்ள ஊற வைக்கும் தொட்டிகளில் 


தொழிற்சாலைகள் 

259 . 
முன்னேற்றம் செய்தவை . முன் தூசி படியும் இயந்திரம் . 
முதலியவை ஆகும் . நவீன முறையில் கச்சாப் பொருள்களை 
உபயோகித்தல் , கலத்தல் , சேகரித்தல் No. 5 ஊதுலை ஆகியன .. 
ஏற்படுத்தப்பட்டன . 


வாயலா 


என்று 


நிலக்கரி உலை அதனோடு தொடர்பு கொண்டுள்ள வேலை 
களுடன் 1970 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதத்திற்குள் இயங்கத் 
தொடங்கியது . 1971 ஆம் ஆண்டிற்குள் இயந்திரத் தொழிற் 
சாலையின் வார்பின் அமைப்பும் , நிறுவனமும் பலவிதமாக நடை 
பெற வேண்டும் 

எண்ணப்பட்டது . 1970 ஆம் 
ஆண்டிற்குள் இவ் வேலைகளின் இறுதி கட்டம் பூர்த்தியாக 
வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது . 30 M. W. நீராவி மின் 
உற்பத்தி இயந்திரம் ஒரு மணிக்கு 225,000 பவுண்டு கொதிகலம் 
முதலியவையும் 1970 ஆம் ஆண்டிற்குள் முடிக்கும் தருவாயில் 
இருந்தது . 1969 ஆம் ஆண்டிற்குள் ஒரு மின்கலம் இயங்கத் 
தயாராக இருந்தது . 


போர்ட் கெம்லா 


இயந்திர புரோக்கன் ஹில் புரொப்பரைட் கம்பெனியின் 
தொழிற்சாலைகளில் இதுவும் ஒன்றாகும் . திறந்த உலையின் புகை 
அடக்கும் இயந்திரம் அதற்காக ஒரு கட்டிடமும் துணைக் 
கருவிகளும் 2 வது உலைக்காக் , 

புது அலுவலகமும் நிறுவப் 
பட்டது . 


தொழிற்சாலைகளும் அவைகளில் முக்கிய வசதிகளும் 1970 ஆம் 
ஆண்டு மத்தியில் பல நிலைகளில் வளர்ச்சி அடையவிருப்பது 
பின்வருமாறு : E. D. P. கட்டிடம் , 40 தகடு ஆலைக்காக ஒரு குளிர் 
சாதனம் , அதனுடன் தொடர்பு கொண்ட துணைச் சாதனங்கள் 
No 3. கச்சாப் பொருள் கையாளும் வசதி , தொடர்ந்து துண்டு 
அறுக்கக்கூடிய இயந்திரம் கச்சாப் பொருள் கையாளக் கட்டிடம் 
பளு தூக்கும் இயந்திரம் அதன் துணை இயந்திரங்களும் நிறுவப் 
பட இருந்தன . போர்ட் கெம்லாவில் ஒரு விரிவான திட்டத்திற்கு 
உரிய வேலைகள் அதாவது ஒரு 5 வது உருக்காலை , பிராண வாயு 
இயந்திரம் , துணை நிலக்கரி உருக்காலை , நிலக்கரிக் கையாளும் 
முறையில் , நவீன வசதிகளுடன் 
கூடிய 

60 " - இயந்திரத் 
திற்கு வேண்டியத் துணைக் கருவிகள் 1972 ஆம் வருடத்திற்குள் 
இயங்க இருந்தன.. 


260 


ஆஸ்திரேலியர் 


குவினானா 

எஃகுத் தொழிலில் முதல் கட்டம் கச்சாப் பொருள் 
கையாளும் முறை மின்சக்திச்சாலை , வாயு உருக்காலை தேனிரும்பு 
இயந்திரசாலை முதலிய தொழில்கள் முடிவுப் பெற்றுள்ளது . 
1968 ஆம் ஆண்டு அக்டோபருக்குள் சிண்டா இயந்திரச்சாலை 
துவக்கப்பட்டது . 


குரூட் ஐலாண்ட் ( Groote Eylandt ) 

இங்குள்ள மங்கனீசு தாது , கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கும் 
பெல்பே டாஸ்மேனியா , டாஸ்மேனியன் எலெக்ட்ரோ கம்பெனி. 
இக் கம்பெனியின் துணைக் கம்பெனிக்கும் அனுப்பப்பட்டது . ஒரு 
வருடத்திற்குள் 40,000 டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது . 
ஆனால் இந்த உற்பத்தியை 2 வருடங்களுக்குள் இரட்டிப்புச் 
செய்யத் திட்டம் வகுக்கப்பட்டது . 


வெஸ்ட்ரன் போர்ட் ( Western Port ) 

ஜான்லைசாட் லிமிடெட்டும் , அதன் தாய் கம்பெனியுமான 
கெஸ்ட் , கீன் , நெட்டில் போல்ட்ஸ் லிமிடெட் கம்பெனியும் சேர்ந்து 
எஃகுத் தொழில் இயந்திரத் தொழில் முன்னேற்றத்திற்காக 
ஒரு கூட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டது . முதல் முன்னேற்றம் 
8011 ள்ள குளிர்ச்சிக் குறைப்பு இயந்திரம் செய்யப்பட்டு அது 
1972 இல் நடைமுறையில் இருந்ததும் ஆகும் . 


| 


சுரங்கங்கள் 

இந் நிறுவனங்களின் தொடர்ச்சியான வேலைகளினால் நிலக்கரி 
இயந்திரசாலைகளில் நவீன முறைகள் கையாள நியூசௌத் 
வேல்ஸிலுள்ள 13 தொழிற்சாலைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டன . 
இயந்திரமாக்கப்பட்ட நீண்ட சுவரும் , அதன் துணைப் பாகங்களும் 
நிறுவப்பட்டன . இதேபோல் கட்டப்பட்ட குட்டைச் சுவர் 
சுரங்கத் தொழிலில் உள்ள தானே இயங்கும் இயந்திரங்களுக்கும் 
உதவியாக இருந்தது . 


1 


இரும்புத் தாதுவின் முன்னேற்றம் 

1969 ஆம் ஆண்டிற்குள் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள 
மவுண்ட் நியூ மனில் உள்ள இரும்பு நிர்மாண வேலை முடிக்கப் 
பட்டது . இந்த ஆக்க வேலை B.H.P. கம்பெனி மவுண்ட் நியூமன் 
நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டது . 

இந்த இடத்தில் இந்த 


. 


தொழிற்சாலைகள் 

261 
நிறுவனத்தாரால் சுரங்க வசதி ஏற்பட்டது . கம்பெனியின் 
தேவைக்காகப் பல வசதிகள் முன்னேற்றப்பட வேண்டி இருந்தது . 
அதனால் இங்கு மவுண்ட் வேல் பேக் என்ற நகரம் ஏற்பட்டது . 
265 மைல் நீளமுடைய இருப்புப் பாதையால் போர்ட்ஹெட் 
லாண்டுடன் இணைக்கப்பட்டது . 


B.H.P. சுரங்கக் கம்பெனி இதன் துணை நிறுவனமான டாம் 
பியர் நிறுவனமும் 30 % அளவு முன்னேற்றத்தை அடையச் செய்ய 
உற்சாகத்துடன் ஆக்க வேலையில் ஈடுபட்டது . ஒவ்வொரு 
வருடமும் 13 மில்லியன் டன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது . 


0 


கப்பல் கட்டும் துறை 

ஆஸ்திரேலியாவில் கப்பல் கட்டும் துறை மெரிபோ , குயின்ஸ் 
லாந்திலுள்ள பிரிஸ்பேன் , நியூகாசில் , சிட்னி விக்டோரியாவி 
லுள்ள மெல்போர்ன் , போர்ட் அடிலெய்டு முதலிய இடங்களில் 
உள்ளது . ( படம் 29 ) 


படம் 29 - A . எஃகுத் தொழிற்சாலை 


வயாலா கப்பல் கட்டும் துறையில் பொறியியல் வேலையில் 
5 கப்பல் கட்டும் துறை உள்ளன . கப்பல் கட்டுவதற்கு 3 


262 

ஆஸ்திரேலியா 
இடங்கள் . அவைகளில் 2 இடங்களைக் கப்பல் பாகங்களை முன் 
கூட்டியே தயாரித்து வைக்கும் இடங்களாகும் . பெரிய கப்பல் 
துறை 760 நீளமும் 65,000 எடையுள்ள கப்பல்கள் தங்க வசதி 
யாக உள்ளது . தற்சமயம் ஆஸ்திரேலியாவிலேயே பெரிய கப்பல் 
" குல்தா ஓஷியானிக் " என்பதாகும் . 1969 இல் இக் கப்பல் கட்டி 
முடிக்கப்பட்டது . 55,000 

55,000 எடையுள்ள 

எடையுள்ள இதைப் போன்ற 3 
கப்பல்கள் கட்டப்பட்டு 4வது கப்பல் கட்டப்பட்டன . 1971 ஆம் 
வருடத்தில் 62 டன் எடையுள்ள எண்ணெய்த் தொட்டி கட்டிக் 
கொடுக்க இதற்கு ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டது . 


ஈவான்ஸ்டெக்கின் கம்பெனியின் கப்பல் கட்டும் துறை 
ஒன்றுதான் ஆஸ்திரேலியாவில் உள்ளது . இத் துறையின் நீளம் 
800 ஆகும் . 115 / உயரம் ஆகும் . 100 டன் எடையுள்ள பளு 
தூக்கி இயங்க வசதியாகவும் , தொழிற்சாலைகளும் 70,000 டன் 
எடை உள்ள கப்பலும் கட்ட வசதியாகவும் இத் துறை அமைந் 
துள்ளது . இங்கு 400 நீளமுள்ள கப்பல் மிதக்கவிட வசதியான 
இடமுண்டு . தற்சமயம் இதற்காக ஒப்பந்தங்கள் பின்வருமாறு : 
ஆஸ்திரேலியன் நிறுவனத்திற்காகப் பலதரப்பட்ட பொருள் 
ஏற்றும் கப்பலும் , தன்னைத் தானே இயக்கும் ஹாப்பர் படகு 
களும் , துறைமுகத்தை ஆழமாக்கும் மண்வாரிக் கப்பலும் ,. 
பொருள்களை ஏற்றவும் , இறக்கவும் , கூடிய பிரயாணி கப்பல் 
களும் . தானே இயங்காத மண்வாரி கப்பல்களும் கட்டப்பட் 
டுள்ளன . 


போர்ட் அடிலெய்டில் 3 கப்பல் கட்டும் துறைகள் உள்ளன . 
2 துறைகள் 250 / நீளமும் , மற்றொன்று 400 நீளமும் உடையது . 
இத் துறைகளில் தயாரிக்கப்படவேண்டிய பொருள்கள் ஒரு 
கப்பல் ( தானே இயங்காத ) இழுக்கும் கப்பல்கள் , ஆழ்கடலில் 
எண்ணெய் எடுக்கும் இடத்தில் உதவும் சிறிய கப்பல்கள் ,. 
1500 டன் எடையுள்ள சாமான் கப்பல் . ஒரு பெரிய கப்பல் 
முதலிவை ஆகும் . 


சிட்னி , மெல்போர்ன் , உள்ள முக்கிய கப்பல் கட்டும் துறை 
காக்குடு துறை , H. M. A. கப்பல் கம்பெனி ஆகும் . இந் 
நிறுவனங்கள் கடல் துறைக்கு வேண்டிய எல்லாப் பொருள் 
களையும் உற்பத்தி செய்கிறது . இருந்தாலும் 1965 ஆம் ஆண்டு 
12,000 டன் எடையுள்ள பிரயாணி கப்பலை இது செய்து 
முடித்தது . " எம்பெரஸ் ஆப் ஆஸ்திரேலியா " பெயருள்ள இக் 
கப்பல் ஆஸ்திரேலியா 

" தேசீய வழி " 

நிறுவனத்திற்காகத் 
தயாரிக்கப்பட்டது . 


தொழிற்சாலைகள் 

263 
H. M. A. கப்பல் வில்லியம்ஸ் டவுன் நிறுவனம் 10,000 டன் 
எடை உள்ள கப்பலை அதன் 4 துறைகளிலேயே செய்ய முடியும் . 


மெர்பரோவிலுள்ள லாக்கர்ஸ் லிமிடெட் நிறுவனம் 2 கப்பல் 
துறைகளைக் கொண்டுள்ளது . இத் துறைகளில் 320 நீளமும் 
3000 டன் எடையுமுள்ள கப்பல் செய்ய முடியும் . தற்சமயம் 
இந்தத் துறையில் கட்டப்பட்டு வரும் ஒரு மணல் வாரி கப்பலும் 
புவி அதிர்ச்சி பற்றி சோதனை செய்யும் கப்பல் , சாமான் கப்பல் 
முதலியனவும் , பழுது பார்க்கும் கப்பல் , உல்லாசப் படகு முதலி 
யனவும் கட்டப்பட்டு வருகின்றது . 

இந் நிறுவனத்தில் செய்யப்பட்ட கப்பல்களும் , படகுகளும் , 
ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கப்பல் துறைக்கு அதிகாரம் 
பெற்றவையாகும் . 

சிட்னியில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கப்பல் 
கட்டும் 
துறையை மேற்பார்வையிட சீரான முறையில் வேலை செய்ய ஒரு 
நிறுவனத்தை ஏற்படுத்தி உள்ளது . இதன் கீழ் மற்றக் கப்பல் 
கட்டும் துறை நிறுவனங்களையும் மேற்பார்வை இட ஏற்பாடு 
செய்துள்ளது . 

இந் நிறுவனம் - பங்கு பண வசதி அளிக்கிறது . ஒரு 
பரிசீலனை குழுவையும் நிறுவி 500 டன் எடையுள்ள கப்பல் 
களுக்கு அதிக பண உதவி செய்யவும் ஏற்பாடு செய்துள்ளது . 
1968 ஆம் வருடத்திலிருந்து 200 - டன் அதற்கும் மேலுள்ள 
எடையுள்ள கப்பலின் அமைப்பிற்கேற்றவாறு . பண வசதி 
அளிக்க இக் குழுவினால் ஆலோசனை செய்யப்பட்டது . 


1969 ஆம் ஆண்டு ஜூனுக்குள் 173 கப்பல்கள் தயாரிக்கப்பட 
எண்ணமிருந்தது . இவைகளின் எடை . 150,070 டன் ஆகும் . 
ஆனால் அந்த எடையானது 250,000,000 டன் எடைக்குள் இருக்க 
வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . இக் கப்பல்கள் ஆஸ்தி 
ரேலியாவின் கப்பல் குழுவினற்காகச் செய்யப்படுபவை ஆகும் . 


இக்கப்பல்களில் 81 கப்பல்கள் காமன்வெல்த் அரசாங்கத்திற் 
காகவும் கட்டப்படவேண்டி உள்ளது . இவைகளின் எடை 
64,000,000 டன் ஆகும் . இவைகள் சுங்கக் கப்பல்களும் பெரிய 
கலங்கரை விளக்கக் கப்பல்களும் ஆகும் . 


மற்ற 92 கப்பல்கள் தனியார் கப்பல் துறை சொந்தக்காரர் 
களுக்காகவும் , ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் இயங்கும் 


1 


264 

ஆஸ்திரேலியா 
ஆஸ்திரேலியா கடற்கரைக் கப்பல் துறை நிறுவனத்திற்காகவும் 


ஆகும் . 





1969 ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் 78,000 டன் எடை 
உள்ள மணல் வாரிக் கப்பல் தயாரிக்கத் திட்டம் உள்ளது . இத் 
திட்டத்திற்கான பேச்சு வார்த்தைகள் சொந்தக்காரர்களுடன் 
நடைபெற்று வருகிறது . 


1 


மோட்டார்கள் 

ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தில் மோட்டார் வண்டி 
களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது . இத் தொழிலின் 
மொத்த உறுப்புகள் உற்பத்திச் செய்யும் தொழிற்சாலைகள் ஒரே 
இடத்தில் சேர்ந்திருந்தால் இத் தொழில் நன்கு முன்னேற்றம் 
அடைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் . இத் தொழில் துறையில் , 
இதற்கான நிலம் , கட்டிடம் , இயந்திரம் முதலியவை 
களுக்காக 600,000,000 டாலருக்கு மேல் முதலீடு செய்யப் 
பட்டுள்ளது . 

154,000 மனிதர்கள் அதாவது 12 % மக்கள் 
இத் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் . நவீன முறையில் தயாரிக்கும் 
இத் தொழிலில் 62,000 பேர் வேலை செய்கின்றனர் ... 


படம் 29.B , ஆட்டோமொபைல் தொழிற்சாலை 


முக்கிய உற்பத்தியாளர்கள் பிரிட்டிஷ் , வட அமெரிக்கா . 
ஐரோப்பிய நாடுகளைச் 

நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் . சில புதிய 


. 


265 


தொழிற்சாலைகள் 
மாதிரியான மோட்டார்களை அறிமுகப்படுத்திய நிறுவனம் 
ஜெனரல் 

மோட்டார்ஸ் - ஹோல்டன் பிரைவேட் லிமிடெட் 
டாகும் . 


உற்பத்தி முக்கியமாக உள்நாட்டுத் தேவையைப் பூர்த்தி 
செய்யத் தயாரிக்கப்படுகிறது . ஆனால் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி 
செய்யப்படும் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது . 1968-69ஆம் 
ஆண்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட 7627 பிரயாணி மோட்டார் 
களின் மொத்த மதிப்பு 12,000,000 டாலர் ஆகும் . தவிர 12,000,000 
டாலர் மொத்த மதிப்புள்ள 1400 லாரிகளும் ஏற்றுமதிச் செய்யப் 


பட்டது . 


1948 இல் ஆரம்பிக்கப்பட்டு வளர்ச்சியடைந்த மோட்டார் 
உற்பத்தி சமீப காலத்திய ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சியில் ஒரு 
முக்கிய இடத்தைப் பெற்றுள்ளது . 


1963-69க்குள் மற்ற நிறுவனங்களை விட 200,000 வண்டிகளி 
லிருந்து , 22,000 அதிக எண்ணிக்கை ஆக்குவதற்காக இந் 
நிறுவனம் முதலீடு செய்த தொகை 84,000,000 டாலர் ஆகும் . 
இதற்காக இது முதலீடு செய்த தொகை 1968 ஆம் ஆண்டில் 
290,000,000 டாலராக உயர்ந்தது . 


உள்ள 


தென் ஆஸ்திரேலியாவில் 

கிரிஸ்ல்லர் மார்க் 
என்ற இடத்திலுள்ள கிரிஸ்ல்லர் ஆஸ்திரேலிய நிறுவனம் 
1966 ஆம் ஆண்டு மத்திய காலத்திற்குள் 36,000.00 . 
டாலர் மதிப்புள்ள உற்பத்திச் செய்ய திட்டம் வகுத்தது . இந்தத் 
திட்டம் 1967 இல் முடிவு பெற்றது . போர்டு வேலை தொடர்ந்தும் 
நடைபெற்று வருகிறது . மோட்டார் நிறுவனம் , 30,000,000 
டாலர் அளவு எண்ணிக்கையில் உற்பத்தியை அதிகரித்துள்ளது . 
அடுத்த 4 வருடங்களுக்குள் 86,000.000 

டாலர் அளவு 
எண்ணிக்கையை உற்பத்திச் செய்யத் திட்டம் வகுக்கப்பட்டு 
வருகிறது . 

1968 ஆம் வருட இறுதிக்குள் பிரிட்டிஷ் மோட்டார் கார்ப்ப 
ரேஷன் மூலம் 54,000,000 டாலர் முதலீடு செய்யப்பட்டது . இங்கி 
லாந்திலுள்ள லேலேண்டு மோட்டார்க் கம்பெனி நிறுவனத்துடன் 
சேர்ந்து புதிய முறையில் நவீன வசதிகளுடன் கூடிய 
மோட்டார்களை உற்பத்திச் செய்கிறது . 


( 


உலகிலுள்ள 4 மோட்டார் உற்பத்தியில் முன்னேறியுள்ள 
நான்கு நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் . மக்கள் தொகைக்கு 


266 

ஆஸ்திரேலியா , 
ஏற்ப பார்த்தால் 3 மனிதர்களுக்கு ஒரு மோட்டார் வண்டி என்ற 
நிலையில் இங்கு உள்ளது . 


மின்சாரத் துறை , பொறியியல் துறை 

ஆஸ்திரேலியாவின் முன்னேற்றத்திற்கு மின்சாரப் பொருளில் 
உற்பத்தியாளர்கள் பெரும் பங்கு அளித்துள்ளனர் . இன்று 
ஆஸ்திரேலிய சமூகமும் , தொழிற்சாலைகளும் உள்நாட்டிலேயே 
செய்யப்படும் இந்த உயர்தர மின்சாரப் பொருட்களைப் பெற 
முடிகிறது . இதனால் மின்சாரக் கேபிள் , ( Cable ) இவற்றின் 
தேவைகளை எல்லாம் , உள்நாட்டு மின்சாரப் பொருள் உற்பத்தித் 
துறைகளே பூர்த்தி செய்கின்றன . 


. 


இயந்திர , கை உபகரணப் பொருட்களின் உற்பத்தியானது 
பெருகியதோடல்லாமல் உற்திபத்தி விகிதமும் பெருமளவு 
அதிகரித்துள்ளது . மெல்லிய பொறியியல் உற்பத்தித் துறை 
பெட்ரோல் என்ஜின் , சுவிட்சுகள் , அளவை , உபகரணங்கள் , 
ரிக்கார்டிங் உபகரணங்கள் 

செய்வதில் 

முன்னேற்றம் 
கண்டுள்ளன . 


கனரகப் பொறியியல் துறை உற்பத்தியும் குறிப்பிடத்தக்க 
முன்னேற்றம் கண்டுள்ளது . முன்னர் மிகப் பெரிய தொழில் 
முன்னேற்றம் கண்ட நாடுகளில் மட்டும் உற்பத்தி செய்யப்பட்ட 
உபகரணங்கள் எல்லாம் ஆஸ்திரேலியா தற்போது உற்பத்தி 
செய்கிறது . மிகவும் சிக்கலான அமைப்புடைய தன்னாலியங்கும் 
பெரிய மெஷின்கள் செய்யப்பட்டு வருகின்றன . ஜெட் 
விமானங்கள் , டீசல் , மின்சார இரயில்கள் , சுரங்கத் தொழில் , 
பண்ணைத் தொழில் , விவசாயத்துக்குப் பயன்படும் இயந்திரங்கள் . 
டிராக்டர்கள் ஆகியன ஒரு சில உதாரணங்களாகும் . 


எண்ணெய்ச் சுத்திகரிப்பு 

இத் தொழில் ஆஸ்திரேலியாவில் 1953 இல் ஒரு சிறு 
தொழிலாக இருந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 
தொழிலாகத் தற்போது மாறியுள்ளது . ஒவ்வொரு மாநிலத்திலும் 
ஒன்றாகச் சுமார் 10 சுத்திகரிப்பு ஆலைகள் காணப்படுகின்றன . 
இது தவிர ஏராளமான இவ்வாலைகளுடன் தொடர்புள்ளவையாகக் 
காணப்படுகின்றன . ஒரு நாளைக்கு இந்த ஆலை ஒன்றில் சுமார் 
608.000 பாரல்கள் சுத்தப்படுத்தாத எண்ணெய் வடித்தெடுக்கப் 
படுகிறது . இது ஒரு வருடத்துக்கு 200,000,000 பாரல்களாக 


தொழிற்சாலைகள் 

267 
உள்ளது . இத் தொழிலுக்கான முதலீடு 650,000,000 

650,000,000 டாலர் 
களுக்கும் அதிகம் . 


நியூசௌவுத்வேல்ஸிலுள்ள கர்னல் ( Kurnell ) என்ற இடத்தில் 
மிகப் பெரிய எண்ணெய்ச் சுத்திகரிப்பு ஆலை காணப்படுகிறது . 
“ கலிபோர்னியா டெக்சாஸ் ஆயில் கார்ப்பரேஷனின் ” கீழுள்ள 
இவ்வாலை ஆஸ்திரேலியாவின் எண்ணெய்க் கார்ப்பரேஷன் 
பிரைவேட் லிமிடெட் " என்ற பெயரில் இயங்குகிறது . இந்தச் 
சுத்திகரிப்பு ஆலை நாளொன்றுக்கு 90,000 . பாரல்கள் சுத்தப் 
படுத்தாத எண்ணெய் வடித்தெடுக்கிறது .. 


மேற்கு 

ஆஸ்திரேலியாவிலுள்ள குயின்ஸ்லாந்திலும் 
விக்டோரியாவிலுள்ள வெஸ்டர்ன் போர்ட் என்ற இடத்திலும் 
உள்ள சுத்திகரிப்பு ஆலைகள் முறையே 90,000 , 50,000 பாரல்கள் 
சுத்தப்படுத்தாத எண்ணெய் நாளொன்றுக்கு 

வடித்தெடுக் 
குவினானாவிலுள்ள ஆலை நாளொன்றுக்கு 2200 
பாரல்கள் உராய்வு எண்ணெய் எடுக்கிறது . வெஸ்டர்ன் போர்ட் 
சுத்திகரிப்பு ஆலை மிகச் சமீபத்தில் 1966 இல் 30,000,000 டாலர் 
செலவில் நிர்மாணிக்கப்பட்டதாகும் . 


கின்றன . 


ஷெல் ரிபைனிங் பிரைவேட் லிமிடெட் ( Shell Refining 
( Australia Ptd . Ltd. ) கம்பெனி கீலாஸ் ( விக்டோரியா ) க்ளைட் 
( நியூசௌவுத்வேல்ஸ் ) ஆகிய இடங்களில் எண்ணெய் சுத்திகரிப்பு 
நிலையங்களை உடையது . நவம்பர் 1968 இல் கீலாஸ் சுத்திகரிப்பு 
நிலையம் 10,000,000 டாலர் செலவில் மேலும் விஸ்தரிக்கப் 
பட்டதால் தற்போது 60,000 பாரல்களிலிருந்து 106,000 பாரல்கள் 
எண்ணெயை ஒரு 

நாளில் வடித்தெடுக்கிறது . ஆஸ்தி 
ரேலியாவிலேயே மிக அதிக எண்ணெய் வடிக்கும் நிலையம் 
இதுவாகும் . க்னைட் சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றுக்கு 75,000 
பாரல்கள் 

சுத்தப்படுத்தப்படாத எண்ணெய் . இந்த 
நிலையத்தை 1967 இல் 15,000,000 டாலர் செலவில் புதிய முறையில் 
மாற்றியமைத்ததால் சுத்திகரிக்கும் திறன் அதிகரித்தது . 


பெட்ரோலியம் ரிபைனரீஸ் பிரைவேட் லிமிடெட் ( Refineries ) 
( Australia Ptd . Ltd. ) கம்பெனிக்குச் சொந்தமான நிலையங்கள் 
அல்டேனா ( விக்டோரியா ) அடிலெய்டு ( தெற்கு ஆஸ்திரேலியா ) 
ஆகிய இடங்களில் உண்டு . இந்தக் கம்பெனி மோபில் நிலையத்தா 
ரால் 65 % எஸ்ஸோ நிலையத்தாரால் 55 % கூட்டால் தோன்றியது . 
அல்டோனா சுத்திகரிப்பு நிலையம் 61,500 பாரல் சுத்தம் 
செய்யப்படாத எண்ணெயை ஒரு நாளில் வடித்தெடுக்கிறது . 


168 


ஆஸ்திரேலியா 


அக்டோபர் 1968 இல் மேலும் 26,000,000 டாலர் முதலீட்டின் 
மூலம் இந்த நிலையத்தின் வடித்தெடுக்கும் திறம் அதிகரிகத்தது . 
அடிலெய்ட் நிலையம் ஒரு நாளில் 45,000 பாரல் சுத்தப்படுத்தாத 
எண்ணெய்யை எடுக்கிறது . 


டோடல் போரல் ரிபைனரீஸ் லிமிடெட் ( Total Boral Refin 
eries Ltd. ) கம்பெனி நியூசௌத்வேல்ஸில் மேட்ராவில்லி . ( Matra 
sille ) என்ற இடத்தில் நாளொன்றுக்கு 20,000 பாரல் சுத்தப் 
படுத்தாத எண்ணெய் எடுக்கும் நிலையத்தைக் கொண்டுள்ளது . 


இரு 


அம்போல் ரிபைனரீஸ் லிமிடெட் ( Ampol Refineries Ltd. ) 
கம்பெனியும் அமோகோ ஆஸ்திரேலியா பிரைவேட் லிமிடெட் 
( Amoco Australia Ptd .. Ltd. ) கம்பெனியும் 

குயின்ஸ் 
லாந்தில் 

எண்ணெய்ச் சுத்திகரிப்பு நிலையங்களைக் 
கொண்டுள்ளது . இவ்விரு நிலையங்களும் 1965 இல் நிறுவப் 
பட்டவை . அம்போல் சுத்தகரிப்பு ஆலை ( Ampol Refinery ) ஒரு 
நாளில் 45.000 பாரல்களும் , அமோகோ நிலையம் ( Amoco Refinery ) 
25,000 பாரல்களையும் ஒரு நாளில் சுத்திகரிப்புச் செய்கிறது . 


முக்கிய சுத்திகரிப்பு ஆலைகளைத் தவிர அடிலைட் பரிமின்டில் . 
ஹோபார்ட் , டெனன்ஸ்விலி, டார்வின் ஆகிய 5 இடங்களில் 
காணப்படுகின்றன . ஷெல் கோ ஆஸ்திரேலியா லிமிடெட் 
( Shell Co of Australia Ltd. ) கம்பெனியாரின் டார்வினிலுள்ள 
நிலையம் 1,000,000 டாலர் செலவில் மிக சமீபத்தில் நிறுவப்பட்ட 
தாகும் . 


பெட்ரோலியம் உற்பத்திப் பொருட்களின் தேவை 1969 - க்கு 
முன் இருந்ததைவிட தற்சமயம் இரட்டித்துள்ளது . அதாவது 
149,400,000 பாரல்கள் ( சுத்திகரிப்புச் சாலைகளில் உபயோகிப்பது 
தவிர ) . இது முந்தைய வருடத்தைவிட 9 • 5 % அதிகமாகும் . 
சுத்திகரிப்பு நிலையங்களில் பயன்படுத்துவதையும் சேர்த்தால் 
164,700,000 பாரல்கள் ஆகும் . 

சென்ற வருடங்களில் பெட்ரோலியம் உற்பத்திப் பொருளில் 
மோட்டார் ஸ்பிரிட்தான் அதிகளவு தேவைப்பட்டது . மொத்த 
பெட்ரோலிய உற்பத்திப் பொருட்களின் தேவையில் 38 % இதற் 
குரியதாகும் . மோட்டார் ஸ்பிரிட்டின் மொத்த விற்பனை 56,500,000 
பாரல்களாகும் . ( 1968 ) இது 197 இன் விற்பனையைவிட 5.9 % 
அதிகம் . உயர்ந்த ரகத்தின் விற்பனை 42.800,000 பாரல்களும் 
( 76 % ) மத்திய தர விற்பனை ( Standerd grade ) 13,700,000 
பாரல்கள் ( 24 % ) ஆகும் . 


தொழிற்சாலைகள் 

26 
ஏனைய பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்களின் தேவை 1968 

லை எண்ணெய் ( Furnance fuel oil ) 42,900,000 பாரல் 
வாகன எண்ணெய் ( Automotive distillale ) 18 , 100,000 
தொழிற்சாலை டீஸல் எண்ணெய் 
( Industrial diesel fuel ) 

8.000,000 
விமான டர்பைன் எண்ணெய் 
( Aviation tubine fnel ) 

6,000,000 .. 
பிடூமன் ( butumen ) 

2,500,000 


. 


. 


ஆஸ்திரேலிய எண்ணெய்ச் சுத்திகரிப்பு நிலையங்கள் 
உற்பத்தி செய்த முக்கியப் பொருட்களின் மொத்த அளவுகள் 


1968 மோட்டார் ஸ்பிரிட் 

56,100,000 பாரல் 
உலை எண்ணெய் ( Furnance fuel oil ) 44. 700,000 
டீஸல் எண்ணெய் ( Diesel oil ) 

26.600,000 
விமான டர்பைன் எண்ணெய் 
( Aviation tubine fnel ) 

6.400,000 
திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு 

( Liquefied Petroleum gas ) 2,900,000 
பிடூமன் ( Butumen ) 

2,500,000 
உராய்வு எண்ணெய் 

( Lubrifating oil base stock ) 2,400.000 
வெப்பமூட்டும் எண்ணெய் ( Heating oil ) 2,200.00 


சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் உற்பத்திப் பொருட்களின் 
இறக்குமதியானது 1967 இல் 152,800,000 பாரல்களாக இருந்து 
1968 இல் 155,800,000 பாரல்களாக உயர்ந்தது . சுத்தப்படுத்தாத 
எண்ணெய் இறக்குமதி 148,600.000 பாரல்கள் ஆகும் . 


ஆஸ்திரேலியாவிலிருந்து 1968 உலை எண்ணெய் 31,000,000 
பாரல்கள் , மோட்டார் ஸ்பிரிட் 1,900,000 பாரல்களும் , டிஸல் 
எண்ணெய் ஆயில் 1,500,000 பாரல்களும் ஏற்றுமதியாயின.. 
இவை முக்கியமாக நியூசிலாந்து , பசுபிக் தீவுகள் , ஜப்பான் , 
சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன . 


270 - 1 


ஆஸ்திரேலியா 
இரசாயனப் பொருள் உற்பத்தி 

கட்ந்த சில ஆண்டுகளுக்குள் ஆஸ்திரேலியாவில் இரசாயனப் 
பொருட்களின் உற்பத்தி நன்கு முன்னேறி வந்துள்ளது . பெட் 
ரோலியம் , நிலக்கரி . சர்க்கரை , உப்பு , சல்பர் , சுண்ணாம்புக்கல் 
ஆகிய மூலப் பொருட்களிலிருந்து இத் தொழில் மூலம் 
அமோனியா , க்ளோரின் , சோடா சாம்பல் , காஸ்டிக் சோடா . 
ஈதைல் ஆல்கஹால் , ஈதைலீன் மெதினால் , பீனால் சல்பியூரிக் 
அமிலம் ஆகியன கிடைக்கின்றன . இந்தப் பொருட்களிலிருந்து 
தொழில் துறை , விவசாயத் துறை , இரசாயனப் பொருட்கள் , 
ப்ளாஸ்டிக்குகள் , உரங்கள் . 
உரங்கள் , அழகு 

சாதனங்கள் 

ஆகியன 
செய்யப்படும் . 


ஆஸ்திரேலியாவின் பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்களின் 
தீவிர வளர்ச்சியால் இந்த இரசாயனத் தொழிலும் முன்னேறி 
யுள்ளது . 

தற்போது 30 - க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் 
ஈதைலீன் , புடானெட்டின் , ஸ்டைரீன் பாலிவினில் குளோரைட் 
பாலிவினில் ( Pve ) குளோரைடு . பாலிதிலீன் ஆகியன உற்பத்தி 
யாகின்றன. 


இவ் உற்பத்திப் பொருட்களின் பெரும் பங்கு நியூசௌத் 
வேல்ஸிலுள்ள பாடனியிலும் , விக்டோரியாவிலுள்ள அல்டோனா 
விலும் உற்பத்தியாகின்றன . 

பாடனியில் 80,000,000 டாலர் மதிப்புள்ள தொழிற்சாலை 
ஈதைலீன் , பாலிவினில் குளோரைட் , பாலி திலீன் மெதினால் 
( Pve , Polyethelene methanols ) யூரியா , நைட்ரீக் அமிலம் , 
அமோனியம் நைட்ரேட் , குளோரின் ( urea , nitric acid , amonium 
nitrate , chlorine ) ஆகியன உற்பத்திச் செய்யப்படுகின்றன . 

60,000,000 டாலர் செலவில் நிர்மானிக்கப்பட்ட அல்டோனா 
தொழிற்சாலையில் ஈதைலீன் புடாடைன் பாலிஈதியின் ஸ்டைரீன் 
பாலிஸ்டைரீன் S.B.R. ரப்பர் . பாலிவினைல் குளோரைடு P.B.R. 
ரப்பர் , கார்பன் பிளாக் ( P.B.R. ruber Carban black ) ஆகியன 
உற்பத்தியாகின்றன . 

நியூசௌத்வேல்ஸில் ஏராளமான இரசாயனத் தொழிற் 
சாலைகள் கார்பன் ப்ளாக் , S.B.R. ரப்பர் பாலிபுடாடைன் ரப்பர் , 
ஆக்ஸோ ஆல்கஹால் கிடோன் ஸ் ஆகியன உற்பத்தியாகின்றன . 

குயின்ஸ்லாந்தில் நைட்ரஜன் உரம் தயாரிக்கும் தொழிற் 
சாலைகள் உண்டு . இவை நியூசௌத்வேல்ஸிலும் , மேற்கு ஆஸ்தி 


தொழிற்சாலைகள் 

21 
ரேலியாவிலும் கூட உண்டு . இந்த உரங்கள் , கரும்பு , தானி 
யங்கள் , பூந்தோட்டங்கள் ஆகியன வளர்க்கப்படுமிடங்களில் 
நன்கு விற்பனையாகின்றன . 

தென் ஆஸ்திரேலியாவில் அடிலெய்ட் அருகில் ஆஷ்பர்ன் 
என்ற இடத்தில் வருடத்துக்கு 150,000 டன் சோடா சாம்பல் . 
உப்பு , சுண்ணாம்புக் கல்லிலிருந்து உற்பத்திச் செய்யப்படும் . 


. 


காகிதம் , மரக்கூழ் 

காகிதம் , மரக்கூழ் உற்பத்தியிலும் ஆஸ்திரேலியா 
முன்னேறி வருகிறது . விக்டோரியாவில் காகிதம் , காகிதப் பலகை 
( Paper board ) ஆலைகள் பத்தும் , நியூ சௌத்வேல்ஸில் நான்கும் . 
டாஸ்மேனியாவில் நான்கும் , குயின்ஸ்லாந்தில் 2 ம் , தென் ஆஸ்தி 
ரேலியாவில் இரண்டும் , மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஒன்றும் 
உள்ளன . 


காகிதமும் , காகிதப் 
காகிதப் பலகையும் 

முக்கியமாக ஆஸ்தி 
ரேலியன் பேப்பர் மானிபாக்ச்சர்ஸ் லிமிடெட் , அஸோஸியேடட் 
பல்ப் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் ( Pulf Paper Mills Ltd. ) 
ஆஸ்திரேலியன் நியூஸ் பிரிண்ட் மில்ஸ் லிமிடெட் ( Australian 
Newsprint Mills Ltd. ) விகின்ஸ் டீப் ஷோல் ஹாவன் பிரைவேட் 
லிமிடெட் ( Wiggins Teape shoal haven Ptd . Ltd. ) ஆகிய 
கம்பெனிகள் உற்பத்திச் செய்கின்றன . 


| 


1967-68இல் மொத்தக் காகித , காகிதப் பலகை உற்பத்தி 
813,000 டன்கள் ஆகும் . இது மொத்தத் தேவையில் 70 % ஆகும் : 


ஆஸ்திரேலியாவின் பேப்பர் மான்பாக்ச்சர்ஸ் லிமிடெட் 
(Australian 

Paper Manufactures Ltd.) கம்பெனியின் 
காகித , , காகிதப் பலகை , உற்பத்தி இயந்திரங்கள் பாடனி 
( நியூசௌத்வேல்ஸ் ) என்ற இடத்தில் 1969 மே மாதம் தம் 
உற்பத்தியை ஆரம்பித்தன . 


3 


இதில் முதலீடு செய்யப்பட்ட அளவு பணம் சுமார் 20,000,000 
டாலர்கள் ஆகும் . விக்டோரியாவிலுள்ள ஃபேர்பீல்டு என்ற 
இடத்தில் 21,000,000 டாலர் செலவில் ஒரு காகிதச் ஆலை உண்டு . 
விக்டோரியாவில் மேரிவில்லியில் , அமைக்கப்பட்ட மரக்கூழ் 
தொழிற்சாலை 1968 இல் உற்பத்தியை ஆரம்பித்தது . இந்தக் 
கம்பெனி ஜப்பானுக்கு யூக்லிடஸ் மரப்பட்டைகளை ஏற்றுமதிச் 
செய்கிறது . 


212 


ஆஸ்திரேலியா 


அஸோஸியேடட் பல்ப் , பேப்பர் மில்ஸ் லிமிடெட் 
( Associated Pulp and paper mills Ltd. ) கம்பெனி , மரக்கூழ் , 
மெல்லியக் காகிதம் , கடினபலகை ஆகியன உற்பத்திச் செய்கிறது . 
டாஸ்மேனியாவிலுள்ள வெஸ்லிவேலில் 

1970 இல் 

இந்தக் 
கம்பெனி ஒரு காகித ஆலையைத் தொடங்கியது . இந்தக் கம்பெனி 
வடக்கு டாஸ்மேனியாவிலிருந்து அந்த நாட்டு அரசாங்க அனுமதி 
யுடன் மரப் பட்டைகளை ஜப்பானுக்கு ஏற்றுமதிச் செய்யத் 
திட்டமிட்டுள்ளது . 


ஆஸ்திரேலியன் நியூஸ் பிரிண்ட் மில்ஸ் லிமிடெட் ( Australian 
Newsprint Mills Ltd. ) கம்பெனியின் காகிதம் உற்பத்தி செய்யும் 
புதிய மெஷின் 29,500,000 டாலர் செலவில் அமைக்கப்பட்டது . 
இப் புதிய மிஷின் 93,000 டன்னாக இருந்த உற்பத்தியை 150,000 
டன்களாக உயர்த்தியது ( வருட உற்பத்தி ) விக்கிஸ் டீப் 
ஷோல்ஹேவன் பிரைவேட் லிமிடெட் ( Wiggias Teape Shoal 
haven Ptd , Ltd ) கம்பெனி N. C. R. காகிதம் உற்பத்தியைச் 


செய்கிறது . 


துணி உற்பத்தி 

இத் தொழில் ஆதிஸ்ரேலியாவின் மிகப் பழையதும் , சுறு 
சுறுப்பாக இயக்குவதுமான தொழிலாகும் . இத் தொழில் 
உள் நாட்டுத் தேவைகளை மாறுதலுக்கேற்ப பூர்த்தி செய்வதோ 
டல்லாமல் ஏற்றுமதியும் செய்கிறது . 


இத் தொழிலில் முக்கியமாகக் கையால் செய்யப்பட்ட 
நூலிழை செய்வதிலேயே முன்னேற்றம் அடைந்துள்ளது . 1953 இல் 
கோர்ட்டால்ட்ஸ் கம்பெனியின் ரெயான் நூற்கும் தொழிலை 
ஆரம்பித்தனர் . ஃபைபர் மேக்கர்ஸ் லிமிடெட் கம்பெனியார் பிரை 
நைலான் , டெர்லீன் ஆகியன உற்பத்திச் செய்கின்றனர் . இத் 
தொழில் துணைத் தொழிலாகப் பைகள் . சாக்குகள் , உற்பத்திச் 
செய்கின்றது . 

ஆஸ்திரேலியன் - காமன்வெல்த் விஞ்ஞான தொழில் 
ஆராய்ச்சி ( Australian Commonwealth scientific and Industrial 
Researtch organisation ) கம்பெனி உயர்ரகத் துணிகளை உற்பத்திச் 
செய்கிறது . 


ஆஸ்திரேலியாவில் கிடைக்கும் உரோமம் கம்பளித் தொழி 
லுக்குப் பயனாகிறது . சுமார் 23,000,000 டாலர் மதிப்புள்ள 
கம்பளி ஏற்றுமதிக்கு உதவுகிறது . 


தொழிற்சாலைகள் 

பருத்தி ஆலைகள் தமது தேவையின் பெரும்பங்கான சுமார் 
64,000,000 பவுண்டு பருத்தியை உள் நாட்டிலேயே நீர்ப்பாசனம் 
மூலம் பயிரிடப்படும் பருத்திச் செடிகளினின்று பெறுகின்றன . 
மீதி பருத்தி பஞ்சு இறக்குமதி செய்யப்படுகிறது . ஆனால் இந்த 
இறக்குமதிச் செய்யப்படும் நீண்ட இழைப் பருத்தி உள்நாட்டில் 
கிடைப்பதில்லை . பருத்தியின் 

துணி வகைகளின் 
உற்பத்தி ( Canvas . Drill , Denims Tweed ) வருடமொன்றுக்கு 
சுமார் 60,000,000 சதுர கெஜங்களாகும் . இந்தக் கனமான துணி 
வகை உற்பத்தியில் ஆஸ்திரேலியா தன்னிறைவுப் பெற்றுள்ள 
தால் இறக்குமதி செய்ய இடமில்லை . 


கனமான 


ஆனால் கனமற்ற மெல்லிய பருத்தித் துணி வகைகள் 
ஆஸ்திரேலியாவில் சிறிதளவே உற்பத்தி செய்யப்படுகிறது . 
இதனால் , இத் துணிகளின் வருடாந்தர இறக்குமதி 300,000,000 
சதுர கெஜங்களுக்கும் அதிகமானது . 

கயிறு உற்பத்தி வருடமொன்றுக்குச் சுமார் 38,000,000 
பவுண்டுகள் ஆகும் . இதற்குப் பயன்படும் முக்கிய மூலப் பொருள் 
சிசால் ஆகும் . தவிர மணிலா , கயிறு , சணல் , ஃபிளாக்ஸ் , 
ஹெம்ப் பருத்தி கையால் செய்யப்பட்ட நூலிழை அல்லது 
நார் ஆகியனவும் பயன்படுத்தப்படும் ட்வைன்களும் இங்குச் 
செய்யப்படும் . 


பின்னல் வேலையானது ( Knitting ) 

துணி உற்பத்தி 
ஈடுபட்டுள்ள 1 பங்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பளிக்கிறது . 
நிட்டிங் ஆலைகள் 95 % உள்நாட்டுத் தேவையைப் பூர்த்தி செய் 
கின்றன . இத் தொழிலுக்கு உள்நாட்டு உரோமம் கையால் 
செய்யப்பட்ட நூலிழை இவையே பயன்படுகின்றன . 


. 


துணிகளுக்கு அச்சு இடும் தொழில் 1937 இல் தொடங்கப் 
பட்டது . இது நல்ல முன்னேற்றம் கண்டு 1966-67இல் 14,000,000 
சதுர கெஜங்களுக்கும் மேலாக அச்சு செய்யப்பட்டது . 


.. 


ஆஸ்திரேலியாவின் டிசைன்கள் இடப்பட்ட பருத்தி பட்டுத் 
துணிகளுக்கு ஏற்றுமதிக் கிராக்கிப் பெருகியுள்ளது . 

கம்பளி உற்பத்தியும் இங்கு வளர்ந்துள்ளது . நல்ல ரக 
கம்பளங்கள் 6,500,000 சதுர கெஜங்களும் . 1 

சாதாரண 
கம்பளங்கள் 6,000,000 சதுர கெஜங்களும் உற்பத்தி செய்யப்படு 
கின்றன . ஆஸ்திரேலிய உரோமம் மிக மிருதுவாகையால் . இத் 
தொழிலுக்கு அதிகம் பயன்படுத்துவதில்லை. நியூசிலாந்து , 

ஆஸ்தி. - 18 


| 


274 

ஆஸ்திரேலியர் 
பாகிஸ்தான் , இங்கிலாந்திலிருந்து இறக்குமதியாகும் கையால் 
செய்யப்பட்ட நூலிழைகளே இத் தொழிலின் முக்கிய மூலப் 
பொருளாகும் . 


துணி உற்பத்தியில் நல்ல உபகரணங்களை இயந்திரங்களால் 
ஆஸ்திரேலியா நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது . பெண்களுக் 
கான ஆடைகள் செய்வதில் உள்நாட்டு வெளிநாட்டுச் சந்தை 
களில் நல்ல கிராக்கி உண்டு . 


காலணி உற்பத்தியிலும் உள்நாட்டுத் தேவை பூர்த்திசெய்யப் 
படுகிறது . 1967-68இல் 31,000,000 ஜதை பூட்ஸ் , ஷூக்கள் . 
சாண்டல்களும் , ஷூ சாண்டல்களும் ( ரப்பர் தவிர ) 11,000,000 
ஜதை செருப்புகளும் உற்பத்தி செய்யப்பட்டன . 


ஆஸ்திரேலியக் காலணித் தொழிற்சாலைகள் தோலையும் , 
பிளாஸ்டிக்கையும் உற்பத்திக்குப் பயன்படுத்துகின்றன . இவை 
நல்ல ரகமாயும் , நாகரீகமானவையாயும் உள்ளன . 


உணவுப் பொருள் உற்பத்தி 

ஆஸ்திரேலியாவில் தேவைக்கு அதிகமான உணவுப்பொருள் 
உற்பத்தி உண்டு . இந்த உற்பத்தி மூலம் மொத்தத் தொழிலா 
ளர்களில் 20 % பேர் வேலை வாய்ப்புப் பெறுகின்றனர் . உணவுப் 
பொருள் உற்பத்தி இந்த நாட்டின் 2 வது முக்கியத் தொழிலாக 
உள்ளது . ஒவ்வொரு வருடமும் 1,000,000,000 டாலர் மதிப்புள்ள 
உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது . இது ஆஸ்தி 
ரேலியாவின் ஏற்றுமதி வருமானத்தில் பங்காகும் . 


ஆஸ்திரேலியாவில் அயனமண்டலங் கால நிலை முதல் . 
குளிர்ந்த மித வெப்ப கால நிலை வரை இருப்பதாலும் , நவீன 
உரங்களால் மண் 

வளப்படுத்தப்படுவதாலும் , மேய்த்தல் , 
தொழில் ஆகியன இருப்பதாலும் இங்கு அநேகமாக எல்லாவகை 
உணவுப் பொருள்களுமே 

விளைவிக்கப்படுகிறது . 

சிலவகை 
மீன்கள் , டீ , காப்பி , கொக்கோ , வாசனைப் பொருட்கள் தவிர , 
ஏனைய உணவுப் பொருட்கள் ஆஸ்திரேலியாவில் கிடைக்கின்றன . 


ஆஸ்திரேலியாவிலிருந்த இறைச்சி ( ஆடு , மாடு , பன்றி , 
கோழி ) பால் பொருட்கள் , பழங்கள் ( அயனமண்டலத்துக்குரிய 
அன்னாசி , வாழைப்பழம் , மாம்பழம் , இலையுதிர் காடுகளுக்குரிய 
சிட்ரஸ் , பெர்ரிப் பழங்கள் ) தானியங்கள் , சர்க்ககரை , காய் 


தொழிற்சாலைகள் 

275 
கறிகள் . கடலுணவுகள் ( நண்டு , இரால் ) ஆகியன ஏற்றுமதி 
செய்யப்படுகின்றன . 


இரண்டாம் உலகப் போரின் பின் குளிர் பதனிடப்பட்ட 
தகரங்களில் அடைக்கப்பட்டு , உலர்த்தப்பட்ட சமைத்த உணவுப் 
பொருள்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது . 


இத்தகைய முன்னேற்றத்துக்கு . முக்கிய காரணம் இத் 
தொழில்களில் இடப்படும் நல்ல மூலதனம் ஆகும் . ( Nestle , 
Heing , Campbells, Soups, General foods Corporation, udilevers, 
Cadbury , George Weston ) ஆகியன முக்கிய உணவு உற்பத்தி 
சிறுவனங்களாகும் , 


17. ஆஸ்திரேலியாவில் மக்கள் 

அடர்த்தியும் பரவலும் 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் பரவல் சீரற்ற அமைப்பைக் 
கொண்டுள்ளது . கிராமப் புறங்களில் மக்கள் அடர்த்தி குறை 
வாகவும் , தலைநகரங்களில் அதிகமாகவும் காணப்படுகிறது . 
இதற்கான காரணங்கள் 

பலதரப்பட்டவை . 

அவைகளில் 
முக்கியமானவை கால நிலையும் நில அமைப்புமாகும் . இவை 
செயல் முறையில் நில உபயோகத்தையும் வெள்ளையர்கள் குடி 
யிருக்கும் இடங்களையும் நிர்ணயிக்கின்றன .. 

அயனமண்டல 
பகுதிகள் 

வெள்ளையர்களின் குடியேற்றத்திற்கு ஏற்றதாக 
மாறுமுன் தீர்க்க அநேக பிரச்சினைகள் செய்ய வேண்டியுள்ளது . 
காலநிலை காரணிகள் , மக்கட் பரவலைச் சீரற்றதாகச் செய்துள் 
ளதைக் கண்கூடாகக் காணவாம் . ஒரு புறத்தில் பரந்த மேற்கு 
உள் நாட்டிலும் , சிம்சன் பாலைவனத்திலும் மக்கள் நடமாட்டம் 
இல்லாமலும் , அதே சமயத்தில் கிழக்கு , தென்கிழக்கு , தென் 
மேற்குக் கடற்கரைகளிலுள்ள நகரங்களில் ஐரோப்பாவிற்கும் 
அமெரிக்காவிற்கும் ஒப்பான முன்னேற்றமும் காணப்படுகிறது . 
புவியியல் பௌதீகக் காரணிகள் இதனை விளக்குகின்றன . 
அயனமண்டலத்திருந்து இக் கண்டத்தின் பரவல் நில அமைப்பு . 
வருட பருவ மழை , பரவல் ஆகியவை பௌதிக காரணிக 
ளாகும் . மொத்தப் பரப்பில் சுமாராக 3 மில்லியன் சதுர 
மைல்கள் . அதாவது 38 % . பத்து 

அங்குலத்திற்கும் , 
குறைவான வருட மழையைப் பெறுகிறது . சுமாரான . 
பங்கு பரப்பு , அதாவது 35 % மழையளவில் வேறுபாடினைக் 
காண்கிறது . தவிர , ஆஸ்திரேலியாவில் 1 பங்கு அயனமண்டலத் 
தில் காணப்படுகிறது . அங்குச் சாதாரண சராசரி வெப்ப நிலைகள் 
வருடத்தில் 8 மாதங்களில் 70 ° F ஆகும் . வெப்ப நிலையும் மற்றப் 
பௌதீகக் காரணிகளும் ஆஸ்திரேலியாவில் மூன்றில் ஒரு 
பங்கினைப் பாலைவனமாக ஆக்கிவிட்டன . 20 % பரப்புச் சிறிதளவு 


. 





ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 


277 


உள்ளது . 


மேய்த்தல் தொழிலுக்கோ , தாதுக்கள் இருக்குமிடத்தில் சுரங்கத் 
தொழிலுக்கோ ஏற்றதாக உள்ளது . இப் பகுதியில் ஆர்ட்டீ 
ஷியன் நீர் கிடைக்காத இடங்களில் முன்னேற்றத்தைக் காண 
முடியாது . இங்குக் கிராமிய மக்கள் அடர்த்தி மிகவும் குறைவாக 
ஒரு சதுரமைலுக்கு ஒரு மனிதனுக்கும் குறைவாக 
தெற்கு , கிழக்கு பயிர்தொழில் மாவட்டங்களிலும் , தென்மேற்கு . 
மேற்கு ஆஸ்திரேலியாவிலும் மக்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலை 
உள்ள கிராமப் புறங்களில் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு 
இரண்டிலிருந்து 35 மனிதர்கள் ஆகும் . மேய்த்தல் தொழில் 
நடக்கும் இடங்களைப் போலவே மக்கள் அடர்த்தி காலநிலையால் 
பாதிக்கப்படுகிறது . குறைவான கால அளவிலேயே குடியேற் 
றங்கள் தோன்றத் தொடங்கின . மேலும் விவசாயம் இயந்திர 
மயமாக்கப்பட்டதாலும் இங்கு மக்கள் அடர்த்தி மாறுபடுகிறது . 
கிராமப்புற முன்னேற்றத்திற்கான செயலும் மக்கள் அடர்த் 
திக்கு ஒரு காரணமாகும் . 


. 


ஆஸ்திரேலியாவில் மக்கட் தொகை பரவலினால் பொது 
வான மக்கள் அடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு 3 மனிதர்களாகும் . 
இதனை ஒரு சதுர மைலுக்கு 4 பேர்கள் ஆக உள்ள கனடாவுட 
னும் , 50 ஆக உள்ள அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடனும் , 250 ஆக 
உள்ள இந்தியாவுடனும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இங்குள்ள மக்க 
ளடர்த்தி மிகவும் குறைவு எனத் தெரிகிறது . இப் பொதுவான 
கருத்துத் தவறானது . ஆஸ்திரேலியா கண்டத்தின் மேப்பைப் 
பார்த்தோமானால் பெரும்பாலான பகுதி மக்கட் தொகையே 
இல்லாமல் இருக்கிறது . மாகாண தலைநகரங்களில் சுற்றியுள்ள 
பகுதிகளில் மிக அதிகமான மக்களடர்த்தி காணப்படுகிறது . 
அதிகமான மக்கட் தொகை காணப்படும் மற்றப் பிரதேசங்கள் 
குயின்ஸ்லாந்தின் மத்திய , வடகிழக்கு , கடற்கரை ஓரப்பகுதி 
களும் , குயின்ஸ்லாந்தின் தென்கிழக்குப் பகுதியும் , டார்லிங் 
டவுன்ஸும், நியூசௌத்வேல்ஸில் வட கடற்கரை . நியூசௌத் 
வேல்ஸ் முர்ரம் பிட்சி நீர்ப்பாசன வசதி பெறும் பிரதேசம் மேற்கு 
கிப்ஸ்லாந்து . மத்திய மேட்டு நிலங்கள் விக்டோரியாவிலுள்ள 
கோல்பர்ன் பள்ளத்தாக்கு மாவட்டங்கள் , தெற்கு ஆஸ்திரேலி 
யாவிலுள்ள ரென்மார்க் பெரிலாக்ஸ்டன் 

பெரிலாக்ஸ்டன் நீர்ப்பாசன வசதி 
பெறும் பிரதேசங்களும் , டாஸ்மேனியாவின் மத்திய , வடக்கு , 
வடமேற்குக் கடற்கரைப் பகுதிகளுமாகும் . 


அதிகமான மக்கட் தொகை ஆறு தலைநகரங்களில் காணப் 
படுகிறது . இது ஆஸ்திரேலியாவுக்கே உரித்தான ஒரு முக்கிய 
அம்சமாகும் . சர் ஜார்ஜ் நிப்ஸ் 1901-7 ஆண்டுகளில் அலுவலக 


278 


ஆஸ்திரேலியா 


ஆண்டுப் புத்தகத்தில் இதனைக் குறிப்பிட்டுள்ளார் . அதாவது ஒரு 
மாகாணத்தில் உள்ள மக்கட் தொகையில் 19 % லிருந்து 46 % வரை 
அதன் தலைநகரத்தில் காணப்படுகிறது . இவ் வீதமானது மற்ற 
ஐரோப்பிய நாடுகளை விட அதிகமாகும் . 1952 ஆம் ஆண்டு இவ் 
வீதமானது உயர்ந்து 29 % லிருந்து 61 % 

வரை 

ஆனது . 
அடிலெய்ட் , பெர்த் , மெல்போர்ன் ஆகிய நகரங்களில் அவ்வவ் 
மாகாணத்தின் மக்கட் தொகையில் 50 % காணப்படுகிறது . இந்த 
மக்கட் தொகை நெருக்கத்திற்குக் காரணம் தலைநரங்களில் 
வளர்ந்த இரண்டாம்தர , மூன்றாம் தர தொழில்களே ஆகும் . 


பெரும்பாலான தலைநகரங்கள் 

துறைமுகங்களாகவோ 
ஆட்சி மையங்களாகவோ வாணிபம் , தொழில் முன்னேற்றம் 
அடைவதற்கு முன்பேயே தலைநகரங்களின் இருப்பிடம் 
அரசியலைப் பின்பற்றி அமைந்ததாகும் . அதாவது 18 , 

18 , 19 ஆம் 
நூற்றாண்டில் இருந்த பிரிட்டிஷ் அயல் நாட்டுக் கொள்கையைப் 
பின்பற்றியதாகும் . புவியியல் காரணிகளையும் , மற்றக் காரணங் 
களையும் கொண்டு இருப்பிடத்தை நிர்ணயித்தனர் . ஸ்தாபித்த 
உடனேயே ஒவ்வொரு தலைநகரமும் முன்னேற்றமடைய 
ஆரம்பித்தது . முதல்நிலை தொழில்கள் மற்ற வசதிகள் ஆகியவை 
களால் மக்கட் தொகை அதிகரிக்கவில்லை . முன்னேற்றமடைந்த 
உற்பத்தித் தொழில்கள் அதிகமான வருவாயையும் ., வேலை 
வாய்ப்பையும் அளித்தன . அவையே தலைநகரில் மக்கட் தொகை 
அதிகரிப்புக்குக் காரணமாகும் . 


மாகாணம் 

மக்களடர்த்தி ( 1968 ) 

( ஒரு சதுர மைலுக்கு ) 
நியூசௌத்வேல்ஸ் 

14.32 பேர்கள் 
விக்டோரியா 

38 • 20 
குயின்ஸ்லாந்து 

2-63 
தெற்கு ஆஸ்திரேலியா 2 99 
மேற்கு ஆஸ்திரேலியா 0-95 
டாஸ்மேனியா 

14.63 
வடக்குப் பிராந்தியம் 0 • 12 
ஆஸ்திரேலியா தலைநகரப் 

பிராந்தியம் 124.84 
மொத்தம் 4.10 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

279 
மக்கட் தொகையின் வளர்ச்சியின் வரலாறு 

மக்கள் தொகை வளர்ச்சி 19 ஆம் நூற்றாண்டில் பாதிக்கப் 
பட்டது . அப்போது , அதாவது 1951 ஆம் ஆண்டில் தங்கம் இருப் 
பதனை அறிந்தவுடன் , கண்டுபிடிப்பதற்காக ஆஸ்திரேலியாவிற்கு 
மக்கள் பெருமளவில் வரத் துவங்கினர் . இதற்கு முன்பு மேய்த்தல் 
தொழிலும் சட்டமும் மக்கட் தொகையைப் பெருமளவிற்குக் 
கட்டுப்படுத்தின . 


1830 லிருந்து 1880 ஆம் ஆண்டு வரை கிரேட் பிரிட்டனிலிருந்து 
குற்றவாளிகளே அதிகமாக இங்கு அனுப்பப்பட்டனர் . அப் 
பொழுது . 1830 ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் 7000 மக்கட் 
தொகையில் 80 % குற்றவாளிகளாகும் . அதற்கு அடுத்து 20 
ஆண்டுகளில் கிரேட் பிரிட்டனிலுள்ள விவசாயிகள் அங்கு 
ஏற்பட்ட கடின நிலையாலும் , மேய்த்தல் தொழிலுக்கு ஆஸ்தி 
ரேலியா ஏற்றதாக இருப்பதாலும் சுலபமாக நாடு விட்டு நாடு 
சென்றனர் . இக்காலத்தில் மக்கட்தொகை 335,000 ஆக இருந்தது . 
அதில் 82,000 பேர்களே குற்றவாளிகளாவார்கள் . நியூசௌத் 
வேல்ஸில் 1851 ஆம் ஆண்டில் முதன் முதலில் தங்கம் கண்டு 
பிடிக்கப்பட்ட பிறகு 20 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவின் 
ஜனத்தொகை 11,50,000 ஆகப் பெருகியது . அதாவது . 300 % 
ஆகும் . 10 ஆண்டுகளில் தங்கம் கண்டுபிடித்தல் உச்ச நிலையை 
அடைந்த பிறகு பயிர்த் தொழில் முன்னேற்றமடையும் காலம் 
தொடங்கியது . உள்நாட்டு அரசாங்கங்கள் பயிர்த் தொழில் 
முன்னேற்றத்திற்குத் துணை செய்தன . சாலை , இரயில் போக்கு 
வரத்துத் துறைமுக வசதிகள் ஆகியவை அமைக்கப்பட்டன . 
1881 ஆம் ஆண்டு நீரை வீணாக்காமல் பயன்படுத்தும் திட்டங்கள் . 
பயிர்த் தொழில் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டன . 

பிரிட்டனிலிருந்து வந்த மக்கள் , துரிதமாகத் தொழில் 
முறைகளை . இங்குப் பயன்படுத்தினார்கள் . அதனால் 1881 ஆம் 
ஆண்டு மக்கள் தொகை 23,07,000 ஆக உயர்ந்தது . 70-80ஆம் 
ஆண்டுகளில் மெல்பெர்ன் முதலிலும் அதனை அடுத்த மற்றத் 
தலைநகரங்களும் வியாபார உற்பத்தித் தொழில் மையங்களாக 
முன்னேறத் தொடங்கின . 90 ஆம் ஆண்டுகளில் தாழ்நிலை 
தொழில் முன்னேற்றத்தைத் தற்காலிகமாகத் தடை செய்தது . 
1896-1905ஆம் ஆண்டு இங்கு வந்து குடியேறிய வெளி 
நாட்டினரின் எண்ணிக்கைக் குறைவு . மொத்த கூடுதல் 8,000 பேர் 
களேயாகும் . இயற்கையான வளர்ச்சியாலேயே மக்கட்தொகை 
அதிகரித்தது . திரும்பவும் இந் நூற்றாண்டு முடிவில் வெளி 
நாட்டினரின் வரவு அதிகரித்தது . . 1906-10ஆம் ஆண்டுவரை 


280 

ஆஸ்திரேலியா 
உள்ள காலத்தில் மக்கட்தொகை கூடுதல் 57,000 

ஆனது . 
1911-15வரை இது 137,000 ஆகியது . முதல் உலகப் போரின் 
தொடக்கத்தில் 5 மில்லியனாக இருந்தது . 

போருக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கட்தொகை வளர்ச்சி 
மாறுபட்டது . 1921 லிருந்து 

பயிர்த் தொழில் மேய்த்தல் 
தொழில் துரிதமாக முன்னேற்றம் அடைந்தது . இம் 
முன்னேற்றம் 1927 ஆம் ஆண்டு உச்ச நிலையை அடைந்தது . 
1929 ஆம் ஆண்டு தொடங்கிய மந்தம் காரணமாக வெளி 
நாட்டினர் வருகை குறைந்தது . தொழில் முன்னேற்றம் தடைப் 
பட்டது . முக்கியத் தொழில்களில் வேலையில்லாத் திண்டாட்டம் 
ஏற்பட்டது . 

ஆனால் , உற்பத்தி சிறிதளவு தான் பாதிக்கப் 
பட்டது . கிராமப் புறத்திலிருந்து மக்கள் , நகர்ப் புறத்திற்கு 
வருவதைத் தடுத்தார்கள் . 1933 ஆம் ஆண்டில் மக்கட் தொகை 
66,29,939 ஆக இருந்தது . 
தாழ்நிலைக்குப் பிறகு இரண்டாம் 

தர தொழில்கள் 
வலுவாக்கப்பட்டன . இதனால் 

பொருளாதார 

வளர்ச்சி 
ரண்டாம் உலகப் போரின்போது ஏற்பட்டது . மறுபடியும் 
வெளிநாட்டினரின் வருகையால் 1945 ஆம் ஆண்டிலிருந்து 
7 ஆண்டுகளில் 556,000 ஆக அதிகமாகியது . மேலும் இயற்கை 
யான மக்கட் தொகை வளர்ச்சியின் வீதமும் அதிகமாகியது . 
இதனால் ஜூன் 1947 ஆம் மாதக்திய மக்கள் கணக்கெடுப்பின் 
போது , ஆஸ்திரேலியாவின் மக்கட் தொகையானது 7,500,000 
இத் தொகை டிசம்பர் 1952 , 8,753,000 ஆக உயரும் என்று 
எதிர்ப்பார்க்கப்பட்டது . 1968 இல் மக்கள் 12,000.000 . 


வாகா . 


மாகாணங்களும் , பிராந்தியங்களும் 
நியூசௌத்வேல்ஸ் 

மக்கட் தொகை 4,529,9000 . முக்கிய நகரங்கள் - சிட்னியும் 
அதன் சுற்றுப் புறமும் 2,712,000 நியூகாசில் கிரேட்டர் 
வாரன்கால் , புரோக்கன் ஹில் , கோல்பர்ன் , வாகா 
( படம் . 29 C ) . 

சிட்னியின் பரப்புடன் நியூகாசில் இலாலாரா போன்ற சுரங்கத் 
தொழில் பரப்புகளையும் சேர்த்து மொத்த மக்கட் தொகை 
2 மில்லியனுக்கு மேலாகும் . அதாவது , இம் மாகாணத்தின் 
மக்கட் தொகை : பங்காகும் . நியூசௌத்வேல்ஸின் மொத்த 
நிலப்பரப்பில் 1 % அதாவது 3000 சதுர மைலில் மக்கட் தொகை 
அடர்த்திக் காணப்படுகிறது . 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

281 
இம் மாகாணத்தின் மிகுதி மக்கட்தொகையில் 95 % கடற் 
கரையிலிருந்து 250 மைல்கள் தொலைவிற்குள் உள்ள பயிர்த் 
தொழில் மாவட்டங்களில் அமைந்துள்ளது . இதில் பங்கு 
மக்கள் முனிசிபாலிட்டிகளில் சேர்க்கப்பட்ட நகரங்களிலும் , மற்ற 
வர்கள் நகர்ப்புறங்களிலும் வாழ்கிறார்கள் . 14,600 பேர்கள் , 
சேர்க்கப்படாத மேற்குப் பகுதியில் வாழ்கின்றார்கள் . இப் 
பகுதியின் பரப்பு , மாகாணத்தின் மொத்தப் பரப்பு 40.5 % ஆகும் . 


29 


பட்டி 29-0 .: நியூசௌத்வேல்ஸின் தலைநகரம் சிட்னி 


வடகிழக்குப் பால்பண்ணை , பயிர்த் தொழில் மாவட்டங்களில் 
கிராமப்புற மக்கள் அடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு 16 முதல் 
32 பேர்களாகும் . நௌராவிலிருந்து தெற்கிலுள்ள கடற்கரைப் 
பிரதேசங்களில் மக்கட் , தொகை சாதாரணமாகக் காணப் 
படுகிறது . ஏனெனில் , இங்குப் பயிர்த் தொழில் பால்பண்ணைப் 
பிரதேசம் துண்டு துண்டாகத் தனியாக அமைந்துள்ள தேயாகும் . 

கடற்கரைப் பிரதேசத்திற்கும் . கோதுமை ,. -- ஆடுகள் 
மண்டலமான மேற்குச் சரிவிற்கும் இடையில் அமைந்த குறைந்த 
மக்கட் தொகையை உடையது . அறுபட்ட பீடபூமி இதன் 
குறுக்காக பெருஞ் சாலைகளும் , இருப்புப் பாதைகளும் 
செல்கின்றன . இப் பாதைகளுக்கருகே பெரும்பாலான குடி 
யிருப்புகள் நெருக்கமாகக் காணப்படுகின்றன . இங்குக் கரடு 


282 

ஆஸ்திரேலியா 
முரடான மக்கள் நடமாட்டமில்லாத பயிர்த் தொழிலுக்கோ 
ஏற்றதல்லாத நிலப் பகுதிகள் பெருமளவில் காணப்படுகின்றன . 
மலைப் பிரதேசத்தின் இயற்கையெழில் காரணமாக சிட்னி 
சமவெளியின் மேற்காக உள்ளப் பகுதிகளில் மலைவாசஸ்தலங்கள் 
ஆகும் . 

கட்டும்பா ( 8781 ) அதற்கருகிலுள்ள பிளாக் ஹித் 
ஆகியன ( 2349 ) . 


மேற்குச் சரிவுகளில் உள்ள கோதுமை , ஆடுகள் , கலப்பு 
விவசாயப் பண்ணை மண்டலங்களின் கிராமப்புற மக்களடர்த்தி 
ஒரு சதுர மைலுக்கு 2 முதல் 8 பேர்களாகும் . இங்கு இடை 
யிடையே டூபோ ( 954 ) குனேடா ( 4314 ) ஆகிய நகரங்கள் 
அமைந்துள்ளன . இவை பயிர்த் தொழில் பரப்புகளுக்கு மையங் 
களாகத் திகழ்கின்றன . 


சரிவுகளிலிருந்து மேற்கே சமவெளியை நோக்கிச் செல்லச் 
செல்ல மக்களடர்த்தி குறைந்துகொண்டே செல்கிறது . நில உப 
யோகம் , கலப்புக் கோதுமை , ஆட்டுப்பண்ணைத் தொழிலிலிருந்து 
ஆடு மேய்த்தல் தொழிலாக மாறுவதால் கிராமப்புற மக்கள் 
அடர்த்தி ச.மைலுக்கு ஒருவருக்கும் குறைவாக காணப்படுகிறது . 
ஆனால் , நீர்ப்பாசன வசதியுள்ள மாவட்டங்களில் மட்டும் செறிவு 
பயிர் முறை பழக்கத்தில் உள்ளது . உதாரணமாக . முர்ரம் பிட்கி 
நீர்ப்பாசன வசதி பெறும் பரப்பில் கூறலாம் . ஸ்னோயி 
மவுண்ட்டன் திட்டம் முடியப் பெற்றதால் மர்ரே . முர்ரம் பிட்கி 
ஆறுகளைச் சார்ந்த பரப்புகளில் நீர்ப்பாசன வசதியால் பயிர்த் 
தொழில் நடைபெறுகிறது . 


டார்லிங் ஆற்றை அடுத்துள்ள பெரும்பாலான பகுதிகளில் 
குறைந்தளவில் மேய்த்தல் தொழில் நடைபெறுகிறது . சேர்க்கப் 
பட்ட நகரங்களைத் தவிர மற்ற பகுதிகளில் மக்களடர்த்தி 8 
சதுரமைலுக்கு ஒருவராகும் . இப் பொதுவான மக்கட் பரவலுக்கு 
எதிராக உள்ளது புரோக்கன்ஹில் சுரங்கத் தொழில் நகர 
மாகும் . இம் மாகாணத்தில் , வெள்ளி , ஈயம் , துத்தநாகம் வயல் 
களின் காரணமாக இப்பகுதி மக்கட்தொகை மிகுந்துள்ளது . 


விக்டோரியா 


மக்கட் தொகை 3,420,100 அடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு 
39 பேர்கள் மெல்பர்ன் - நகரங்களிலும் அதன் சுற்றுப் புறமும் 
2,372,700 கீலாஸ் ( 1393,30 ) பலாராட் ( 40800) ( Ballarat ) 
பென்டிகோ ( 20,500 ) மில் தூரா ( 11,100 ) வரான் போல் ( 11009) . 


. 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

283 
இதன் குறைந்த பரப்பு கிராமப்புற வளர்ச்சிக்குத் தடையாக 
உள்ளது . மற்ற எந்த மாகாணங்களையும் விட விக்டோரியாவில் 
மக்கள் அடர்த்தி மிக அதிகமாகக் காணப்படுகிறது . துரிதமான 
மக்கட் தொகை வளர்ச்சியைத் தங்கம் கண்டுபிடிப்பும் இரண்டாம் 
தர தொழில் வளர்ச்சியும் ஊக்குவித்தன . தங்கம் சென்ற 
நூற்றாண்டில் 1950-1960ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது .. 
பெரும்பாலான தொழில் முன்னேற்றங்கள் மக்கட் தொழில் 
வளர்ச்சி ஆகியவை மெல்பர்ன் , கிலாஸ்டுக்கு அருகிலும் போர்ட் 
பிலிப்குடா கடற்கரையிலும் புதிய தொழில் பிரதேசங்களான 
மேற்கு கிப்ஸ்லாந்திலுள்ள லாட்ரேவ் பள்ளத்தாக்கிலும் காணப் 
படுகிறது . கடைசியாகக் கூறப்பட்ட பரப்பில் 1947 ஆம் ஆண்டி 
லிருந்து பெருமளவில் மக்கட் தொகை வளர்ச்சியடைந்தது . 
மெல்போர்னிலிருந்து வடமேற்காகப் பரவியுள்ள பகுதிகள் , 
மக்கட் தொகை மிகுந்த பயிர்த் தொழில் மேய்த்தல் தொழில் 
மாவட்டங்களாகும் . இவை பழைய தங்கச் சுரங்க நகரங்களான 
பரோட் , லென்டினே ஆகியவைகளை மையமாகக் கொண் 
டுள்ளன . 


மேற்கு விக்டோரியாவின் பயிர்த் தொழில் மேய்ச்சல் 
மாவட்டங்கள் , கோலக்கிலிருந்து ( Colac ) மேற்கு நோக்கி 
கோலரை ( Caleraine ) காஸ்ட்டர்டன் வரைப் பரவியுள்ளது . 
இங்கு மக்களடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு 2 முதல் 8 பேர் 
களாகும் . இங்கு மக்கட் தொகை பால்பண்ணைத் தொழில் , 
ஆடுமாடுகளைக் கொழுக்க வைக்கும் தொழில் ஆகியவற்றைச் 
சார்ந்துள்ளது . மர்ரே கோல்பர்ன் பள்ளத்தாக்கைச் சார்ந்துள்ள 
நீர்ப்பாசன வசதிப் பெற்ற பகுதிகளில் ஆழ உழுதல் பின்பற்றப் 
படுகிறது . மக்களடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு நான்கு முதல் 
16 பேர்களாகும் . பிக்யீல்டன் அணைக் கட்டி முடிந்த பிறகு 
வடக்கு விக்டோரியாவில் நீர்ப்பாசன வசதிபெறும் பரப்புப் 
பெருமளவில் கூடியது . 


விம்மரா , மாலியில் அமைந்துள்ள கோதுமை மண்டலத்தில் 
சதுர மைலுக்கு 2 முதல் 4 பேர்களாகும் . இங்கு அமைந்துள்ள 
நகரங்கள் வாராக்லாவில் முர்டோபொ , ஹோப்டவுன் ( 779 ) 
ஆகியனவாகும் . கடந்த 20 ஆண்டுகளாக மாலி பிரதேசம் 50 % 
கிராமப்புற மக்கட் தொகையை இழந்தது . ஏனெனில் , இங்குக் 
குறைந்தளவு மழையை நம்பி கோதுமையைப் பயிர் செய்தார்கள் . 
இந் நிலம் 1920 ஆம் ஆண்டுகளில் பயனற்றதாக ஆகிவிட்டது . 
கிலென்எக் ஆற்றின் ராக்லாண்டி அணை குறுக்காகக் கட்டப் ) 


t 


284 


ஆஸ்திரேலியா 


பட்டுள்ளது . இது லிம்மரா மாலி மக்கட் தொகை நிலைத்த 
தன்மையைப் பெற்றதற்குக் காரணமாகியது . 


குயின்ஸ்லாந்து 

மக்கட் தொகை 1,785,400 . நகரங்கள் - பிரிஸ்பேனும் 
853,400 , 

அதன் சுற்றுப்புறமும் ( 40930 ) . டுவோம் போ 
( Toowoomba ) ( 40,000 ) , ராக்ஹாம்டன் ( 38,500 ) ; டவுன்ஸ்வில்லி 
( 37.700 ); இப்ஸ்விச் ( 35,900) , கேய்ர்ன்ஸ் ( Cairns ) ; ( 19,000 ) 
குயின்ஸ்லாந்தின் மக்கட் தொகை பரவிக் காணப்படுகிறது . 
பிரிஸ்பேனின் மக்கட்தொகை மாகாணத்தின் மொத்த மக்கட் 
தொகையில் 37 % ஆகும் . பெரும்பாலான மக்கட் தொகை 
கிழக்குக் கடற்கரையைச் சார்ந்துள்ள நல்ல பயிர்த் தொழில் 
பிரதேசங்களில் காணப்படுகிறது . மக்கட் தொகை அடர்த்தி 
காணப்படும் மற்றொரு இடமாகும் . வளமான கோதுமை கலப்பு 
விவசாய டார்லிங்டவுன்ஸ் . பகுதியான பிரிஸ்பேனுக்கு மேற்கில் 
அமைந்துள்ளன . ( படம் 29 - D . ) 


ar 


படம் 29.D. குயின்ஸ்லாந்தின் தலை நகரம் பிரிஸ்பேன் 


ஆடுமாடுகள் மேய்த்தல் தொழில் நடைபெறும் உள்நாட்டுப் 
பகுதிகளில் கிராமப்புற மக்கள் அடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு 
ஒருவராகும் . இப் பிரதேசங்களுக்கு இங்குச் சார்ல்ஸ்வில்லி 
( Charleville ) ( 3460 ) ; பிளாக்கால் ( Blachall ) ( 1747 ) ; வின்ட்டன் 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

285 
( Winton ) . நகரங்கள் உதவி செய்கின்றன . இப் பகுதி நீண்ட , 
வறண்ட வானிலைக்கு உட்படும் 

பகுதியாகும் . இதன் 
பொருளாதார நில பயன்பாடு பெரும்பாலும் ஆர்ட்டீஷியன் நீரை 
நம்பியுள்ளது . ( யார்க் முனை தீபகற்பம் குடாப் பகுதி ( Gulf 
Country ) ஆகியவைகளைத் தவிர அயனமண்டலத்திலுள்ள 
குயின்ஸ்லாந்தின் கடற்கரைப் பகுதியில் மக்கட் 

தொகை 
வளர்ச்சி நிலையாகவுள்ளது . இதன் முக்கிய காரணம் இங்குள்ள 
சர்க்கரைத் தொழிலாகும் . உலகில் அயனமண்டலத்தில் 
காணப்படும் பெரிய நகரங்களில் ஒன்று டவுன்ஸ்வில்லியாகும் . 
இங்கு மக்கட் தொகை முழுதுமாக வெள்ளையர் இனத்தால் 
ஆனது . கெயானுக்கு மேற்கிலுள்ள அதர்ட்டனின் பீடபூமி 
உயரத்தினால் உள்ள காலநிலை காரணமாகக் குடியிருப்புக்கு அயன 
மண்டலத்தில் மிகவும் ஏற்றதாக உள்ளது . வடக்குப் பகுதிகளில் 
முக்கிய முன்னேற்றத் திட்டங்களான பர்ட்கின் ஆற்று நீர் 
மின்சக்தி நீர்ப்பாசன திட்டம் மாரீபா ( Mareeba ) , டிம்புளா 
( Dimblah ) நீர்ப்பாசனத் திட்டம் டல்லி ( Tully ) நீர் வீழ்ச்சி 
மின்சக்தி திட்டம் ஆகியவை மக்கட் தொகை வளர்ச்சிக்குக் 
காரணமாகின்றன . கடற்கரைக்கும் மேற்கிலுள்ள ஆடு , மாடு 
மேய்த்தல் தொழில் நடைபெறும் நிலங்களுக்கும் , இடையில் 
குறைவாக மக்கட் தொகையைக் கொண்ட டாறும் - வாண்டோன் 
( Taroom - Wandoan ) . கிளெர்மாண்ட் - மெர்தால்ட் , டால்ஸம் 
ஆற்றுக் கொப்பரை ஆகியன அமைந்துள்ளன . தற்போது 
டால்ஸன் ஆற்றுக் கொப்பரையில் பயிர்த் தொழில் முன்னேற்ற 
மடைந்து வருகிறது . இம் மாகாணத்தில் அநேக நகரங்கள் 
ஏதாவது ஒரு சுரங்கத் தொழிலை நம்பியுள்ளன . உதாரணமாக 
இப்ஸ்விச் 

ஒரு நிலக்கரிச் சுரங்கத் தொழில் மையமாகும் . 
மவுண்ட் மார்கன் , மவுண்ட் இஸா ஆகியன முறையே தாமிரம் , 
தங்கம் , பைரட் , ஈயம் , துத்தநாகம் ஆகியவற்றுக்கும் தாமிர 
சுரங்கத்திற்கு முக்கிய மையங்களாக உள்ளன . மவுண்ட் 
மார்கன் ( 3942 ) மவுண்ட் இஸா ( 3500 ) . 


| 


தெற்கு ஆஸ்திரேலியா 
மக்கட் தொகை 

1,155,300 அடர்த்தி . நகரங்கள் - 
அடிலெய்டும் அதன் சுற்றுப் புறமும் 808,600 போர்ட்பியரி ( 12019 ) 
வயாலா ( 7845 ) , மவுண்ட் கேம்பியர் ( 6771) , கால்லர் ( 4436 ) 
போர்ட் அகஸ்டா ( 4351) . 


ஆஸ்திரேலியாவிலேயே தெற்கு ஆஸ்திரேலியாவில் தான் 
தலைநகரில் மக்கள் 

அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது . 


த் 

ஆஸ்திரேலியா 
அடிலெய்டில் மக்கட் தொகை இம் மாகாணத்தின் மக்கட் 
தொகையில் 59.3 % 1952 இல் இது 61 % ஆகியது . இங்கு மிகச் 
சில நகரங்களே உள்ளன கிராமப்புற பெரிய ஊர்களின் 
எண்ணிக்கை மிகவும் குறைவு .. நகர்ப்புற மக்கட் தொகை 
வளர்ச்சியின் வீதம் குறைவாக உள்ளது . 5000 மேற்பட்ட 
மக்கள் தாகையையுடைய 

நகரங்கள் 

போர்ட்பயரியும் 
வயாலாவும் ஆகும் . ஸ்பென்சர் குடாவின் மேற்கிலுள்ள 
வயாலா பகுதியில் மக்கட் தொகை வளர்ச்சிக்குக் காரணம் 
அங்குள்ள இரும்பு சுரங்கம் , எஃகுத் தொழில் கப்பல் கட்டும் 
தொழில் ஆகியனவாகும் . 

கிராம மக்கட் தொகை 
அங்குள்ள நில உபயோகத்தைக் காட்டுவதாக அமைந்துள்ளது . 
நில உபயோகம் மழையின் வகை அளவு ஆகியவற்றை அல்லது 
நீர் வசதியைப் பொறுத்துள்ளது . இங்குள்ள முக்கிய நில 
உபயோகத் தொழிலின் வகைகள் : ( 1 ) செறிவு முறை அல்லது ஆழ 
உழுதல் 18 " வருட மழை கிடைக்கும் பகுதிகளிலும் ( 2 ) 
கோதுமையும் ஆடுகளும் பண்ணைத் தொழில் 10 " லிருந்து : 
18 வருட மழை பெறும் இடங்களிலும் வறண்ட பகுதிகளில் 
மேய்த்தல் தொழிலும் , ( 3 ) நீர்ப்பாசனம் மர்ரே பகுதியிலும் 
நடைபெறுகிறது . 


நகர 


நெருக்கமான குடியிருப்புகள் இயற்கை மழையுள்ள இடங் 
களில் அமைந்துள்ளன . இவை அடிலெய்டுக்கு கிழக்கில் 
மவுண்ட்லாப்டி தொடரிலும் , அதற்கு அடுத்துள்ள பகுதிகளிலும் , 
இம் மாகாணத்தின் தென்கிழக்கில் அமைந்துள்ள 

மவுண்ட் 
கேம்பியரை சுற்றிலும் அமைந்துள்ளன . கடைசியாகக் கூறப் 
பட்டுள்ள மாவட்டத்தில் பால்பண்ணைத் தொழில் செறிவு பயிர்த் 
தொழில் காட்டுத் தொழில் ஆகியவை நடைபெறுகின்றன . 
முக்கியமான இரசாயன உரங்களாலும் நீர்ப்பாசன வசதியாலும் 
உற்பத்தியை அதிகப்படுத்தி மக்கட் தொகை வளர வழி 
செய்யலாம் . நீர்ப்பாசன வசதி பெற்ற மாவட்டங்கள் மர்ரே 
ஆற்றுப் பகுதியில் அமைந்துள்ளன . இங்குக் கிராமப்புற 
மக்களடர்த்தி ஓர் ஏக்கருக்கு ஒருவராகும் . இங்கு ரென்மார்க் - 
பெரி - லாக்ஸ்டன் ( Renmark - Berri . Loxton ) நீர்ப்பாசன வசதி 
பெறும் பிரதேசமாகும் . 


கோதுமை மண்டலத்தில் சராசரி கிராமப்புற மக்கள் 
அடர்த்தி ஒரு சதுர மைலுக்கு நான்கு பேராகும் . நெருக்கமான 
கிராமப்புற குடியிருப்புகள் 

அமைந்துள்ள பகுதிகளுக்கு 
எல்லையாக உள்ளது . 100 முதல் 18 வருடமழை பெறும் 
பிரதேசமாகும் . 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 28 . 

இம் மாகாணத்தின் மொத்தப் பரப்பில் + பங்கு 100 க்கும் 
குறைவான வருடமழையைப் பெறுகிறது . இப் பகுதி மக்கள் 
நடமாட்டமில்லாமலும் அல்லது குறைவான மேய்த்தல் தொழிலை 
உடையதாக இருக்கிறது . ஜூன் 1947 இல் மக்கட் தொகை 
315,000 சதுர மைலுக்கு 5567 மக்கள் வெள்ளையர்களாக 
இருந்தனர் . மக்களில் பெரும்பாலானோர் மாமிசத்திற்காக 
மாடு வளர்க்கும் வடக்குப் பகுதியில் அல்லது சிறிய சுரங்கத் 
தொழில் மையங்களிலும் காணப்பட்டனர் . மக்கள் நடமாட்ட 
மில்லாத பகுதியில் உள்ள சில மையங்கள் சுரங்கத் தொழில் 
காரணமாக மக்கட் தொகை உடையதாக உள்ளது . நிலக்கரிச் 
சுரங்க நகரமாக லிகிரூக் ஓபல் என்னும் விலை மதிப்புள்ள கற்கள் 
வெட்டியெடுக்கப்படும் சுரங்கங்கள் அன்டமூக்கா 

( Anda 
mooka ) , கூபர்பெடி ( Cooberpedi ) ஆகிய இடங்களில் காணப் 
படுகின்றன . 


மேற்கு ஆஸ்திரேலியா 
மக்கட் தொகை 966,700 

966,700 அடர்த்தி . பெர்த்தும் அதன் 
சுற்றுப்புறமும் 635,500 கால்கூர்லி ( 12600 ) பன்பரி ( 9500 ) 
அல்பனி ( 7000 ) பெனால்டர் ( 6900 ) ஜெரால்டன் ( 6900 ) . 


மேற்கு ஆஸ்திரேலியாவில் 60 % 10 க்கும் குறைவான வருட 
மழையைப் 

பெறுகிறது . மேலும் பயிர்த் தொழிலுக்கோ 
மேய்ச்சல் தொழிலுக்கோ சிறிது அல்லது உபயோகமற்ற 
நிலமாக விளங்குகிறது . இம் மாகாணத்தின் பெரும்பாலான 
மக்கட் தொகை நீர் வசதி உள்ள தென்மேற்கிலுள்ள மித 
வெப்ப மண்டலத்தில் காணப்படுகிறது . டிசம்பர் 1952 இல் 
பெர்த்திலும் , அதன் சுற்றுப் புறத்திலுள்ள மக்கட் தொகை 
இம் மாகாணத்தின் மொத்த மக்கட் தொகையில் 56 % ஆகும் . 
பெர்த்துக்குத் தெற்கே 20 மைல் தொலைவிலுள்ள குவினானாவில் 
( Kwinana ) ஏற்பட்ட தொழில் முன்னேற்றம் மக்கட் தொகை 
வளர்ச்சிக்குக் கவனமாகியுள்ளது . நகர மக்கட் தொகையில் 
10,000 க்கு மேற்பட்ட மக்கட் தொகை உடைய நகரம் கால்கூர்லி 
மட்டுமாகும் . (படம் . 29 E ) 


பெர்த்துக்குத் தெற்கேயுள்ள கடற்கரை ஓரப் பிரதேசத்தில் 
கலப்பு விவசாயம் பால்பண்ணைத் தொழில் ஆகியன நடைபெறு 
கின்றன . இங்குக் கூலி , ஹார்வி வரூனா ஆகிய நீர்ப்பாசன வசதி 
பெறும் பிரதேசங்களில் கிராமப்புற மக்கட் தொகை அதிகமாகக் 
காணப்படுகிறது . பன்பரிக்குத் தெற்கேயுள்ள மரத் தொழில் 


+ 


பகுதிகளில் காணப்படுகின்றன . கால்கூர்லி தங்கச் சுரங்கமாகும் : 
288 

ஆஸ்திரேலியா 
நடைபெறும் இடங்களில் மக்களடர்த்தி குறைவாக உள்ளது . 
இங்குச் சில முக்கிய மையங்கள் உள்ளன . பெர்த்துக்கு வடக்கே 
கடற்கரை ஓரமுள்ள பகுதிகள் தென்மேற்குப் பகுதியை விட 
வளமற்றவை . ஆனால் சில பகுதிகளில் வளமான மண் காணப் 

படம் 29 - E . மேற்கு ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் பெர்த் 
படுகிறது . 

உதாரணம் ஜெரால்டன் அருகிலுள்ள நிலப் 
பகுதியாகும் . 

தென் மேற்கிலுள்ள கோதுமை மண்டலத்தில் நகரங்கள் 
இருப்புப் பாதை முன்னேற்றத்தால் ஏற்பட்டவை . இங்குக் 
கிராமப்புற மக்கட் தொகை ஒரு சதுர மைலுக்கு 1 லிருந்து 4 பேர் 
களாகும் . குடியிருப்புகள் தென்மேற்கிலுள்ள மரத்தொழில் 
நடைபெறும் இடங்களில் அதிகமாகியது. இதனால் அல்பனியைச் 
சுற்றியுள்ள பின் நிலங்களில் மக்கட் தொகை வளர்ச்சி அதிகமாக 
உள்ளது . 

தென்மேற்குப் பகுதியைத் தவிர மற்ற இடங்களில் மக்கள் , 
நெருக்கம் , சுரங்கத் தொழில் அல்லது துறைமுகம் ஆகிய 


மற்ற சுரங்கத் தொழில் நகரங்கள் பௌல்டா ( 6463 ) கூல் கார்டி 
( 963 ) பக்பெல் ( 754 ) மீகதாரா ( Meekachathara ) (524 ) இங்குத் 
தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறது . விட்டனோம் கார்ஜ் ( Wlite -n 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 289 
wom gorge ) இல் ஆஸ்பெஸ்டாஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது . 
ஆடுமாடு மேய்க்கும் தொழில் மாவட்டங்களில் கிராமப்புற மக்கள் 
பரவி வாழ்கிறார்கள் . மேலும் வடக்குப் பகுதிகளில் மக்கள் 
சிறிய ஊர் . துறைமுகம் நிலையங்களிலும் காணப்படுகின்றனர் . 
புரோம் ( Broome ) ( 793 ) . வின்ட்ஹாம் ( Wyndham ) , போர்ட் 
ஹெட்லாண்ட் ( Port headland ) ( 328 ) , டெர்பி ( 376 ) காகடோ தீவு 
( Cockatu Island ) ( 261 ) , ரோபான் ( Roeburne ) ( 136 ) ஆகியவை 
மக்கள் நெருக்கமான பகுதிகளாகும் . 


டாஸ்மேனியா 


மக்கட் தொகை 391,000 அடர்த்தி . நகரங்கள் - ஹோபர்ட் 
அதன் சுற்றுப்புறமும் 147800. லான்செஸ்டன் (Launceston ) 
( 49750 ) . பர்னி ( Burnie ) ( 9400) . டியூன் போர்ட் ( Dueonport ) 
( 9300 ) . உல்பர்ஸ்டோன் ( 4300 ) . குயின்ஸ் டவுன் (300 ) . 


S 


கரடுமுரடான நிலப் பகுதியைத் தவிர மற்றப் பகுதிகளில் 
டாஸ்மேனியாவின் மக்கட் தொகை அடர்த்தி பொதுவாகவே 
உயர்வாக உள்ளது . கரடுமுரடான நிலப்பகுதி பயிர்த் தொழி 
லுக்கோ மேய்த்தல் தொழிலுக்கோ ஏற்றதல்ல . முதன் முதலில் 
இங்கு இருவேறு இடங்களில் குடியேற்றங்கள் ஏற்பட்டன . 
ஒன்று தெற்கில் ஏற்பட்டது . அதுவே பின்னர்த் தலைநகரமானது . 
மற்றொன்று வடக்கில் ஏற்பட்டது . அது பிறகு முக்கிய வியாபார 
துறைமுகமாக ஆனது . இதனால் தலைநகர மக்கட் தொகை 
இரண்டாகப் பிரிந்தது . அவை ஹோபர்ட் லான்செஸ்டன் பகுதி 
களாகும் . இத் தீவின் தெற்குப் பகுதியில் மக்களடர்த்தி மிக 
அதிகம் . ஹோபர்ட்டிலிருந்து வடமேற்கே பழம் விளையும் 
மாவட்டங்களான நியூநார்போல்க் வரையிலும் , தெற்கில் ஆப்பிள் 
பியர் விளையும் மாவட்டங்கள் உள்ள ஹுவன் ( Huon ) பள்ளத் 
தாக்கு வரையிலும் மக்கட் தொகை பரவிக் காணப்பட்டது . 
ஹுவன் பள்ளத்தாக்கிலுள்ள முக்கிய மையங்கள் கீவஸ்ட்டன் 
( Geeveston ) ( 1660 ), ஹுவன் வில்லி ( Huonville ) ( 884 ), 
ஸிக்னெட் ( Cygnet ) ( 733 ) . ( படம் 27F ) 


வளமான 


பயிர்த் தொழில் பிரதேசங்கள் அமைந்த 
வடமேற்குக் கடற்கரை வரையிலும் கிராமப்புற மக்களடர்த்தி 
அதிகமாக உள்ளது . இப் பகுதிக்கு டெவன் போர்ட் ( 7497 ) 
பர்னி ( 7235 ) உலாஸ்டோன் ஆகிய துறைமுகங்கள் உதவி 
செய்கின்றன . பர்னியில் இரண்டாம் நிலைத் தொழில்கள் 
முன்னேற்றமடைந்துள்ளது . 

ஆஸ்தி - 19 


290 


ஆஸ்திரேலியா 


லான்செஸ்டன் வடக்கிலுள்ள முக்கியத் தொழில் வாணிப் 
மையம் ஆகும் . வடகிழக்குப் பகுதிக்கு இது மிகவும் உதவுகிறது . 
இப் பகுதியில் காட்டுத் தொழில் , பழங்கள் , காய்கறிகள் விளை 
வித்தல் ஆகியவை மிதமான கிராமப்புற மக்கட் தொகைக்குக் 
காரணமாகிறது . இதில் டிரோரைன் மாவட்டம் தானியங்களை 
விளைவிப்பதில் முன்னணியில் நிற்கிறது . ( 1586 ) இதனால் இங்குக் 


EN 


. 


படம் 29 - F . டாஸ்மேனியாவின் தலை நகரம் ஹோபார்ட் 


கிராமப்புற மக்கள் அடர்த்தி சிறிது அதிகமாயுள்ளது . பொதுவாக 
லான்செஸ்ட்டனின் மேற்கேயுள்ள பகுதிகளில் தானியங்கள் 
விளைவிக்கப்படுகிறது . டாஸ்மேனியாவின் மேற்குப் பகுதியில் 
வாழும் பெரும்பாலான மக்கள் தாமிரம் , வெள்ளீயம் , துத்தநாகம் 
சுரங்கத் தொழில் நடைபெறும் நகரங்களான குயின்ஸ்டவுன் 
( 3598 ) ரோஸ்பரியில் ( 1058 ) நெருக்கமாக வாழ்கிறார்கள் . 


கூட்டாட்சிப் பிராந்தியங்கள் , ( அ ) ஆஸ்திரேலியத் தலைநகரப் 
பிராந்தியம் : 


1952 டிசம்பரில் இங்கு மக்களடர்த்தி ஒருசதுர மைலுக்கு 
30-3 மனிதர்களாக இருந்தது . மக்கட் தொகை 28481 ஆக 
இருந்தது . இப் பிராந்தியத்தில் 90 % மக்கள் இக் கூட்டாட்சி 
தலைநகரான சான்பராவில் காணப்பட்டனர் . இத் தலைநகரத்தின் 
முன்னேற்றம் 1911 லிருந்து துவங்கியது . 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

291 ; 
( ஆ ) வடக்குப் பிராந்தியம் 

1969 டிசம்பரில் இதன் மொத்த மக்கட் தொகை 69,700 
ஆகும் . மக்கட் தொகை அடர்த்தி 0 • 3 பேர்களாகும் . இங்குப் 
பெரும்பாலும் மாமிசத்திற்காக மாடுகள் வளர்க்கும் பரந்த 
தொழிலும் , சுரங்கத் தொழில் , பழத் தொழில் ஆகியவையும் 
நடைபெறுகின்றன . டார்வின் ( 2538 ) ஆலிஸ்ஸ்பிரிங்ஸ் ஆகியவை 
முக்கிய நகரங்களாகும் . இதில் டார்வின் தலைநகரமாகவும், 
துறைமுகமாகவும் விளங்குகிறது . ஆலிஸ்ஸ்பிரிங்ஸ் முக்கிய 
இருப்புப் பாதை நிலையமாக விளங்குகிறது . இங்கு மக்கட் 
தொகைப் பரவல் பூகோள காரணிகளால் பெருமளவில் பாதிக்கப் 
படுகிறது . இங்கு 4 முக்கிய மேய்த்தல் தொழில் பரப்புகள் 
அமைந்துள்ளன . வடமேற்கிலுள்ள விக்டோரியா ஆற்று 
மாவட்டம் , கிழக்கிலுள்ள பார்க்லி பீடபூமி , தெற்கிலுள்ள ஆலிஸ் 
ஸ்பிரிங்ஸ் மாவட்டம் , டார்வினின் பின் நிலம் ஆகியவையாகும் . 
கிராமப்புற மக்கட் தொகை வின்ட்ஹாம் துறைமுகத்திற்கு 
அருகிலுள்ள பிரதேசங்களிலும் , ஆலிஸ்ஸ்பிரிங்ஸ் டார்வினுக்கு 
அருகிலுள்ள பிரதேசங்களிலும் நெருக்கமாகக் காணப்படுகிறது . 
வின்ட்ஹாம் ( மே . ஆ ) ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் டார்வின் . ( குயின்ஸ் 
லாந்து ) ( படம் 29G . ) 


4. ! 


படம் 29G . ஆஸ்திரேலியாவின் தேசீய நகரம் - கான் பரா 


கிராமப்புற நகர்ப்புற குடியேற்ற விகிதம் 

ஆஸ்திரேலியாவின் மக்கட் தொகையில் பாதிக்கு மேல் தலை . 
நகரப் பகுதியில் வாழ்கிறார்கள் . 1 பங்குக்குச் சிறிது மேற்பட்ட 


292 

ஆஸ்திரேலியா 
மக்களே கிராமப்புறங்களில் வாழ்கிறார்கள் . மொத்த மக்கட் 
தொகையில் பெரும்பான்மையினர் மாகாணத் தலைநகரில் வாழ் 
கிறார்கள் . மக்களும் நகரத்தில் வாழவே விரும்புகிறார்கள் . 


தொகை 


முக்கியப் பயிர்த் தொழிலை விளைவில் கொண்டு மக்கட் 
தொகையைப் பார்த்தால் பெரிய நகரங்களில் உள்ள மக்கள் 
தொகை அடர்த்தி வியக்கத்தக்கதாக இருக்கும் . இதற்குப் பல 
காரணங்கள் 

உள . ( 1 ) குடியேற்ற காலத்தில் துறைமுகங் 
களிலேயே முக்கியக் குடியேற்றம் ஏற்பட்டது . இருப்பிடம் 
பின்நில முன்னேற்றம் ஆகியவைகளை மனதில் கொண்டு இங்கு 
இவர்கள் குடியேறினார்கள் . பயிர்த்தொழில் , மேய்த்தல் தொழில் , 
மேய்த்தல் தொழில் முன்னேற்றம் அடைந்ததைப் போலவே 
வாணிபமும் , பொருளாதாரமும் முன்னேற்றம் அடைந்தது . 
இதனால் முன்பே குடியேற்றம் நிகழ்ந்த துறைமுகங்களே மேலும் 
வளர்ந்தன . மக்கட் 

வளர்ச்சி என்றால் உபயோ 
கப்படும் பொருள்களின் தேவையும் வளர்கிறது என்று பொருள் . 
இதனால் அப் பொருள்களைத் தயாரித்து அளிக்கத் தொழிற்சாலை 
களும் தேவைப்படுகின்றன . ( 2 ) மக்கள் அடர்த்தி மிகுந்த 
மையங்களில் தொழிற்சாலைக்கு வேண்டிய உழைப்பாளிகள் 
கிடைக்கிறார்கள் . மேலும் , தொழிற்சாலைக்கு வேண்டிய கச்சாப் 
பொருளைப் பெரிய துறைமுகங்கள் வழியாக இறக்குமதி செய்து 
கொள்ளலாம் . உற்பத்தியான பொருள்களே மற்றப் பாகங் 
களுக்கு முன்பே போடப்பட்டப் போக்குவரத்துப் பாதைகளை 
உபயோகித்துக் கொள்ளலாம் . இதனால் புதிய தொழில்கள் 
இங்குத் தோன்ற ஏதுவாகின்றது . தொழிற்சாலை மையங்களை 
மாற்றியமைக்கும் திட்டமும் செயல்பட்டு வருகிறது . ( 3 ) 
நகரங்களில் நெருக்கமாக வாழும் மக்களும் அவர்களுடைய உயரும் 
தேவைகளும் அவர்களுடைய தேவையைப் பூர்த்தி செய்யும் 
மனிதர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகின்றன . உதாரண 
மாக , உதவியாட்கள் , பல் வைத்தியர்கள் , தோட்டக்காரர்கள் 
கடைக்காரர்கள் ஆகியோர் . ( 4 ) ஆஸ்திரேலியாவின் முக்கியப் 
பொருட்கள் விரிவான முறையில் செயல்படும் பயிர்த் தொழில் 
மேய்த்தல் தொழில் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கின்றன .. 
இவைகளை உற்பத்தி செய்ய அதிகமான மனித உழைப்புத் 
தேவையில்லை . இன்றும் பயிர்த் தொழிலுக்குப் போதுமான 
ஆட்கள் கிடைப்பதில்லை . இயந்திரத்தைப் பயன்படுத்துவதாலும் 
கிராமப்புறங்களில் மக்கள் அடர்த்திக் குறைந்து , சந்தைகளிலும் 
மையங்களிலும் அதிகமாகக் காணப்படுகின்றனர் . ( ) நகர 
வாழ்க்கையில் அமைந்துள்ள வசதிகள் மக்களைக் காந்தம் போல் 
கவர்கின்றன . ஒப்பிட்டுப் பார்க்கும்போது நகர வாழ்க்கை பல 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

293 
விதங்களில் பல வகைகளில் சுலபமானது , 

நிலையானது . 
ஆகையால் அநேக ஆஸ்திரேலியர்கள் நகர வாழ்க்கையிலுள்ள 
சமூக நன்மைகளைக் கருதி நகர்ப்புறங்களில் குடியேறுகின்றனர் . 


நகர மையங்களின் பரவலும் , அவைகளின் 

முக்கிய வேலைகளும் 
பெரிய நகரங்கள் 

இதில் 5 மாகாண தலைநகரங்களும் அவைகளின் சுற்றுப் 
புறங்களும் அடங்கும் . 

மெல்பர்ன் , பிரிஸ்பேன் , 
அடிலெய்ட் , பெர்த் ஆகும் . இவையெல்லாம் துறைமுகங்கள் 
அல்லது துறைமுகங்களுக்கு அருகில் இருக்கின்றன . இவைகளின் 
தொழில் முன்னேற்றத்தின் அளவு ஒன்றுக்கொன்று வேறுபட்டு 
உள்ளன . 


சிட்னி , 


( 


25000 லிருந்து 250,000 வரை மக்கள் வாழும் ஊர்கள் 

இதில் 13 ஊர்களைக் கூறலாம் . இதில் ஏழு தாதுப் பொருள் 
களினாலும் சுரங்கத்தொழில்களினாலும் வளர்ச்சியடைந்துள்ளன . 
அவை நியூகாசில் , உல்லங்காங் . ( Wollngong ), புரோக்கன் ஹில் , 
பலாட் , பென்டிகோ , இப்ஸ்விச் , டூலூம்பா . இதில் லூம்பா,. 
பலாட் , பென்டிகோ ஆகியவை பயிர்த் தொழிலுக்கும் முக்கிய 
மானவையாகும் . மற்ற ஐந்தும் துறைமுகங்களாகும் . பயிர்த் 
தொழில் பொருட்களையும் , தாதுப் பொருட்களையும் ஏற்றுமதி , 
இறக்குமதி செய்ய உதவுகின்றன . அவை கீலாங் , ராக்ஹாம்டன் . 
டவுன்ஸ்வில்லி . ஹோபார்ட் , வான்செஸ்டன் . இவற்றில் 
ஹோபார்ட் தலைநகரமாகும் . அவ்விதமே கான்பரா கூட்டாட்சி 
யின் தலைநகராக விளங்குகிறது . 


திகழ் 


10,000 முதல் 25,000 வரை மக்கள் வாழும் ஊர்கள் 

வைகளில் பல தொழில் பிரதேசங்களின் மையங்களாகத் 
திகழ்கின்றன . உதாரணம் : வாகாவாசா , அல்பனி, மில் தூரா , 
ஷெப்பர்டன் , மவுண்ட் காம்பியர் . மற்றவை பயிர்த் தொழில் 
மாவட்டங்களுக்கு உதவும் 

துறைமுகங்களாகத் 

கெய்ன்ஸ் , புஸ்டாபெர்க் , லார்னபூல் . 
பர்னி . இவைகளில் சில சுரங்கத் தொழிலை முக்கியமாகக் 
கொண்டுள்ளன . மெய்ட்லாண்டும் . செஸ்நாக்கும் நிலக்கரி 
மையங்களாகும் . ஆனால் போர்ட்பியரியில் சுரங்கத் தொழிலும் 
பயிர்த் தொழிலும் நடைபெறுகின்றன . கட்டும்பா உல்லாசப் 
பயணிகளின் காரணமாக வளர்ச்சியடைந்துள்ளது . 


கின்றன . 


அவை 


294 


ஆஸ்திரேலியா 


பல 


5000 முதல் 10,000 வரை மக்கள் வாழும் ஊர்கள் 

இதில் பயிர்த் தொழில் மேய்த்தல் தொழில் 
மையங்களாகும் . அவை போர்பஸ் ( Forbes ) , ஹாமில்டன் , 
சேல் ( Sale ) கொலஜ் நார்த்தன் . இதில் சில சுரங்கத் தொழிலைக் 
கொண்டுள்ளன . சார்ட்டன் டவர்ஸ் மேரிபரோ ஆகியவையாகும் . 
யாலூம் ( Yallowm ) பழுப்பு நிலக்கரிச் சுரங்கம் கண்டுபிடித்த 
பின்னர் ஊராக மாறியது . இவ் வகையில் மொத்தம் 47 ஊர்கள் 
அடங்கும் . 


5 


1960 ஆம் ஆண்டில் 25,000 மக்களுக்கு மேற்பட்ட 22 பெரிய 
நகர மையங்களில் 14 துறைமுகங்கள் அல்லது துறைமுகங்களால் 
பயன் பெறுவனவாகும் . 10,000 முதல் 15000 வரை மக்கள் வாழும் 
17 ஊர்களில் , 12 குயின்ஸ்லாந்து , தெற்கு ஆஸ்திரேலியா , மேற்கு 
ஆஸ்திரேலியா , டாஸ்மேனியாவில் உள்ளவை . இவை துறை 
முகங்களாகும் . ஆஸ்திரேலியாவில் மொத்த நகரக் குடியேற்றங் 
களில் மூன்றில் ஒரு பங்கு துறைமுகங்களாகும் . சிறிய ஊர்கள் 
உள்நாட்டு மையங்களாகத் திகழ்கின்றது . இவைகளில் பெரும் 
பாலானவை நியூசௌத்வேல்ஸிலும் , விக்டோரியாவிலும் 
அமைந்துள்ளன . 


1 


ஆஸ்திரேலியாவின் இயற்கை வளங்களும் , இரண்டாம் தர 
தொழில்களும் மக்கட் தொகை வளர்ச்சிக்கேற்ப முன்னேற்ற 
மடைந்துள்ளது . வளரும் தொழில்களுக்கு வேண்டிய உழைப் 
பாளிகள் போதவில்லை என்று முன்பே கருதப்பட்டது . 

திறமை 
யான பொறியாளர்கள் இங்குள்ள தொழிற்சாலைக்குத் தேவை 
யாக உள்ளனர் . இதுவரை திறமையற்றவர்களே சுரங்கத் 
தொழில் , பயிர்த் தொழில் உற்பத்தியைக் கவனித்து வருகின் 
றனர் . இயற்கை வளங்களின் முன்னேற்றமடையச் செய்ய பல 
மில்லியன் மக்கள் கட்டாயம் தேவைப்படுகிறார்கள் . 


தற்போதைய - மக்கட் தொகையின் தோற்றமும் , முதன்முதலில் 
குடியேற்றத்திற்கான தடைகளும் 

பிரிட்டிஷ் மக்களின் குடியேற்றம் தான் விரும்பப்பட்டது . 
ஆனால் சமீப ஆண்டுகளில் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் 
குடியேறியுள்ளனர் . ஐரோப்பியர் 

அல்லாதவர்கள் லோர 
ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் மொத்த மக்கட் தொகையில் 
ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாக உள்ளனர் . 19 ஆம் நூற்றாண் 
டின் மத்தியில் பலர் ஆசியாவிலிருந்து குடியேறினர் . மாகா 

தனித் தனியாகவே குடியேறும் ஆசிய மக்களைத் 


ணங்கள் 


ஆஸ்திரேலியாவில் மக்கள் அடர்த்தியும் பரவலும் 

295 
தடுத்தன . அதாவது காமன்வெல்த் குடியேற்ற கடைசி சட்டம் 
1901 ஆம் ஆண்டில் வருவதற்கு முன்பாகவே இது நடந்து வந்தது . 
இச் சட்டம் ஆஸ்திரேலியாவின் பொருளாதார சமூக வாழ்க் 
கைக்குத் தகுந்தவர்கள் அல்லாதவர்களைத் தடுத்தது . தடுப்பதற் 
காக ஏற்பட்டது . இதில் நிறம் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் , 
இது வெள்ளை ஆஸ்திரேலிய கொள்கை என்றுதான் அறியப்பட்டு 
வருகின்றன . ஆனால் அடிப்படையில் இது நிறத்திற்குத் தடை 
விதிக்கவில்லை . ஆயிரக்கணக்கான ஆசிய மாணவர்கள் திறன் 
வாய்ந்த பொறியியலாளர்கள் , உல்லாசப் பயணிகள் ஆஸ்திரேலி 
யாவில் அனுமதிக்கப்பட்டனர் . 2 ஆம் உலகப் போரின்போது 
ஜப்பானின் புரட்சியால் ஆசியாவினர் வடக்கு ஆஸ்திரேலியாவில் 
குடியேறினார்கள் . கிழக்குத் தென் கிழக்கு ஆசியாவின் அதிக 
மக்கட் தொகையை ஆஸ்திரேலியாவின் குறைந்த மக்கட் 
தொகையுடன் ஒப்பிட்டு ஆசியர்களின் வருகையைத் தடை 
செய்ய எண்ணம் கொண்டது . இருந்தாலும் அரசாங்கம் ஆசிய 
மக்களின் தொடர்பை வரவேற்றது . 


. 


ஆஸ்திரேலியாவில் சில பகுதிகள் ஆசியாவின் விவசாய 
வாழ்க்கைக்கு ஏற்றதாகவுள்ளது . ஆஸ்திரேலியாவின் வடக்குத் 
தொழில் , பயிர்த்தொழில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உள்ளது . 
ஆனால் ஆசிய மக்கள் இங்குக் குடியேறினர் . ஆசிய நாடுகளில் 
உள்ள மக்கள் அடர்த்தியில் ஏதும் குறிப்பிட்ட மாற்றத்தை 
ஏற்படுத்தவில்லை, ஆஸ்திரேலியாவில் ஆசியர்கள் குடியேறினால் 
அங்கும் மக்கட் தொகை 

நெருக்கம் அதிகரித்துவிடும் . 
ஆஸ்திரேலியாவின் 

உள்நாட்டிலேயே மக்கட் தொகை 
துரிதமாக வளர்ச்சியடைந்து வருகிறது . ஐரோப்பிய வர்க்கத் 
தினர் காலநிலைப் பொறுத்த மட்டில் 

மக்கள் நடமாட்ட , 
மில்லாத வடக்குப் பகுதிகளில் குடியேற முடியாது என்பதற்கு 
ஏதும் நேர்முகமான அத்தாட்சிகள் இல்லை . பொருளுதவியும் 
முன்னேற்றத் திட்டமும் இருந்தால் வடக்குப்பகுதியும் முன்னேற் 
றம் அடையலாம் . குடியேற்றச் சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தி 
சமூக நிலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தத் தயங்குவதற்குக் 
காரணமில்லை . 


18. ஆஸ்திரேலியப் பழங்குடிகள் 


1788 ஆம் ஆண்டு 

வெள்ளையர்கள் ஆஸ்திரேலியாவில் 
குடியேறியபோது , அக் கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் , நாடோடி 
வாழ்க்கையை மேற்கொண்ட , பழுப்பு நிற மக்களாவார்கள் . 
இவர்கள் ஆடை அணியவில்லை . நிலையான வீடு கட்டவில்லை . 
தோட்டப் பயிர்த் தொழிலை மேற்கொள்ளவில்லை . நாயைத் தவிர 
மற்ற ஏதும் வீட்டுப் பிராணிகளை வளர்க்கவில்லை . அவர்கள் 
நாயை டிங்கோ ( Dingo ) 

என்றழைத்தனர் . 
பாண்டங்கள் செய்யவில்லை . மரத்தாலும் கல்லாலும் ஆன 
ஆயுதங்களையும் , கருவிகளை மட்டும் பயன்படுத்தி வந்தனர் . 
அப்பொழுது அவர்களின் எண்ணிக்கை 300,000 . இன்று அவர் 
களின் எண்ணிக்கைக் குறைந்து தூய பழங்குடிகளாக இருப்ப 
| வர்கள் 

47,000 பேர்கள் தான் . இவர்கள் தென் கிழக்கு 
ஆசியாவிலிருந்து , ஆஸ்திரேலியாவுக்கு 12,000 ஆண்டுகளுக்கு 
முன் வந்து குடியேறியவர்களாக இருக்கக்கூடும் . 


மட் 


உடலமைப்பு 

இவர்களைக் கருப்பர்கள் என்று குறிப்பது வழக்கம் . இவர் 
களின் சராசரி , உயரம் 50 லிருந்து 6 ஆகும் . தலைமயிர் அலை 
அலையாகவும் , சுருண்டும் , பொதுவாகக் கருத்த நிறமும் உடையது . 
குறுகிய தலையும் , தாழ்ந்த நெற்றியும் உடையவர்கள் . சில 
சமயங்களில் பருத்த புருவ எலும்பு முகடு உடையவர்கள் . 
அகன்ற முக்கும் , பள்ளமான மூக்கடியும் கொண்டவர்கள் . சில 
சமயங்களில் அகன்ற தாடைகள் முன்புறம் தள்ளியுமிருக்கும் . 
உள் தள்ளிய மோவாயும் உடையவர்கள் . 

கை , கால்கள் 
மெல்லியவை . நேரான தோற்றத்தையுடையவர்கள் . 

இவ் வுடலமைப்பு ஆஸ்திரேலியப் பழங்குடிகளை மற்ற 
ஐரோப்பிய நீக்ரோ , மங்கோலிய மக்களிடமிருந்து பிரிக்கிறது . 
இவர்களைத் தனியாக " ஆஸ்திரேலிய லாய்டு " என்று அழைக் 


வகை 


சேகரித்து 


ஆஸ்திரேலியப் பழங்குடிகள் 

297 
கின்றனர் . வேறு சில சிறிய குழுக்களையும் ஆஸ்திரேலியலாய்டு 
களுடன் சேர்த்துள்ளனர் . அவர்கள் “ பிரதிலிடியன் " , சில 
திராவிட மொழி பேசும் தென்னிந்திய மலைவாழ் பழங்குடிகள் . 
இலங்கையில் வசிக்கும் வேதாக்கள் , வேறு சிலர் மலயோ 
தீபகற்பத்திலும் , ஆஸ்திரேலியா தீவுகளில் வாழும் மக்கள் . 
மாலினேஷியாவில் வாழும் மக்கள் ஆகியோருமாகும் . 
ஆஸ்திரேலியலாய்டு 

எங்கு முதன் முதலில் 
தோன்றியது என்பதை அறிய முடியவில்லை . ஆனால் பல 
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு . இவ்வின மக்கள் தென்னிந்தியா 
வில் எளிய உணவு 

வேட்டையாடும் நிலையில் 
வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன . 
பிறகு மக்கட் பெருக்கத்தினாலோ , உயர்ந்த கலாசாரத்தினை 
யுடைய 

முன்னேற்றமடைந்த மக்களின் செல்வாக்கினாலோ , 
இவர்கள் இலங்கைக்கும் , மலேயா தீபகற்பத்திலும் குடியேறி 
னார்கள் . பிறகு இவர்களில் சிலக் கூட்டத்தினர் மெதுவாக 
கிழக்கிந்தியத் தீவுகளின் வழியாக ஆஸ்திரேலியா அடைந்தனர் . 
சென்ற இடங்களிலெல்லாம் , சில ஆஸ்திரேலியலாய்டு மக்கள் 
தங்கிவிட்டனர் . 

ஆஸ்திரேலிய பழங்குடிகள் எவ்வளவு காலமாக ஆஸ்திரேலி 
யாவில் வாழ்கிறார்கள் என்பது அறியப்படவில்லை . அதை அறிய 
உதவும் புதைப் பொருள்களான கற்கருவிகள் . எஞ்சிய மனித 
உறுப்புகள் ஆகியன காணப்படவில்லை . 

ஆஸ்திரேலியாவை அடைய இரண்டு ஆழமான ஜலசந்தி 
களைக் கடக்க வேண்டியிருக்கும் . இச் ஜலசந்திகள் கிழக் 
கிந்திய தீவுகளுக்கிடையில் அமைந்துள்ளன . 

அவர்களிடம் சக்தி வாய்ந்த பெரிய படகுகள் இருந்ததற்குச் 
சான்றுகள் இல்லை . ஆனால் வடக்குக் கடற்கரையில் வாழும் 
பழங்குடிகள் நீரைக் கண்டு அஞ்சாதவர்கள் . பயங்கரமான 

சாதாரண கட்டுமரத்தைக் கொண்டு மற்ற இடங் 
களில் உபயோகித்துக் கடந்துவிடுவார்கள் . மற்ற இடங்களில் 
மரப் பட்டைகளாலான படகையும் , சமீப காலத்தில் மலேயாவி 
லிருந்து 

கற்றறிந்த மரத்தைக் குடைந்து செய்யப்பட்ட 
படகையும் உபயோகித்தனர் . 
வாழ்க்கை முறை 

பழங்குடிகள் திறமை வாய்ந்த வேடர்கள் . மிருகங்களைத் 
துரத்திப் பிடிப்பவர்கள் ; உணவு சேகரிப்பவர்கள் ; வெள்ளையர்கள் 


அலைகளைச் 


வளைந்து , 


298 

ஆஸ்திரேலியா 
வாழ முடியாத இடங்களில் கூட வாழ்க்கை நடத்துவார்கள் . 
உயிருள்ள அனைத்துமே இவர்களின் உணவாகும் . மேலும் சில 
பொருட்கள் அதாவது சிலவகைக் கிழங்குகள் , கொட்டைகள் 
ஆகியன நஞ்சையுடையதாக இருந்தாலும் கூட அதனை மனிதன் 
உண்ணக்கூடிய வகையில் மாற்றி விடுவார்கள் . கங்காரு , மற்றக் 
குட்டிப் போட்டுப் பால் தரும் பிராணிகள் , எமுக்கள் , பறவைகள் 
பாம்பு , மீன் , சிலவகை எறும்புகள் , மண்புழுக்கள் . வேர்கள் ,, 
தேன் , முட்டைகள் , காட்டுப் பழங்கள் , கொட்டைகள் ஆகியவை 
பழங்குடிகளின் உணவில் முக்கியமானவையாகும் . முதலை 
முட்டை ஆமை ( Turtle ) முட்டையைக் கூட உண்பார்கள் . 

இப் பழங்குடிகள் உபயோகிக்கும் ஆயுதம் ஈட்டியை எறிய 
உதவும் கருவியாகும் . இதில் ஈட்டி இணைக்கப்பட்டிருக்கும் . 
தடி உமாரா ( Womera ) , கற் கோடாரிகள் , கத்தி , 
எறியும் தடி ( அல் ) பூமராங் ( Boomerang ) . இதில் சிலவகை , 
எறிந்தவுடன் திரும்பி எறிந்தவர்களுக்கே வந்துவிடக் கூடியவை . 
இதனால் அதிக சக்தியுடன் ஈட்டியை எறியலாம் . 

நீர்க் குறைவாகக் கிடைக்குமிடங்களில் , எங்குத் தோண்டினால் 
நீர்க் கிடைக்கும் . எப்பாறையில் , எந்த மண்ணில் , எந்த மரத்தின் 
வேர் நீரைக் கொண்டிருக்கும் , எங்கு நீரைச் 
வைத்திருக்கும் தவளையைக் காணலாம் என்பதையெல்லாம் 
நன்கு அறிந்திருப்பார்கள் . 

நெருப்பு சமூக வாழ்க்கைக்கு இன்றியமையாதது . இரவில் 
நெருப்பைச் சுற்றி அமர்ந்து குளிர்க் காய்வார்கள் , சமைப்பதற்கு 
நெருப்பு அவசியமானது . இதனை உராய்தல் மூலம் 
பெறுகிறார்கள் . 

கடினமான கூர்மையான முனையை 
டைய தடியை , ஒரு மென்மையான மரத்திலுள்ள ஒரு துளையில் 
செறுகி , கையால் தீப்பொறி வரும் வரை கடைவார்கள் . 

சில 
சமயங்களில் ஒரு குச்சியை மற்றக் குச்சிகளின் மேல் வைத்து , 
ரம்பம் போல் அறுத்துத் தீயை உண்டாக்குகிறார்கள் . இக் 
கூட்டத்தினர் செல்லும் இடங்களிலெல்லாம் எரியும் குச்சியை 
எடுத்துச் செல்லுவார்கள் . அதாவது உணவைத் தேடிச் 
செல்லும்போதோ , ஒரு குறிப்பிட்ட உறவினரைச் சந்திக்கும் . 
போதோ , பழங்குடிகளின் சடங்குகளை நடத்தும் போதோ 
இவ்வாறு எரியும் குச்சியை எடுத்துச் செல்வது வழக்கம் . 
மதம் 

பழங்குடிகளின் வாழ்க்கையில் காணப்படும் சடங்குகள் 
மதச் சம்பந்தமான கதைகள் , கடவுள் நம்பிக்கை முதலியன, 


சேர்த்து 


ஆஸ்திரேலியப் பழங்குடிகள் 

299 
அறிவதற்குச் சுவையாக இருக்கும் . முற்பிறப்பு ஆகியவற்றில் 
நம்பிக்கையுடையவர்கள் . அவர்களுடைய ஆவிகளின் இல்லங்கள் 
அவர்கள் நாட்டில் ஆங்காங்கே அமைந்திருக்கும் சடங்குகள் 
முக்கியமானவை . ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு நிலைகளைக் 
கடக்கும் போது ஒவ்வொரு சடங்கை மேற்கொள்வான் . 

இறப்பையும் , மறு பிறப்பையும் குறிக்கும் . 
சடங்கின் 

உடலை வருத்தக்கூடிய 

செயல்களைச் 
செய்ய வேண்டியிருக்கும் . கண்டத்தின் மேற்குப் பாதியில் 
வாழ்வார்கள் . உடலில் வட்டமான காயத்தை ஏற்பாடுத்திக் 
கொள்வார்கள் . சிறுவர்களுக்குச் சமூகச் சடங்குகள் , அடுத்து 
மதச்சம்பந்தமானக் கதைகள் , மத நம்பிக்கை , சடங்குகள் 
முதலியவைகளையும் பற்றி கற்றுக் கொடுப்பார்கள் . 


போது 


இவர்கள் நிலத்தை உழுது பயிரிடவில்லையானாலும் இயற் 
கைக்கு வழிபாடுகள் செய்து , தாம் அதனைச் சார்ந்திருப்பதை 
அறிவிப்பார்கள் . 

நிலத்தில் காணப்படும் உயிரினங்கள் , 
தாவரங்கள் மேலும் பெருக , வேண்டிக் கொள்வார்கள் . 
புனித இடங்களை 
டெங்களை அழித்தால் , 
அழித்தால் , உணவு 

கிடைக்காமல் 
என்று நம்பினார்கள் . கல்லறைகள் நினைவுச் 
சின்னங்கள் , முது மக்கள் தாழிகள் ஆகியவைகளை அழிக்க 
மாட்டார்கள் . 


மறைவார்கள் 


செப்பிடு வித்தையைக் கையாண்டனர் . நோயும் , மரணமும் 
இதனால் ஏற்படுபவை என்று நம்பினர் . - இதிலுள்ள ஒரு சிறந்த 
முறை " எலும்பைக் காட்டுதல் " ஆகும் . இதன்படி உடலில் 
காயம் ஏற்படுத்துமாறு செய்யலாம் . மருத்துவர்கள் உண்மை 
வழிகளைப் பின்பற்றி சிறிது மருத்துவக் கலையைப் பயன்படுத்தி 
வந்தனர் . இவர்கள் செப்பிடு வித்தையால் ஏற்பட்ட காயத்தை 
எதிரியின் உடலிலிருந்து நீக்கி விடுவார்கள் . 


கொண்டுள்ளது . 


ஆணை 


குடியமைப்பு 

ஒவ்வொரு பழங்குடியும் ஒரு குறிப்பிட்ட மரபையும் 
மொழியையும் 

குடித்தலைவனே 
செலுத்துபவனாக விளங்கினான் . ஒவ்வொரு பழங்குடியும் சிறு 
சிறு குழுக்களாகக் குறிக்கப்பட்டுள்ளது . குழுத் தலைவரும் , 
குடித் தலைவரைப் போலவே மரபு வழியைப் பின்பற்றியே 
தலைமை 

வகிக்கின்றனர் . பழங்குடியிலுள்ள முதியவர்கள் : 
மந்திரங்கள் செய்வதில் தேர்ச்சிப் பெற்றுள்ளனர் . பழங்குடி : 
ஒவ்வொன்றும் ஏதேனும் ஒரு செடியையோ, விளங்கையோ 


300 

ஆஸ்திரேலியா 
தனக்குரிய அடையாளமாகக் கொண்டிருக்கிறது . 

தங்கள் 
அடையாளத்தைக் காப்பதில் இப் பழங்குடிகள் கண்ணும் 
கருத்துமாக இருக்கின்றனர் . 


திருமண முறை 
இரத்தக் கலப்புள்ளவர்களும் திருமணம் 

செய்து 
கொள்ளலாம் . இத் திருமணத்தில் தாய்வழி மாமனையும் , 
அண்ணன் முறையில் வரும் ஆண் மகனையும் மணம் முடித்தல் 
இவர்களது வழக்கமாகும் . 


பழங்குடிகளும் , வெள்ளையர்களும் 

பழங்குடிகள் இக் கண்டத்தை அறிவதில் மிகவும் உதவியாக 
இருந்தனர் . இவர்கள் சிறந்த மாடு மேய்ப்பவர்கள் ;: 

குதிரை 
வீரர்கள் படகைக் கட்டுவதிலும் , உழைப்பதிலும் தேர்ந்தவர்கள் . 
மிருகங்களைப் பின்பற்றுவதில் தேர்ந்த இவர்கள் போலீஸுக்கு 
உதவியாக இருக்கிறார்கள் . ஏதும் அறிகுறிகள் இல்லையானாலும் , 
ஒரு வளைந்த புல் , ஒரு சிறிது அசைந்த கல் , லேசான தடயங்கள் 
முதலியவைகள் இருந்தால் , அவர்கள் விலங்குகளின் இருப் 
பிடத்தை அறிந்து கொள்ளவார்கள் . இந்த அறிவு அவர்களின் 
வாழ்க்கை முறையான உணவுச் சேகரித்தல் , வேட்டையாடுதல் 
Gதரிவித்த அனுபவ அறிவுகளாகும் . 


கலாசாரமும் , உளவியல் 

அறிவும் ஆஸ்திரேலியாவின் 
பழங்குடிகளின் எண்ணிக்கையை ஆறில் ஐந்து பங்காக 150 
ஆண்டுகளில் குறைத்தன . இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு 
பொருளாதார சமூக மத வாழ்க்கையை நடத்தினார்கள் . 
வெள்ளையர்களின் குடியேற்றத்தால் இவர்களின் சூழ்நிலை 
ஒவ்வொரு அம்சத்திலும் மாற்றப்பட்டது . அவர்களை நாட்டை 
விட்டுத் துரத்தி அவர்களுடைய நிலத்தை எடுத்துக்கொண் 
டார்கள் . புதிய , சமூகச் சட்டங்கள் , நீதிச் சட்டங்கள் முதலியன 
வற்றைப் புகுத்தினார்கள் . பழைய மத , செப்பிடு வித்தை . 
நம்பிக்கைகள் முதலியவற்றை அறவே ஒழித்தார்கள் . 


இவர்கள் இப் புதிய மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க முடிய 
வில்லை . இதனால் இவர்கள் ஒரு தனியான வாழ்க்கையை 
அமைத்துக் கொண்டார்கள் . 

கடைசியில் வியாதிகளின் 
பரவலால் அவர்கள் 

பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் . அவ் 
வியாதிக்கேற்ற தடுப்பு முறைகளை அறியவுமில்லை . தெரிந்து 
கொள்ளவுமில்லை . பழங்காலத்திலிருந்தே 

அரசாங்கங்கள் 


ஆஸ்திரேலியப் பழங்குடிகள் 

301 
இவர்களைக் காப்பாற்ற முயற்சி செய்தது . அவர்களின் நன்மையை 
உத்தேசித்து பல கொள்கைகள் பின்பற்றப்பட்டன . வடக்குப் 
பிராந்தியத்தில் பழங்குடிகளைக் கவனிக்கும் அரசாங்க அதிகாரி 
இவர்களின் நன்மைக்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி 
வருகிறார் . 

ஆஸ்திரேலிய பழங்குடிகளின் எண்ணிக்கை சுமாராக 45,000 : 
இதில் 20,000 க்கு மேற்பட்டவர்கள் வடக்குப் பிராந்தியத்தில் 
வாழ்கிறார்கள் . தூய பழங்குடிகளும் மற்றக் கலப்புப் பழங்குடி 
களும் சேர்ந்து சுமார் 1,22,100 பேர்கள் இருப்பார்கள் என 
உத்தேசமாகக் கணக்கிட்டுள்ளார்கள் . 
ஆஸ்திரேலிய அரசியலமைப்பின் 

படி , ஒவ்வொரு 
மாகாணமும் , அதில் வாழும் பழங்குடிகளின் நலனைக் கவனித்தல் 
வேண்டும் . கூட்டு அரசாங்கம் , பழங்குடிகளைப் பற்றிய ஒரு 
பொதுவான கொள்கையை உடையதாக இருந்தது . பழங்குடிகளை 
அவர்கள் வேறாகக் கருதமால் ஆஸ்திரேலியர்களுடன் சேர்ந்தவர் 
களாகவே கருதவேண்டும் என்று எண்ணினர் . 


சட்ட உரிமை 

ஆஸ்திரேலியப் பழங்குடிகளும் ஆஸ்திரேலியக் குடிமக்களா 
வார்கள் . அவர்களுக்குக் கூட்டு மாகாண , வடக்குப் பிராந்திய 
தேர்தலில் வாக்குரிமை உண்டு . அவர்களுக்குச் சமூக நல 
உதவிகள் அளிக்கப்படுகின்றன . 


ஆஸ்திரேலியா முழுவதுமே பழங்குடிகளுக்கு ஏற்படுத்தப் 
பட்ட சட்டத்தை அகற்றினார்கள் . முக்கியமாகத் தேவையான 
சட்டங்களை மட்டுமே அவர்களுக்கு விட்டு வைத்தார்கள் . 
பழங்குடிகளின் விருப்பம் , நன்மை , கலாசாரம் ஆகியவைகளை 
மதித்துக் காப்பாற்றி வருகின்றனர் . 


ஆட்சி முறை 

பழங்குடிகளின் நிலைகளுக்கேற்றவாறு , மாகாணங்களில் 
அவர்களுடைய கொள்கைகள் 

மாறுபட்டு , ஒவ்வொன்றும் 
அதற்கே உரிய பிரச்சினைகளைக் கொண்டிருந்தன . இந்த வேறு 
பாடுகள் அவைகளின் அடிப்படை எண்ணத்தை மாற்றவில்லை . 
வடக்குப் பிராந்தியத்தில் அரசாங்கம் பழங்குடிகளைத் தற்கால 
சமூகத்திற்கு ஏற்றவர்களாகச் செய்வதற்கு 

வேண்டிய 
கல்வியறிவு . சுகாதார வசதிகள் , குடியிருப்புகள் , பயிற்சிகள் 
முதலியவற்றைச் செய்ய திட்டமிட்டுப் பணியாற்றுகிறது . 


302 

ஆஸ்திரேலிய 
சுகாதாரம் 

கூட்டு அரசாங்கச் சுகாதார இலாக்காவும் பழங்குடிகளின் 
சுகாதாரம் வடக்குப் பிராந்திய அரசாங்க நலப்பிரிவும் பழங்குடி 
களின் நலனைக் கவனிக்கின்றன . 

முதலில் கூறிய கூட்டு 
அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் , விமான மருத்துவ உதவி , 
மருந்து விடுதிகள் முதலியவற்றையும் வடக்குப் பிராந்திய 
அரசாங்கம் மற்ற சிறிய மருத்துவ வசதிகளையும் கவனிக்கின்றன . 

பழங்குடிகளின் குடியிருப்புகள் , மிஷன் நிலையங்கள் , மனித 
நடமாட்டமில்லாத இடங்களுக்கு மருத்துவ 

அதிகாரிகள் 
முறையாக விமான முதலுதவி மூலமாகச் செல்கிறார்கள் . 
தொத்து வியாதிகள் பரவாமல் தடுக்க வருடத்திற்கு ஒருமுறை 
நடவடிக்கை எடுக்கிறார்கள் . 

பழங்குடி சிறுவர்களுக்குக் கூட்டு அரசாங்கம் உயர்தர 
கல்வியை அளிக்க ஏற்பாடு செய்து வருகின்றது . 

வடக்குப் பிராந்தியத்திலுள்ள பழங்குடிகளின் தனியான , 
தொழில் மேய்த்தல் தொழிலாகும் . இருந்தபோதிலும் தேர்ச்சி 
பெற்ற ( அல் ) பெறாத பழங்குடிகளுக்குத் தொழிற்சாலைகளில் 
வேலை வாய்ப்பையும் , சலுகை ஊதியத்தையும் அளிக்கிறார்கள் . 


19. போக்குவரத்து 


12,500 மைல் நீளமான 

கடற்கரைப் பகுதியையும் , 
3,000,000 சதுர மைல் பரப்பையும் சுமார் 12,000,000 மக்களையும் 
உடைய ஆஸ்திரேலியாவில் போக்குவரத்து ஓரளவு முன்னேறி 
யுள்ளது . இவற்றில் 560,000 மைல் சாலைகளும் . 75,000 மைல் 
விமானப் பாதைகளும் , 25,000 மைல் அராசாங்க இரயில் 
பாதைகளும் அடங்கும் . 


1967-68இல் ஆஸ்திரேலியாவின் போக்குவரத்துக்கான செலவு 
13063 மில்லியன் டாலர்கள் ஆகும் . இது தேசீயச் செலவினத்தில் 
13 % ஆகும் . இந்தச் செலவு ஆனது 1958-59ஆம் ஆண்டு 
செலவைவிட 100 % அதிகரித்துள்ளது . 


பண 


மாநில அரசு சாலைகளுக்கும் , இருப்புப் பாதைகளுக்கும் 
பொறுப்பானவை . மாநிலங்களுக்கு இடையிலுள்ள கப்பல் , 
விமானப் பாதைகளுக்குக் கூட்டாட்சி ( Federal ) அரசு 
பொறுப்பாய் உள்ளது . ஆனாலும் கூட்டாட்சி (Federal ) அரசு 
சகலவிதமானப் போக்குவரத்துப் 

போக்குவரத்துப் பிரச்சினைகளைத் தீர்க்க 
முயலுவதுடன் மாநில அரசுகளுக்குச் சாலைகளையும் , இருப்புப் 
பாதைகளையும் முன்னேற்றுவதற்குப் 

உதவியையும் 
அளித்துவருகின்றன . 

1946 இல் அமைக்கப்பட்ட ஆஸ்திரேலியப் போக்குவரத்து 
ஆலோசனைச் 

( The Australian Transport Advisory 
Council ) கூட்டாட்சி அரசின் கப்பல் மற்றும் , போக்குவரத்துத் 
துறை அமைச்சரைத் தலைவராகக் கொண்டுள்ளது . இந்தச் சபை 
நிர்வாகக் கூட்டாட்சி ( Federal ) அரசின் கப்பல் , மற்றப் போக்கு 
வரத்து அமைப்பின் பொறுப்பில் உள்ளது . இந்தச் சபை 
முக்கியமாகப் போக்குவரத்தில் எதிர்ப்படும் பிரச்சினைகளைச் 
சமாளிக்க உதவியாயிருந்து அத் துறையை முன்னேற்று 
விக்கிறது . 


சபை 


304 

ஆஸ்திரேலியா 
போக்குவரத்துச் சம்மந்தமானத் திட்டங்களை நிறைவேற்றும் 
பொறுப்பைக் கூட்டு அரசாங்கம் ( Federal ) , மாநில அரசுகள் 
பங்கிட்டுக்கொள்கின்றன . இந்தச் சபையானது கூட்டாட்சி 
( Federal ) மாநில அரசுகளின் அமைச்சுகள் சந்தித்துப் போக்கு 
வரத்துச் சம்பந்தமாகப் பேச ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறது . 
இவ்வாறு இரு அரசின் போக்குவரத்துப் பிரதிநிதிகளின் 
சந்திப்புகளால் போக்குவரத்துத் துறையில் குறிப்பிடத்தக்க 
முன்னேற்றங்களைக் காணமுடிகிறது . தவிரப் போக்குவரத்தி 
லுள்ள குறைபாடுகளையும் நீக்கப்படுகின்றன . 


இச் சபையின் மூலம் விசாரணைச் சபைகள் நிறுவப்பட்டு 
அவ்வப்போது போக்குவரத்துப் பிரச்சினைகள் பற்றி ஆராயப் 
படுவது இந்த ஆலோசனைச் சபையின் பயனுள்ளச் சேவை 
யாகும் . இந்த 

விசாரணைக் குழுக்கள் நாடு முழுவதும் 
வாகனங்கள் , சாலைகள் சம்பந்தப்பட்டச் சட்டங்கள் யாவும் 
ஒரே முறையில் இருக்கிறதா என்பதையும் கவனிக்கின்றன . 
இந்தக் குழுக்களில் பெரும்பாலானவை ஓர் ஒழுங்கு முறையின் 
கீழ் அமையப்பெற்றுக் குறிப்பிட்ட நாட்களில் சந்தித்துச் 
செயலாற்றித் தமது திட்டங்கள் , செயல்கள் பற்றிய 
அறிக்கையினை ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியன் போக்குவரத்து 
ஆலோசனைச் சபைக்கு அனுப்புகின்றன . 


வர்த்தக 


கப்பல் போக்குவரத்து 
ஆஸ்திரேலியா சுமார் 200 நாடுகள் , பிரதேசங்களுடன் 

உறவு கொண்டுள்ளது . 1967-68இல் இறக்குமதி 
27,572,158 டன்களாகும் . ஏற்றுமதி 41,339,064 டன்களாகும் . 
ஆஸ்திரேலியாவின் வர்த்தக வளர்ச்சியானது அந் நாட்டின் 
கப்பல் போக்குவரத்து முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக 
இருந்ததால் பல நாடுகளுடன் இக் கப்பல் போக்குவரத்து 
இன்றும் காணப்படுகிறது . ஆனால் ஆஸ்திரேலியாவின் முக்கிய 
வர்த்தகப் பாதைகள் பிரிட்டிஷ் ஐரோப்பிய மத்தியத்தரைக் 

துறைமுகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன . ஆஸ்தி 
ரேலியன் சந்தைப் பொருட்களை அதிகம் வாங்கும் நாடு ஜப்பான் . 
இது மொத்த ஏற்றுமதியில் 21.1 % ஐ வாங்குகிறது . ( 1967-68 ) 
ஜப்பானுக்கு அடுத்தபடியாக , கிரேட் பிரிட்டன் ஆஸ்திரேலியா 
வுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளது . இது 1967-68ஆம் 
ஆண்டின் ஆஸ்திரேலிய ஏற்றுமதியில் 13.9 % பொருட்களை 
வாங்கியது . 1967-68இல் ஆஸ்திரேலியாவுக்கு அதிக அளவு 
இறக்குமதி செய்த நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு ஆகும் . இது 
மொத்த இறக்குமதியில் 25.8 % பொருட்களை 

அளித்தது . 


கடல் 


போக்குவரத்து 

305 
கிரேட் பிரிட்டன் 22 • 1 % பொருட்களை அதே 

அதே வருடத்தில் 
இறக்குமதி செய்தது . மத்தியக் கிழக்கு நாடுகள் , இந்தோ 
னேஷியா , பீரூஜெய் ஆகிய நாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியா 
அதிக அளவு எண்ணெயை இறக்குமதி செய்கிறது . 

. 
1956-57இல் பிரிட்டன் துறைமுகங்களில் பதிவு செய்யப் 
பட்ட கப்பல்களில் 45 % ஆஸ்திரேலியத் துறைமுகங்களைப் பிற 
நாடுகளிலிருந்து 

அடைந்தன . ஆனால் இந்தச் சதவீதம் 
1967-68இல் 25 % ஆக குறைந்தது . 

சமீப ஆண்டுகளில் ஆசிய ஆஸ்திரேலியக் கப்பல் போக்கு 
வரத்துகளில் முன்னேற்றம் காணப்படுகிறது . 1967-68இல் 
ஆஸ்திரேலியாவை அடைந்த வெளிநாட்டுக் கப்பல்களில் 17 % 
ஜப்பானைச் சேர்ந்தவையாகும் . 

பசுபிக் கடற்பாதைகள் ஆஸ்திரேலியாவைத் தீவுகள் 
பிரதேசங்கள் ( Teritones ) , நியூசிலாந்து , கனடா , அமெரிக்க 
ஐக்கிய நாடுகள் , தென் அமெரிக்கா ஆகியவற்றின் மேற்குத் 
துறைமுகங்களையும் , பனாமாக்கால்வாய் மூலம் அமெரிக்க 
ஐக்கிய நாட்டின் கிழக்குக் கடற்கரைத் துறைமுகங்களையும் 
இணைக்கின்றன .. சமீபத்தில் குளிர்ச்சாதனங் 

கொண்ட 
விரைவுக் கப்பல் பாதைகள் ( Refrigerated Express lines ) கிழக்கு 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளை ஆஸ்திரேலியாவுடன் அடிக்கடித் 
தொடர்பு கொள்ளச் செய்கின்றன . ( மாதந்தோறும் ) சிலியுடன் 
3 மாதத்துக்கு ஒரு தடவை நேரடிக் கப்பல் உண்டு . ஆப்பிரிக் 
காவின் பெரும்பாலான நாடுகளுடனும் ஆஸ்திரேலியா கப்பல் 
போக்குவரத்துத் தொடர்புடையது .. 


வ 


சமீபகால கப்பல் தொழிலில் வெளிநாட்டு வர்த்தகத் 
துக்குப் புதிய முறைகளான கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன . 
ஆஸ்திரேலியாவிலிருந்து ஐரோப்பா செல்லும் 4 

செல்லும் 4 பாதை 
களும் , கிழக்கு ஆசியா , ஸ்வீடிஷ் ஆஸ்திரேலியா , ஹாலந்து . 
ஸ்காண்டிய வகைக் கப்பல்களையே பயன்படுத்துகின்றன.. 
நியுகினியாவுடன் கொண்டுள்ள வர்த்தகத்துக்கான நியுகினியா 
ஆஸ்திரேலியக் கப்பல் பாதையானது சாமான் கப்பல்களையே 
உபயோகப்படுத்துகின்றது . ஆஸ்திரேலியாவுக்கும் , கூட்டுப் 
பிராந்தியத்துக்கும் இடையில் தொடர்ந்த . சாமான் கப்பல் 
போக்குவரத்து உண்டு . ஓவர்ஸீஸ் கன்டெய்னர்ஸ் லிமிடெட் 
( Overseas Containers Limited ) கம்பெனி 4 செலுலார் 
கன்டெய்னர் கப்பல்களை இந்தப் பாதையில் விட்டுள்ளது . 
பின்பு மேலும் இரண்டு 

விடப்பட 

இருக்கின்றன . 
ஆஸ்தி - 20 


. 


306 


ஆஸ்திரேலியா 


அஸோஸியேடட் கன்டெய்னர் போக்குவரத்து கம்பெனி 
2 செல்லுலார் கன்டெய்னர் கப்பல்களை ஆஸ்திரேலியாவுக்கும் , 
ஐரோப்பாவுக்கும் இடையில் போக்குவரத்துக்கு விட்டுள்ளது . 
ஆஸ்திரேலிய அரசாங்கக் கப்பல் துறையானது 2 செல்லுலார் 
கன்டெய்னர் கப்பல்களை வாங்கிப் பிரிட்டன் ஐரோப்பியப் 
பாதையில் ஒன்றும் , வட அமெரிக்கப் பாதையில் ஒன்றுமாக 
விட உள்ளது . தவிர சாமான் கப்பல் ஒன்றை ஜப்பானுக்கும் , 
ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் உபயோகிக்க எண்ணியுள்ளது . 
இதே பாதையில் ஜப்பான் அரசாங்கத்தின் கூட்டு மூலம் 
இன்னொரு கப்பலும் விடப்பட்டுள்ளது . ஆஸ்திரேலியாவில் 
கப்பல் கம்பெனி ஒன்று இத்தகையக் கப்பல்களை ஜப்பான் 
ஆஸ்திரேலியக் கடற்பாதையில் விடுவதாகவும் , ஜப்பானியக் 
கம்பெனிகள் செல்லுலார் கன்டெய்னர் கப்பல்களை விடுவதாகவும் 
உள்ளன . 


ஆஸ்திரேலியாவுக்குக் கப்பல் மூலம் பிரயாணிகள் போக்கு 
வரத்து விரைவாக நல்ல வகையில் முன்னேறியுள்ளது . 
ஆஸ்திரேலியாவிலிருந்து செல்வதற்கும் , ஆஸ்திரேலியாவை 
அடையவும் முன்பைவிட 

தற்போது அதிகளவு 

மக்கள் 
பிரயாணம் செய்கின்றனர் . ஐரோப்பாவிலிருந்து பலரும் 
ஆஸ்திரேலியாவுக்குக் குடியேறுவதாலும் , பசுபிக்கினீ தென் 
பகுதிவரை உல்லாசப் 

உல்லாசப் பயணிகளுக்கான வசதிகள் செய்யப் 
பட்டமையாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது . 

1968 டிசம்பர் 31 இல் ஆஸ்திரேலியக் கப்பல் துறைகளில் 
சுமார் 142 கப்பல்கள் தங்கின . 109 கப்பல்கள் உள்நாட்டுப் 
போக்குவரத்தில் ஈடுபட்டன . ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 
14 கப்பல்கள் வெளிநாட்டு வர்த்தகம் போக்குவரத்துகளில் 
ஈடுபட்டன . 


ஆனால் 1969 - ஜூனில் இந்தக் கப்பல் தொகுதியில் 14 
கப்பல்கள் இழக்கப்பட்டன . ஆனால் இந்த நஷ்டத்தை ஆஸ்தி 
ரேலியா , மீண்டும் பெற்று , 13 கப்பல்கள் பெருமளவில் ஈடு 
செய்தன . இவற்றில் 8 வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப் 
பட்டவை . ஆஸ்ரேலியாவில் கட்டப்பட்ட 5 கப்பல்களில் ஒன்று 
பிரயாணிகள் கப்பல் இரண்டு டாங்கர்கள் . மீதி இரண்டில் 
ஒன்று பொருள் சுமக்கவும் மற்றது கன்டெய்னராகவும் பயன் 
பட்டன . 

அரசாங்கத்தின் சம்மதத்துடன் ஆஸ்திரேலியாவில் கரை 
யோர பெட்ரோலிய வர்த்தகத்தை ஆஸ்திரேலியாவிலேயே 


போக்குவரத்து 

301 
கட்டப்பட்ட அனுமதி பெற்ற டாங்கர்களே தற்போது 
கவனித்து வருகின்றனர் . இன்னுமொரு டாங்கர் கட்டப்பட்டு 
வருகிறது . இதேபோல உள் நாட்டுக் கடற்கரைகளில் பெட் 
ரோலிய வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள வெளி நாட்டு டாங்கர் 
களுக்குப் பதிலாக ஆஸ்திரேலிய டாங்கர்களிலேயே ஈடுபடுத்த் 
திட்டம் உள்ளது . 


ஆஸ்திரேலியாவில் 

மிகப் 

பெரிய கப்பல் நிறுவனம் 
கூட்டாட்சியின் கீழுள்ள ஆஸ்திரேலியன் தேசீய வழி ( ANL ) 
நிறுவனமாகும் . இது 34 கப்பல்களை உடையது . இது டாஸ்மேனி 
யாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் பல கப்பல்களைப் 
போக்குவரத்துக்கு விட்டுள்ளது . ஆனால் " ஆஸ்திரேலியன் 
டிரேடர்ஸ் ( Australian Traders ) . ஆஸ்திரேலியன் எக்ஸ்பிரஸ் 
( Express of Australian ) , பிரின்ஸஸ் ஆப் டாஸ்மேனியா 
( Princes of Tasmania ) . பாஸ் டிரேடர் ( Bas Trader ) ஆகியன 
ஆகும் . கீழ்க்கண்ட கப்பல்கள் இதே பாதையில் விடப்பட 
இருக்கின்றன . 


1. மூன்று சாமான் பிரயாணிகள் ( 3 Vehicle Deck Gorge ) 
கப்பல்கள் இவற்றில் இரண்டு மெல்பர்ன் குயின்ஸ்லாந்து 
வர்த்தகப் பாதையில் விடப்படும் . 


2. 55,000 டன் எடையுள்ள சுமைத் தூக்கும் கப்பல் . 


3. சிறப்பு அம்சங்களுள்ள கன்டெய்னர் . கப்பல் . இது 
டார்வின் வர்த்தகத்தால் ஈடுபடுத்தப்படும் . 


1969 ஆஸ்திரேலியத் தேசீய வழி ( ANL ) கம்பெனி ஜப்பானின் 
கூட்டுடன் , ஜப்பானுடன் கன்டெய்லர் கப்பல் போக்குவரத்து 
களில் ஈடுபட்டுள்ளது. 


புரோக்கன் ஹில் புரொப்ரைடரி - கம்பெனி லியிடெட் 
( The Broken Hill Proprietery . Co. Ltd. ) . 16 , கப்பல்கள் 
நியூகாசில் , போர்ட் கெம்ளா , வயாலா , குவினானா ஆகிய இடங் 
களுக்கு 

இரும்புத் தாது 

போன்ற 

மூலப் 
பொருட்களை எடுத்துச் செல்வதும் , உற்பத்திப் பொருள்களை 
எடுத்து வருவதுமான தொழில்களில் ஈடுபட்டுள்ளன . 1968 இல் 
புதிதாக அயர்ன் ஹண்டர் ( Iron - Hunter ) என்ற கப்பல் 


இடையில் 


108 

ஆஸ்திரேலியா 
வயாலா கப்பல் கட்டும் துறைமுகத்தில் இந்தக் கம்பெனிக்காகக் 
கட்டப்பட்டது . 


பல்ஷிப்ஸ் லிமிடெட் ( Bulkships Limited ) கம்பெனி 
4 சுமை தூக்கும் கப்பல்களை , இரும்புத் தாதுவை ஆஸ்திரேலியா 
கரையோர நகரங்களுக்கு எடுத்துச் செல்ல ஈடுபடுத்தியுள்ளது . 
இந்தக் கம்பெனிக்காகவும் வயாலா துறைமுகத்தில் மனூரா " 
( Manoora ) என்ற கப்பல் 1969 இல் கட்டப்பட்டது . " கனிம்ப்ளா 
( Kanimbla )) என்ற கப்பலும் 1969 இல் இத் தொழிலில் 
ஈடுபடுத்தப்பட்டது . 


கப்பல்களில் பொருள் ஏற்றுவதால் மனித உழைப்பு 


இந்தத் துறையில் மேற்பார்வைக்காக 

தலைவரும் 
( Chairman ) , இரு உபதலைவர்களும் உள்ளனர் . இவர்கள் 
பொருள்களை ஏற்றும் தொழிலாளர் கணக்கெடுப்பு , தொழில் 
களைப் பாகுபடுத்திக் கொடுத்தல் , சம்பளம் வழங்குதல் போன்ற 
வேலைகளைச் செய்கின்றனர் . 7 பெரிய துறைமுகங்களில் நிரந்தர 
மான வேலைகள் மக்களுக்குத் தரப்பட்டுள்ளன . இத்தகைய 
நிரந்தர வேலை ஸ்தானங்கள் மொத்தத்தில் 90 % ஆகும் . 
மார்ச் 1969 இல் , 17,898 பதிவு செய்யப்பட்ட துறைமுகத் 
தொழிலாளர்கள் இருந்தனர் . 1967-68இல் 110,70,000 டன்கள் 
எடையுள்ள பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன . இதே 
ஆண்டில் 16,300,000 டன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன . 


ஆஸ்திரேலியன் ஸ்டீவடிரின் அதாரிடியின் ( The Australian 
Stevedoring Authority ) 1967-68ஆம் ஆண்டின் - மொத்த 
வருமானம் 12,352,138 டாலர்களாகவும் , மொத்த செலவினம் 
8,616,311 டாலர்களாகவும் கணக்கிடப்பட்டன . 


66 


. 


துறைமுகங்களும் , துறைமுகப்பட்டினங்களும் 

ஆஸ்திரேலியாவில் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த 
துறைமுகப்பட்டினங்களும் உள்ளன . முக்கியத் துறைமுகப் 
பட்டினங்கள் மாநிலத் தலைநகரங்கள் , தொழில்களில் , நகரங் 
களுடன் தொடர்பு கொண்டுள்ளன . பின்வரும் பட்டியல் 
துறைமுகங்களின் உள் நாட்டு வெளிநாட்டுத் தொடர்பு , மற்றப் 
பொருள்களை வெளியேற்றி உள் கொணர்ந்த திறன் அடிப் 
படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது . 


போக்குவரத்து 


309 


துறைமுகங்கள் 


மில்லியன் டன் 
பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி 


1688 


11-0 


10.6 


சிட்னி 
மெல்பர்ன் 
நியுகாசில் 
போர்ட்கெம்ளா 
பிரிமான்டில் 
டாம்பியர் 
கீலாங் 


9 5 


9.5 
70 
6.0 


வயாலா 


5-6 


4.6 


3-9 


3.0 


2-6 


பிரிஸ்பர்ன் 
போர்ட் ஹெட்லாண்ட் 
கிளாட்ஸ்டோன் 
அடிலெய்ட் 
போர்ட் ஸ்டான்ராக் 
யாம்பி 
வைப்பா 
ஹோபார்ட் 
லான்செஸ்டன் 


2.2 


2.0 


18 


1 : 5 


10 


மாநில அரசினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 
கொண்ட ட்ரஸ்டுகள் . குழுக்கள் தான் துறைமுகங்களை நிர்வகிக் 
கின்றன . சில துறைமுகங்கள் மாநில அரசுகளின் நேரடி 
மேற்பார்வையின் கீழ் உள்ளன . 


நியூசௌத்வேல்ஸிலுள்ள சிட்னி , நியுகாசில் , பாடனிபே 
ஆகிய துறைமுகங்கள் 1936 இல் ஆரம்பித்த நியூசௌத்வேல்ஸின் 
கப்பல் நிர்வாகம் என்ற போர்டின் மேற்பார்வையில் உள்ளன . 
இந்தப் போர்டு இந்த 3 துறைமுகங்களின் நிர்வாகம் , திட்டம் , 
அமைப்பு , பாதுகாப்பு இவை யாவுக்கும் பொறுப்பாயுள்ளது . 
நியூசௌத்வேல்ஸிலுள்ள ஏனைய துறைமுகங்களின் நிர்வாகம் , 
பொறுப்பை மட்டும் மாநில அரசின் சார்பில் மேற்கூறிய போர்டு 
வகிக்கிறது . ஆனால் ஏனைய தொழில்களையெல்லாம் அம் மாநில 
அரசின் பொதுப்பணித் துறை கவனிக்கிறது . 


310 . 

ஆஸ்திரேலியா 
சிட்னி துறைமுகம் 21 சதுரமைல் பரப்புடையதாயும் ,, 
பாதி பரப்பு 30 : ஆழமுடையதாயும் உள்ளது . நகரின் மத்திய 
வியாபாரப் பகுதிவரை கப்பல்கள் 

வருவதற்கு வசதிகள் 
உள்ளன . கோதுமை , கம்பளி ஆகியவற்றைப் பத்திரப்படுத்தி 
வைப்பதற்கான பலவகை வசதிகளும் உண்டு . 

1966 முதல் கப்பல் துறை போர்டு 10 வருட திட்டத்தின் 
அடிப்படையில் சிட்னி நியுகாசில் ஆகிய 

துறைமுகங்களை 
நிர்வகித்தது . முதல் 5 வருடங்களில் கப்பல்கள் கரையில் தங்கும் 
போது ஏற்றுமதி , இறக்குமதி செய்வதற்கு வசதியான மேடை 
களைத் திருத்திக் கட்டுதல் , கன்டெய்னர் துறைகளை ( Container 
Berth ) திருத்திக் கட்டுதல் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன . 


கானலில் ( Kurnell ) உள்ள பெரிய எண்ணெய்ச் சுத்திகரிப்பு 
நிலையத்துக்கு முக்கிய துறைமுகமாகப் பாடனி பே அமைகிறது . 
இத் துறைமுகத்தின் தொழில் நுணுக்கப் பிரச்சினைகள் மற்றும் 
அதன் முன்னேற்றம் ஆகியவற்றை மேற்கூறிய கப்பல் துறை 
போர்டு கவனித்தது . இத் துறைமுகத்தை நியூசௌத்வேல்ஸின் 
இரண்டாவது பொதுத்துறைமுகமாக அமைக்கத் திட்டம் 


உள்ளது . 


நியுகாசிலிலிருந்து ஓரளவு விவசாயப் பொருட்கள் ஏற்றுமதி 
செய்யப்பட்டாலும் அது இரும்பு எஃகு , நிலக்கரிக்கு உரிய துறை 
முகமாகக் கருதப்படுகிறது . 


ஓலாங்காங் ( Wollongong ) தொழில் பிரதேசத்தின் தேவை 
களை எல்லாம் ( கப்பல் சம்பந்தமான ) போர்ட்கெம்ளா பூர்த்தி 
செய்கிறது . 

மெல்பர்ன் துறைமுகம் 10 சதுர மைல் பரப்புடையது . 
100 துறைகளை ( Berth ) உடையது . இந்தத் துறைகளின் மொத்த 
நீளம் 12 மைல்கள் . இவற்றில் 80 க்கு மேலானவை தினசரி 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . ஏனைய ஆற்று முகத் துறை 
முகங்களைப்போல , மெல்பர்னிலும் நீரின் ஆழத்தைப் பேணு 
வதற்காக அடிக்கடி ஆற்று வண்டல் , சேறு ஆகியன அகற்றப் 
படும் . இத் துறைமுகத்தின் மூலம் உள்நாட்டு வெளிநாட்டு 
வர்த்தகங்கள் நடைபெறுகின்றன . 

கூட் தீவில் ( Cood Island ) முதல் கன்டெய்னர் துறைக்கான 
வேலைகள் யாவும் முடிக்கப்பட்டு 

விட்டன . தற்போது 
கன்டெய்னர் கப்பல்கள் வந்து தங்குவதற்கான ஏனைய வசதிகள் 
செய்யப்பட்டு வருகின்றன . 


. 


போக்குவரத்து 

311 
போர்ட் பிலிப் குடாவின் மேற்குக் கரையிலுள்ள கீலாங் 
( Gcelong ) துறைமுகம் மெல்பர்னுக்குத் தென்மேற்கில் 50 மைல் 
தூரத்தில் உள்ளது . இது விக்டோரியாவின் இரண்டாவது 
முக்கியத் துறைமுகமாகும் . இத் துறைமுக மூலம் அருகிலுள்ள 
பெட்ரோலியம் தொழிற்சாலை நகரங்களுக்கான உணவுப் 
பொருட்கள் வினியோகிக்கப்படுகின்றன . 


மேற்கு ஆஸ்திரேலியாவின் முக்கியத் 

துறைமுகம் 
பிரிமான்டில் ஆகும் . இது பிரிமான்டில் போர்ட் அதாரட்டியால் 
நிர்வகிக்கப்படுகின்றது . குவினானா இத் துறைமுகத்தின் எல்லையில் 
உள்ளது . இவ்விரு துறைமுகங்களும் சேர்ந்து 180 சதுர மைல் 
நீர்ப் பரப்பினை உடையன . வெளிநாட்டுக் கன்டெய்னர் கப்பல்கள் 
தங்க வசதிகள் செய்யவும் , கன்டெய்னர் ( 45 டன் எடையுள்ள ) 
தூக்கி ( Crane ) அமைக்கவும் சிறப்பான துறைகள் அமைக்கவும் 
சுமார் 12,000,000 டாலர்கள் செலவாயின . 


குயின்ஸ்லாந்தில் பிரிஸ்பேனிலுள்ள கப்பல் தங்கும் 
மேடைகள் ( Wharues ) தனிப்பட்டவர்களால் ஆளப்படுகின்றன . 
உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகங்களுக்கான வசதிகள் செய்யப் 
பட்டு வருகின்றன . 


தென் ஆஸ்திரேலியாவிலுள்ள போர்ட் அடிலெய்ட் , 
அம் மாநிலத் துறைமுக , கப்பல் போக்குவரத்துத் துறையின் 
கீழுள்ளது . இங்கிருந்து மொத்தமாகக் கோதுமை ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது . 


19 ஆம் 


இருப்புப் பாதைகள் 

இரயில் போக்குவரத்து ஆஸ்திரேலியப் பொருளாதார 
முன்னேற்றத்துக்கு முக்கிய ஆதார்மாக உள்ளது .. 
நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏராளமான பணச் செலவில் 
இரயில் பாதைகள் விஸ்தரிக்கப்பட்டன . எல்லா மாநில 
அரசுகளின் இரயில்வேக்களுக்குமான மொத்த முதலீடு சுமார் 
1,577,000,000 டாலர்களாகும் . 


1967-68 இல் குயின்ஸ்லாந்து , நியூசௌத்வேல்ஸ் , மேற்கு 
ஆஸ்திரேலிய மாநில அரசுகளின் இரயில் போக்குவரத்தில் 
பெற்ற இலாபங்கள் முறையே 30,027,000 டாலர் , 6.583,000 டாலர் . 
9.955,000 டாலர்கள் ஆகும் . ( படம் 30 ) 


312 


ஆஸ்திரேலியா 


காமன்வெல்த் இரயில்வேயில் நிர்வகிக்கப்படும் இரயில் 
பாதைகள் மூலம் சுமார் 9.25,000 டாலர்கள் இலாபம் பெறப் 
படுகிறது . இந்தப் பாதைகள் 

போர்ட்பியரிக்கும் கால் 
கூர்லிக்கும் இடையிலுள்ள 

டிரான்ஸ் ஆஸ்திரேலியன் 
இரயில்வே பாதை , போர்ட் அகஸ்டாவுக்கும் , ஹாக்கர்க்கும் 
இடையிலுள்ள மத்திய ஆஸ்திரேலிய இரயில்வே (36 ) தென் 
ஆஸ்திரேலியாவிலுள்ள ஸ்டர்லிங் நார்த்துக்கும் , மாரிக்கும் 
இடையிலுள்ள இரயில்வே பாதை ( 4 81 " ) , மற்றும் மாரீக்கும் 


பி 


| 


-. 


༼ - པའི་ 

- 


* 


. 


ப 
: 


+ 


. 


படம் 30 ; இருப்புப் பாதைகள் 


பாதை . 


குயின் 


ஆலிஸ்ஸ்பிரிங்குக்கும் இடையிலுள்ள இரயில்வே 
( 3 61 ) வடக்கு ஆஸ்திரேலியாவில் டார்வினுக்கும் , பிர்டம்க்கும் 
இடையிலுள்ள 

பாதை , நியூ சௌத்வேல்சிலுள்ள 
பியனுக்கும் கான்பராவுக்கும் இடையிலுள்ள ஆஸ்திரேலியத் 
தலைநகரப் ( Australian Capital Teritory ) பிராந்திய இரயில்வே 
ஆகியவை ஆகும் . 

கிழக்கு மேற்குக் கடற்கரைகளை இணைக்கும் முக்கியப் 
பாதைகள் அமைக்கும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன . 


போக்குவரத்து 

313 
இப் பாதைகள் : ( 1 ) மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால் 
கூர்லியிலிருந்து பெர்த் , பிரிமான்டில் , குவினானா 
இடங்களை இணைக்கும் 460 மைல் நீண்ட பாதை . ( 2 ) தெற்கு 
ஆஸ்திரேலியாவிலுள்ள போர்ட் பியரியிலிருந்து நியூசௌத் 
வேல்சிலுள்ள புரோக்கன் ஹில் வரையுள்ள பாதை . இந்தப் 
பாதைகள் யாவும் அமைக்கப்பட்ட பின்னர் மேற்கு ஆஸ்தி 
ரேலியாவில் பெர்த்திலிருந்து குயின்ஸ்லாந்திலுள்ள பிரிஸ்பேன் 
வரைத் தொடர்ச்சியான நல்ல பாதையைக் காணலாம் . இப் 
பாதைகளின் அமைப்புப் பொறுப்பானது மாநில அரசுகளுக் 
கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது . கூட்டு அரசுடன் 
இம் மாநிலங்கள் இந்த வேலைக்காகச் சில ஒப்பந்தங்கள் 
செய்துள்ளன . கூட்டு அரசு மாநிலங்களுக்குப் பண உதவி 
செய்வதும் , பின் 

அவை பகுதி பகுதியாகத் திருப்பித் 
தருதலும் அவ் வொப்பந்தங்களில் ஒன்றாகும் . ( படம் 30 - A ) 


படம் 30 - A . -ஆஸ்திரேலியாவின் பெரும்பான்மையானப் பொருட்கள் 

சாலை வண்டிகள் மூலம் கொண்டு செல்லப்படுதல் 


மேற்கு ஆஸ்திரேலியாவில் மொத்த செலவினம் 130,000,000 
டாலர்களாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது . 

கால்கூர்லிக்கும் , பிரிமான்டில் , குவினானாவுக்கும் இடையி 
லுள்ள முக்கியப் பாதையில் வேலைகள் முடிந்துவிட்டன . 
தற்போது இந்தப் பாதை உபயோகப்படுத்தப்படுகின்றது . 

1968 இல் போர்ட்பியரியிலிருந்து பொருள்கள் - எடுத்துச் 
செல்லும் பாதை ஒன்றும் , 1969 இல் பிரயாணிகள் செல்லும் 
பாதை ஒன்றும் அமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப் 
பட்டன . 


போர்ட்பியரிக்கும் புரோக்கன் ஹில்லுக்கும் இடையில் 
போடப்படும் பாதையின் வேலைகள் சுமார் 52,000,000 டாலர் 
செலவில் கட்டப்பட்டுவிட்டன . இந்தப் பாதையில் பொருள் 


314 

ஆஸ்திரேலியா 
தூக்கும் வண்டிகளும் , சிட்னிக்கும் பெர்த்துக்கும் இடையில் 
பிரயாணிகள் செல்லும் குளிர்ச்சாதன வண்டிகளும் 
செல்கின்றன . 


கூட்டு அரசின் சொந்தப் பாதையான டிரான்ஸ் ஆஸ்தி 
ரேலிய வழி வேலைகளும் நடைபெற்று வருகின்றன . 


சாலைகள் 


1967 ஜுனில் ஆஸ்திரேலியாவில் 563,852 . மைல்கள் 
சாலைகள் 

இருந்தன . இவற்றில் கப்பிப் போடப்பட்டவை 
101,044 மைல்களும் , கற்கள் மட்டும் இடப்பட்டவை 142,465 
மைல்களும் , கற்களும் போடப்படாமல் இருப்பவை 320 , 343 
மைல்களும் ஆகும் . ஒவ்வொரு மாநிலத்திலும் சாலைகள் 
அமைத்தலும் , அவற்றைக் காத்தலும் மாநில அரசுகளின் 
பொறுப்பில் உள்ளன . இவற்றை முனிசிபல் , மாவட்ட சாலைப் 
போர்டுகள் ( District Road Boards ) ஆகியவையும் 

கியவையும் சேர்ந்து 
நிர்வகிக்கின்றன . கூட்டாட்சி அரசு கூட்டுப் பிராந்தியங்களில் 
( Federal Territory ) சாலை அமைப்புகளைக் 

கவனிக்கிறது . 
ஒவ்வொரு மாநிலமும் சாலைகளின் அமைப்பு . பாதுகாப்பு 
இவற்றைக் கவனிக்க ஒரு தனி வாரியத்தை நிறுவியுள்ளன . 


1967 இல் மாநிலங்கள் , கூட்டு அரசு தவிர ஏனைய 
உள் நாட்டு நிர்வாகக் குழுக்கள் , சாலைகள் - பொருட்டுச் 
செலவழித்தப் பணத்தின் மொத்த அளவு 537,000,000 டாலர்கள் 
ஆகும் . 1966 இல் மாநில அரசுகள் 32 % . கூட்டாட்சி அரசு 31 % . 
ஏனையவை 37 % செலவிட்டன . 


காமன்வெல்த் அரசாங்கம் 

1969 இல் மாநிலங்களுக்கு 
5 வருட இடைவெளியில் ( 1969-74 ) அடிப்படைத் தேவை 
களுக்கு 1,200,000,000 டாலர்களும் , ஏனையத் 

தேவை 
களுக்கு 52,050,000 டாலர்களும் கடனாக வழங்க ஏற்பாடுகள் 
செய்துள்ளது . இவை 4 பிரிவுகளாக வழங்கப்படும் . 


வை : ( 1 ) நகரங்களின் சாலைகள் 

600,690,000 
( 2 ) கிராமங்களின் சாலைகள் 

186.760,000 
( 3 ) ஏனைய கிராமச் சாலைகள் 394,550,000 
( 4 ) திட்டங்கள் ஆராய்ச்சிச் சாலைகள் 18,000,000 


1 


: 


1 


போக்குவரத்து 


315 , 


பண உதவிப் பெறுவதில் மாநிலங்களின் பங்கு ( டாலர்கள் ) 


மாநிலம் 


1969 : 70 | 70-71 


71.72 


72.73 . 


73-74 மொத்தம் 


நியூ சௌத்வேல்ஸ் 


57,060 


64,98074,500 


85.590 ] 98.270 | 380.400 


விக்டோரியா 


குயின்ஸ்லாந்து 
தென் ஆஸ்திரேலியா 


38,160 | 43,460 | 49,820 | 57,240 | 65,720 | 254,400 
34,740 | 39,560 | 45,360 | 52,100 | 59.830 | 231,600 
21,000 | 23.500 | 25,500 | 28,000 | 31,000 | 129,000 


மேற்கு 
டாஸ்மேனியா 


32,940 ) ) | 

36.270 39,250 43,910 48,030200,400 
9,100 10,230 | 10,820 | 12,150 | 13,950 56,250 


மொத்தம் 


193,000 | 218,000 | 245 259 | 279,000 | 316,800 | 1,252,050 


! 


சாலைப் பாதுகாப்பு 

ஆஸ்திரேலியா உலகின் அதிக வாகனங்களையுடைய 
நாடுகளில் ஒன்று . இங்கு 1000 பேருக்கு 300 மோட்டார்கள் 
உண்டு . வருடத்தில் நடைபெறும் சகல விபத்துகளில் சாலை 
விபத்துகள் 93 % ஆகவும் , அந் நாட்டின் முக்கிய சமூகப் 
பொருளாதாரப் பிரச்சினையாயும் , சுமார் 350,000,000 டாலர் 
செலவினைத் தருவனவாயும் உள்ளன . 


ப 


1967 இல் இவ் விபத்துகள் குறைந்திருந்தபோதும் 1968 இல் 
3430 பேர்கள் கொல்லப்பட்டனர் . 1663 இல் 10,000 மோட்டார் 
களுக்கு 7.7 வீதம் விபத்து நேர்ந்தது . ஆனால் 1967 இல் 79 ஆக 
உயர்ந்து 1968 இல் 100,000,000 மைல்கள் சாலைப் போக்குவரத்தில் 
9.9 விபத்துக்கள் நேர்ந்தபோதும் 20 வருடங்களுக்கு முன்னிருந்த 
எண்ணிக்கையில் பாதிக்கும் குறைவாகும் . சமீப காலத்தில் 
எடுக்கப்பட்ட பல நடவடிக்கைகள் இத்தகைய விபத்துகளைக் 
குறைத்து வருகின்றன . 


. 


: 


விமானம் 

12,000,000 ; மக்களையுடைய ஆஸ்திரேலியாவில் உள் 
நாட்டுக்குள் வருடத்துக்கு 5,000,000 பிரயாணிகள் விமானங் 
களில் - போக்குவரத்துச் செய்கின்றனர் . ஆஸ்திரேலியா 
உலகிலேயே 6 வது அதிக விமானப் போக்குவரத்துடைய 
நாடாகக் கருதப்படுகிறது . 


316 

ஆஸ்திரேலியா 
1921 முதல் தொடர்ச்சியான விமானப் போக்குவரத்து 
ஆரம்பித்தது . இவ் வாண்டில் ஆஸ்திரேலியன் விமான 
வழிகள் ( Australian Airways ) ஜெரால்டனுக்கும் , டர்பிக்கும் 
இடையில் , 1195 மைல்களுக்கும் மேலான தூரத்தில் விமானப் 
போக்குவரத்துகளை ஆரம்பித்தது . ஆஸ்திரேலிய விமானப் 
பாதைகள் மாநிலத் தலைநகரங்களை ஏனைய உள்நாட்டு நகர் 
களுடன் 

சுமார் 95,000 மைல் தூரத்துக்கு இணைக்கின்றன . 
விமானக் கட்டணங்கள் உலகிலேயே மிகக் 

குறைவாகப் 
பெறப்படுகிறது . உள் நாட்டுத் தலைநகரங்களுக்குள் உள்ள 
போக்குவரத்துக்கான முதல் வகுப்புக் கட்டணம் ஒரு மைலுக்கு 
6-4C ஆகவும் , டூரிஸ்ட் வகுப்புக் கட்டணம் 5 • 4 C ஆகவும் 
உள்ளது . இப் பாதைகள் மிகப் பாதுகாப்பானவையும் ஆகும் . 


பல 


பல 


ஆஸ்திரேலியர்கள் விமானப் போக்குவரத்துத் 
துறையில் நல்ல 

கண்டுபிடிப்புகள் செய்துள்ளனர் . 
( உ - ம் ) சர் . சார்லஸ் , கிப்ஸ்போர்டு ஸ்மித் , ஹாக்கர் . ஹிஸ்கிலர் , 
ரேபாரர் , ஸர் . கோல்டன் டெய்லர் , ஸ்மித் சகோதரர்கள் 
ஆகியோராவர் . ஆஸ்திரேலியப் பிரயாணிகளே முதன் முதலில் 
பெரிய சமுத்திரங்களைக் கடந்தவர்களாவர் . வடக்கு அட்லாண் 
டிக்கில் பிரயாணம் செய்ய முதல் முதலில் முயன்றவரும் ஹாரி 
ஹாக்கர் என்ற ஆஸ்திரேலியரே . 


ஆஸ்திரேலியாவின் சர்வதேச விமான நிறுவனமான 
குலான்டஸ் ஏர்வேய்ஸ் லிமிடெட் கூட்டாட்சி அரசால் 
நிர்வகிக்கப்படுகிறது . இது 5 கண்டங்களில் 30 நாடுகளுக்கு 
விமான சேவை செய்கிறது . 


ஆஸ்திரேலியா சர்வதேச உள் நாட்டு விமான நிறுவனத்தின் 
அடிப்படை உறுப்பினராக உள்ளது . 1965 இல் இந்தக் கவுன்சிலில் 
ஆஸ்திரேலியா விமானப் போக்குவரத்தில் முக்கியத்துவம் 
பெற்ற ஒரு நாடென்று தேர்ந்தெடுக்கப்பட்டது . ஆஸ்திரேலியா 
தென் பசுபிக் விமானப் போக்குவரத்து கவுன்சிலிலும் உறுப்பின 
ராயும் உள்ளது . 


1969 இல் 3559 சிவில் விமானங்களை ஆஸ்திரேலியா வைத் 
திருந்தது . இவற்றில் தினப்படி சேவைக்கு 202 ; ஏரியல் வேலை 
களுக்காக 796 ; சார்ட்டர் ( Charter ) வேலைகளுக்காக 1250 ; தனிப் 
பட்ட துறைகளுக்காக 1311 விமானங்கள் இருந்தன . 1969 இல் 
அனுமதிப் பெற்ற விமான ஓட்டிகள் 20,730 பேர் இருந்தனர் . 
இவ் வாண்டில் இருந்த விமான நிலையங்கள் 681 ; இதில் 118 


போக்குவரத்து 

317 
கூட்டாட்சி அரசு கீழ் இருந்தது . ஏனையவை அனுமதிப் பெற்ற 
தனியார் துறை விமான நிலையங்களாகும் . 


சர்வதேசப் போக்குவரத்து 

1968 இல் குவான்டான்ஸையும் சேர்த்து 13 சர்வதேச விமான 
சர்வீசுகள் இருந்தன . அவை ஏர் இந்தியா , ஏர் நியூஸிலாந்து , 
அலிடாலியா , B.0.A.C. , கனடியன் விமான , பசுபிக் விமான 
வழிகள் , ( K.L.M. ) ராயல் டச்சு ஏர்லைன்ஸ் ( Royal Dutch 
Airlines ) , பானம் வோர்ல்ட் ஏர்வேஸ் ( Panam World Airways ) 
பிலிப்பைன் ஏர்லைன்ஸ் ( Phillipine Airlines ) , தென் ஆப்பிரிக்க 
ஏர்வேஸ் ( South African Airways ) யூனியன் டி டிரான்ஸ் 
போர்ட் ஏரியன்ஸ் ( Union de Transports Aeriens ) ஆகியவை 
போக்குவரத்துகள் . ஆஸ்திரேலியப் பிராந்தியங்களுக்குள் வேறு 
3 விமானப் போக்குவரத்துக்கள் உண்டு . அவை : ( 1 ) டிரான்ஸ் 
ஆஸ்திரேலிய ஏர்லைன்ஸ் ( Trans Australia Airlines ) 
( 2 ) டிரான்ஸ்போர்ட் ஏரியோஸ் டி டிமர் ( Transports Aereos de 
Timor ) ( 3 ) இந்தோனேஷியன் ஏர்லைன்ஸ் ஆகியனவாகும் . 

1968 இல் ஆஸ்திரேலியாவில் வந்து போய்க் கொண்டும் 
இருந்த சர்வதேச விமானப் போக்குவரத்துகள் 12,185 ஆகும் . 
மொத்த பிரயாணிகள் 795,519 ஆவர் . மொத்த சாமான்களின் 
எடை 23,160 சிறு டன்கள் . 


குவான்டாஸ் 

இந்த விமான நிறுவனம் உலக முழுவதும் 89,572 மைல் 
பின்னல் போன்ற போக்குவரத்தில் செல்கிறது . முதன் ஆஸ்தி 
ரேலியாவின் முக்கிய விமான நிலையம் சிட்னி ஆகும் . 1968 இல் 
குவான்டாஸ் 21 போயிங் , லாக்ஹீட் எலக்ட்ரா 1 , 2 டக்ளாஸ் 
DC 4 , 2 டக்ளாஸ் DC 3 , 2 HS 125 ஆகிய விமானங்களைப் 
போக்குவரத்தில் ஈடுபடுத்தியது . கம்பெனி இன்னும் 4 போயிங் 
ஜெட் விமானங்களைக் கொண்டுள்ளது . 


1968 இல் குவான்டாஸ் 29,659,000 மைல்களுக்கு 1,492,832 
பிரயாணிகளைச் சுமந்துள்ளது . 


குவான்டாஸ் 


ஆஸ்திரேலியாவுக்கும் பிரிட்டனுக்கும் 
இடையில் இந்தியா வழியாகவும் ஏனைய பல நகரங்கள் வழி 
யாகவும் ஒரு பாதைக் கொண்டுள்ளது . இந்தச் சேவை ஏர் 
இந்தியா BOAC ( Air India ) நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் 
செய்து கொண்டு அதன் பின் ஆரம்பிக்கப்பட்டது . 


. 


318 


தாலும் , 


ஆஸ்திரேலியா 
குவான்டாஸ் 1958 இல் பிஜி ஏர்வேஸ் லிமிடெட் - ஐ வாங்கி 
யதன் மூலமும் , மலேஷியா ஏர்வேஸ்ஸில் 32 % பங்கு கொண்ட 
தன் போக்குவரத்தை விஸ்தரித்தது . 

1960 இல் 
குவான்டாஸ் பிஜி ஏர்வேஸ் லிமிடெட் - ஐ 3 ஆக பங்கிட்டு 
2 பாகங்களை BOAC க்கும் , டாஸ்மென் எம்பயர் ஏர்வேஸ்ஸை 
யும் வாங்கியதால் தற்போது BOAC , குவான்டாஸ் , 
ஏர் நியூஸிலாந்து ஆகியவை சமமான 25 % பெற்றுள்ளன . 1966 இல் 
மலேசியா , சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லிமிடெட் தோன்றியதால் அந்த 
விமான நிறுவனத்தில் குவான்டாஸ்ஸின் பங்கு 116 % ஆக 


உள்ளது . 


உள்நாட்டு விமானப் போக்குவரத்து 

சுமார் 100,000 மைல்களுக்குள் ஆஸ்திரேலியாவிலும் பாபுவா 
நியூகினியாவிலும் 10 விமான நிறுவனங்கள் விமான வழிகளைக் 
கொண்டுள்ளன . 

கூட்டாட்சி ( Federal ) அரசின் TAA நிறுவனமும் , ATI 
நிறுவனமும் முக்கியமானவை . ATI கம்பெனி பல நிறுவனங்களின் 
கூட்டினால் ஏற்பட்டது . இவ்விரு விமான சேவை நிறுவனங் 
களிடையேயும் போட்டி நிலவி வருகிறது . ஆனால் கூட்டாட்சி 
பாராளுமன்றத்தில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் , சட்டத் 
திட்டங்கள் மூலம் இப் போட்டிகள் 

போட்டிகள் குறைக்கப்பட்டுள்ளன . 
இதனால் கட்டணம் உயர்த்தல் , தேவையற்றப் போட்டி , இவை 
தவிர்க்கப்பட்டன . ஏனைய 8 விமான நிறுவனங்களும் நியுகினியா , 
ஆஸ்திரேலியாவுக்குள் போக்குவரத்துச் செய்கின் றன . 

ஆஸ்திரேலியாவின் உள் நாட்டு விமானத் தேவை 3 மாவட்ட 
பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 


முதல் பிரிவு TAA 

இது ஆஸ்திரேலியாவின்மிகப்பெரிய விமானப்போக்குவரத்து 
நிறுவனம் . இதன் விமானங்கள் முக்கியமாக எல்லா மாநிலங்களை 
யும் இணைக்கின்றன . தவிர , நியுகினியாவிலும் விமான சேவைகள் 
செய்கின்றன . 

குயின்ஸ்லாந்துடன் , டாஸ்மேனியா , நியுகினி 
யாவை இணைக்கின்றன . 

1968 இல் TAA 2 மில்லியன் பிரயாணிகளைச் சுமந்தது . இது 
ஆஸ்திரேலியா , பாபுவா , நியுகினியாவிற்குள் 28,000 மைல்கள் 
தூரம் விமான சேவை செய்கிறது . 


போக்குவரத்து 

319 
1969 இல் TAA விடம் , 4 போயிங் 727 ஜெட் , 5 டக்ளாஸ் 
DC 9 , 3 எலக்ட்ராஸ் , 4 விஸ்கௌன்ட் , 12 பிரென்ட்ஷிப் , 
13 DC 3 , 5 DC 4 , 5 ட்வின் ஆட்டர் ( Twin Otter ) , 1 பீச் A 80 
ஆகிய விமானங்கள் இருந்தன . 


. 


இரண்டாம் பிரிவு ATI 

இது TAA நிறுவனத்துக்குப் போட்டியாக எல்லா மாநிலங் 
களுக்கும் பிராந்தியங்களுக்கும் , பாபுவா , நியுகினிக்கும் விமானப் 
போக்குவரத்து உடையது . 1969 இல் 4 போயிங் 727 ஜெட் , 
5 டக்ளாஸ் DC9,3 எலக்ட்ராஸ் , 5 விஸ்கௌன்ட் , 8 பிரென்ட்ஷிப் 
3 DC 4 , 3 , . 

3 கான் வார் , .2 ஹெலிகாப்டர்கள் , ஏராளமான DC 
விமானங்களை இந் நிறுவனம் பெற்றிருந்தது . 


விமான நிலையங்களின் வளர்ச்சி 


கூட்டாட்சி அரசு ஆஸ்திரேலியாவின் பல விமான நிலையங் 
களில் சர்வதேச ஜெட் விமானங்கள் வசதியாக வந்துப் போகவும் 
உள் நாட்டு விமானங்களுக்கான வசதிகள் அளிக்கக்கூடியதாயும் , 
ஆக்குவதற்குப் பல முயற்சிகள் எடுத்து வருகிறது . மெல்பர்னில் 
புதிய உள்நாட்டுச் சர்வதேச தேவைகளுக்காக ஒரு விமான 
நிலையமும் , சிட்னி விமான நிலையத்தில் விமானம் ஓடும் பாதையும் 
பெரிதாகவும் கட்டப்பட்டன . 


மெல்பர்னின் புதிய விமான நிலையம் துல்லாமரைன் ( Talla 
marine ) என்ற இடத்தில் 5300 ஏக்கரில் அமைந்தது . இது 
மெல்பர்ன் நகருக்கு 3 மைல் தொலைவிலுள்ளது . இந்தப் புது 
விமான நிலையம் 8500 . 750000 நீளமான 2 விமானம் ஓடும் 
பாதைகளைக் கொண்டுள்ளது . 


அசன்டனில் உள்ள பழைய மெல்பர்ன் விமான நிலையம் 
அருகிலுள்ள குடியிருப்புகளாலும் நில அமைப்பாலும் மேலும் 
விஸ்தரிக்கப்பட முடியாமலுள்ளது . சிட்னியின் விமான 
நிலையமும் , சர்வதேச ஜெட் விமானங்களுக்காக நன்கு விஸ்தரிக் 
கப்பட்டுள்ளது . இதன் வடக்குத் தெற்காக உள்ள விமானம் 
ஓடும் பாதை 13000 நீளமாக விஸ்தரிக்கப்பட்டுள்ளது . 


கூட்டாட்சி அரசு மாநில அரசுகளுக்கும் , விமான நிலையங் 
களின் வளர்ச்சிக்காகவும் நிதி உதவி அளிக்கிறது . 


320 

ஆஸ்திரேலியா 
உள்நாட்டு விமானப் போக்குவரத்து இலாகா ( Department of 
Civil Aviation ) 

ஆஸ்திரேலியாவில் உள்நாட்டு விமானப் போக்குவரத்துக்கள் 
உள்நாட்டு விமான போக்குவரத்து இலாகாவிடம் ( Civili Aviation 
Department ) உள்ளது . இது 1939 இல் ஏற்பட்ட இலாகா ஆகும் . 

இந்த இலாகா உள்நாட்டு விமானப் போக்குவரத்தைப் 
பாதுகாப்பான தாயும் , பொருளாதார இலாபம் தருவதாயும் , 
செயலாற்ற நல்ல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது . 


இந்தத் துறையின் முக்கிய வேலைகள் 

இவ் வேலைகள் விமானப் போக்குவரத்தின் செய்முறைகளைக் 
கவனித்தல் , பாதுகாப்பளித்தல் , விமானம் 

சம்பந்தமான 
அறிக்கைகளைக் கவனித்தல் , விமான நிலையங்களின் அமைப்பு . 
செயல்முறை ஆகியவற்றைக் கவனித்தல் , விமானப் போக்கு 
வரத்தின் சட்டதிட்டங்களைக் கடைப்பிடிக்கச் செய்தல் , பாது 
காப்பு அளிக்கும் திட்டங்கள் அமைத்தல் , விமானப் போக்கு 
வரத்துகள் , விமான நிலையங்கள் , விமான ஓட்டிகள் , பொறியிய 
லாளர் , ரேடியோ இயக்குவோர் , விமான பள்ளிகள் ஆகிய 
வற்றுக்கு அனுமதி ( License ) வழங்குதல் ; பொதுவான 
மேற்பார்வை . 


இந்தத் துறையில் சுமார் 7000 பேர் வேலை செய்கின்றனர் . 
இவர்களது சம்பளம் சுமார் 64,234,000 டாலர்கள் ( வருடத்திற்கு ) 
ஆகும் . 


20. வாணிபம் 


ஆஸ்திரேலியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வெளிநாட்டு 
வாணிபம் மிகத் தேவையாக இருந்தது . நாட்டின் வளர்ச்சிக்குப் 
பல வருடங்களாக வாணிபம் முக்கியக் காரணியாக இருந்து 


வந்தது . 


கம்பளி வெளிநாட்டுச் சந்தைகளில் அதிகளவில் விற்கப் 
பட்டதால் ஆஸ்திரேலியாவில் அதிகமான இடங்களில் மேய்த்தல் 
தொழில் வளர்ச்சியுற்றது . ஆசிய ஐரோப்பிய ஆப்பிரிக்க 
நாடுகளில் தங்கத்தின் தேவை அதிகமாக இருந்ததால் 1850 ஆம் 
வருடங்களில் உள்நாட்டில் பரந்த பரப்புகளில் தங்கத்தைக்கண்டு 
பிடிப்பதற்காக முயற்சிகள் எடுக்கப்பட்டன . இக் காரணங் 
களினால் நாட்டில் மக்கள் தொகை வேகமாக வளர்ந்தது . 


அதிக உற்பத்தியைக் கொடுத்து வந்த தங்கச் சுரங்கங்களில் 
ற்பத்திக் குறைந்தவுடன் விவசாயத் தொழிலையும் , மேய்த்தல் 
தொழிலையும் ஊக்குவித்து வெளிநாட்டுச் சந்தைகளில் விற்பதற் 
கான பொருட்களைத் தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டது . 

அப்பொழுதிலிருந்து ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதியில் 
விவசாயப் பொருட்களும் கனிப் பொருட்களும் முக்கியப் பங்கு 
வகித்தன . - இன்றும் மொத்த ஏற்றுமதியில் 80 % இவையே 
ஆகும் . 

ஆனால் ஆஸ்திரேலியத் தொழிற் பொருட்களின் 
வகைகளின் 

அளவு ஏற்றுமதியில் அதிகரித்துள்ளதால் 
தற்போதைய வளர்ச்சியைக் கொண்டு கவனித்தல் , இவைகளின் 
ஏற்றுமதியின் அளவை மேலும் அதிகரிக்கலாம் என்று எண்ணம் 
ஏற்படுகிறது . 

ஆரம்பக் காலங்களில் விவசாயப் பொருட்களும் , கனிப் 
பொருட்களும் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதால் , 
திக அளவு தொழிற் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட 
ஆஸ்தி -21 


322 


ஆஸ்திரேலியா 


வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டது . விக்டோரியாவிலுள்ள 
தங்கச் சுரங்கங்கள் மூடப்படும் வரை தொழிலாளிகள் கிடைக் 
காததால் தொழில் வளர்ச்சி மிக மெதுவாக இருந்து வந்தது . 
1901 இல் ஏற்பட்ட கூட்டாட்சியினாலும் முதலாம் உலகப் 
போரினாலும் தொழில் வளர்ச்சிக்கு 

ஊக்கம் அளிக்கப்பட்டு 
இறக்குமதி பொருட்களின் வகைபாடு மாறுபட்டது . 


இரண்டாம் உலகப் போரின் போது ஏற்பட்ட முன்னேற்ற 
மடைந்த தொழில் வளர்ச்சியினால் இறக்குமதியில் புதிய 
அம்சங்கள் தோற்றுவிக்கப்பட்டன . உற்பத்திக்குத் தேவையான 
சாதனங்களில் 

முதலீடு செய்யக்கூடிய 

இயந்திரங்களின் 
இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது . இதற்குக் 
காரணம் , ( 1 ) ஆஸ்திரேலிய உற்பத்தி தொழிற்சாலைக்குத் 
தேவையான இயந்திரங்களை அளிப்பதற்காகவும் , ( 2 ) அதிகளவு 
பாதி ( அ ) பதப்படுத்தப்படாத பொருட்களின் உற்பத்தி 
அதிகரித்ததாலும் , ( 3 ) வேகமாக அதிகரிக்கும் மக்கட் 
தொகையின் தேவையைப் பூர்த்தி செய்வதற்காகவும் ஆகும் . 


நவீன ஆண்டுகளில் வியாபாரம் நடைபெறும் திசையிலும் 
மற்ற அம்சங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன . 
கூட்டாட்சிக்கு , முன்பு , ஆஸ்திரேலியாவின் 70% ஏற்றுமதி 
பிரிட்டனுக்குச் சென்றது . பின்பு இச் சதவிகிதம் குறைந்தது . 
ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு முன்புவரை 50 % ஆக 
இருந்தது . ஆனால் போருக்குப் பின்பு ஆஸ்திரேலியா இச்சந்தையி 
லிருந்த ஈடுபாட்டைக் குறைத்தது . 1964-65இல் பிரிட்டனுக்கு 
அனுப்பப்பட்ட ஏற்றுமதியின் அளவு 19 % மாகத்தான் இருந்தது . 
1968 - 69 இல் 12.6 % க்குக் குறைந்து விட்டது . 


1966 - 67 ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்ட ஏற்று திமயின் 
அளவு முந்திய வருடங்களை விட 7 % . குறைந்தது . ஆனால் 
போருக்குப் பின்பு ஆரம்ப வருடங்களில் இருந்த ஆசிய நாடு 
களுக்கு 15 % ஏற்றுமதியாக இருந்த அளவு இப்போது 40 % ஆக 
அதிகரித்துள்ளது . 


இதற்குக் காரணம் ஜப்பான் நாடாகும் . ஜப்பான் 
ஆஸ்திரேலியக் கம்பளிக்குச் முக்கிய சந்தையாகவும் , மற்றக் கனிப் 
பொருட்களை அதிகளவு வாங்கும் நாடாகவும் உள்ளது . இதைத் 
தவிர 1960-61ஆம் ஆண்டிலிருந்து பெருமளவில் கோதுமை 
சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது . மற்ற நாடுகளும் 
ஆஸ்திரேலியாவின் தொழிற் பொருட்களை வாங்கும் நாடுகளாக 


வாணிபம் 


323 


ஆஸ்திரேலியா வாணிபத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளன . 
தற்பொழுது நியூசிலாந்து ஆஸ்திரேலியத் தொழிற் பொருட்களின் 
ஏற்றுமதி நாடாக , முக்கியப் பங்கு பெற்றுள்ளது . 


ஏற்றுமதியைப் போலவே இறக்குமதி செய்யப்படும் 
நாடுகளும் மாற்றமடைந்துள்ளன . ஏற்றுமதியைப் 

போன்று 
பிரிட்டனிலிருந்து வரும் இறக்குமதியில் 

மாற்றம் 
நிகழவில்லை . கடந்த வருடங்களில் ஆஸ்திரேலிய இறக்குமதியில் 
பிரிட்டன் 40 லிருந்து 50 % அளவு பங்கு கொண்டுள்ளது . 
1968-69ஆம் ஆண்டில் கூட பிரிட்டன் 22 % பொருட்களை ஆஸ்தி 
ரேலியாவிற்கு ஏற்றுமதி செய்தது . பிரிட்டனின் முக்கியத்துவம் 
குறைந்ததற்குக் காரணம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தற்பொழுது 
ஆஸ்திரேலிய இறக்குமதியில் முக்கியப் பங்கு வகிப்பதே ஆகும் . 
பிரிட்டன் வகித்த இடத்தை இப்போது அமெரிக்க ஐக்கிய நாடு 
எடுத்துக் கொண்டு விட்டது . 1968-69 இல் சுமார் 26 % இறக்குமதி 
அமெரிக்காவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது . 1948-49இல் 
அந்த அளவு 10 % ஆகத்தான் இருந்தது . ஜப்பானிலிருந்து வந்த 
இறக்குமதியின் அளவு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது . 
1948-49 இல் ஒரு சதவிகிதமாக இருந்த அளவு 1968-69இல் 12 % 
ஆக உயர்ந்தது . 


ஃபெடரல் 

ஃபெடரல் ரிபப்ளிக் ஜெர்மனியிலிருந்து வந்த இறக்குமதியின் 
அளவு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1 % ஆக இருந்தது . கடந்த 
ஆண்டில் அது 6 % ஆக உயர்ந்துள்ளது . 

அதேபோன்று 
ஐரோப்பியப் பொது சந்தை நாடுகளினின்றும் கனடாவினின்றும் 
வந்த இறக்குமதியின் அளவு அதிகரித்துள்ளது . இம் மாற்றங்கள் 
ஏற்பட்டதற்கான காரணங்கள் : ( 1 ) ஆஸ்திரேலியாவில் 
இறக்குமதியின் கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. ( 2 ) ஸ்டெர்லிங் 
மாற்றம் . முன்னேற்றப்பட்டது . ( 3) ஐரோப்பா , ஜப்பான் 
நாடுகளில் போருக்குப் பின் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சி . 
( 4) ஆஸ்திரேலியத் தொழிலின் வளர்ச்சியும் வகை பாடும் ஆகும் . 


ஆஸ்திரேலியாவின் வாணிபம் ( 000 டாலர்களில் ) 1968 - 69 
நாடுகள் 

ஏற்றுமதி இறக்குமதி 
ஆஸ்திரியா 

2321 

7784 
ஆஸ்திரேலியா ( Reimported ) 

19846 . 
பெல்ஜியம் , லக்ஸம்பர்க் 

43784 

20140 
பிரேசில் 

1009 

5355 


324 


: 


நாடுகள் 


புரூனி 
பர்மா 


கனடா 


. 


இலங்கை 
சைனா 
சைனா ( டைவான் ) 
கிருஸ்துமஸ் தீவு 
செக்கோஸ் லோவாகியா 
டென்மார்க் 
பிஜி . 
பின்லாந்து 
பிரான்ஸ் 
கிழக்கு ஜெர்மனி 
ஜெர்மனி ஃபெடரல் ரிபப்ளிக் 
கிரீஸ் 
ஹாங்காங் 
இந்தியா 
இந்தோனேஷியா 
ஈரான் 
ஈராக் 
அயர்லாந்து 
இத்தாலி 
ஜப்பான் 
கொரியா 
குவெய்ட் 
லெபனான் 
மலேஷியா 
மால்டா 
மெனீஷியஸ் 
மெக்சிகோ 
நாரூ 
நெதர்லாந்து 
நியூகலிபோர்னியா 
நியூசிலாந்து 
நார்வே 
பாகிஸ்தான் 
பாபுவா , நியுகினியா 
பிலிப்பைன்ஸ் 
போலந் . 

து 


ஆஸ்திரேலியா 
ஏற்றுமதி இறக்குமதி 
799 

18562 
2928 

125 
67611 

153084 
15083 

15184 
67214 

29651 
26415 

11787 
2224 

8528 
8316 

8209 
2379 

9231 
19306 

5040 
3521 

15571 
112526 

63442 
12663 

3250 
104550 - 201544 
4764 

2808 
70973 

41075 
32017 

32196 
20665 

59956 
7164 

13464 
1984 

11356 
4351 

3113 
106726 

78962 
822101 414676 
13469 

2493 
8197 

41611 
4834 

125 
63670 

30022 
3175 

179 
3345 

88 
16118 

3344 
3635 

15039 
53759 

50084 
13750 

518 
158846 74734 
7133 

12673 
6905 

17068 
105832 

29130 
44820 

3136 
22800 

3251 


வாணிபம் 


325 


நாடுகள் 
சௌதி அரேபியா 
சிங்கப்பூர் 
தென் ஆப்பிரிக்கா 
தென் யெமன் ரிபப்ளிக் 
ஸ்பெயின் 
ஸ்வீடன் 
சுவிட்சர்லாந்து 
தாய்லாந்து 
துருக்கி 
யுனைட்டெட் அரப் ரிபப்ளிக் 
யுனைட்டெட் கிங்டம் 
அமெரிக்க ஐக்கிய நாடு 
ரஷ்யா 
யுகோஸ்லோவியா 
மற்ற நாடுகள் 
For orders 
Country not known 


ஏற்றுமதி 

8923 
63325 
45679 
2759 
1193 
8707 
2911 
23872 
12104 

3484 
424836 
480001 
40289 
14941 
144189 

467 
3751 . 


இறக்குமதி 

43558 
12496 
20129 

6219 
10194 
50588 
47826 
1932 

764 
4154 
747155 
883068 

2039 
1721 
81745 


1 


17483 


மொத்தம் 


3374263 


3468505 


-- 


ஆஸ்திரேலிய வியாபார கொள்கையில் சர்வதேச வியாபாரத் 
தினால் மட்டுமல்லாமல் , நாட்டில் வேகமாக வளரும் பொருளா 
தாரத் தொழில் வளர்ச்சியோடு தொடர்பு கொண்ட பிரச்சினை 
களாலும் மாற்றம் ஏற்பட்டன . அரசாங்கத்தின் முக்கிய குறிக் 
கோள்கள் . . நாட்டின் இயற்கை வளங்களை 

முழுதுமாக 
உபயோகித்து முன்னேற்றி மக்கட் தொகையில் அதிகரிப்பு 
ஏற்பட்டு மக்களுக்குப் பூரணவேலை வாய்ப்பும் , வாழ்க்கை தரம் 
உயர வேண்டும் என்பதாகும் . இக் குறிக்கோள்களை அடைய 
வேண்டுமெனில் மற்றவைகளைத் தவிர இறக்குமதியின் அளவை 
உயர் நிலையில் வைத்திருக்க வேண்டும் . இரண்டாம் உலகப் 
போருக்குப் பின்பு இறக்குமதியின் , செலவை 

செலவை ஈடுகட்ட 
முடியாமல் இருந்தபோது இறக்குமதியைக் குறைக்கக் கூட்டாட்சி 
அரசாங்கம் இறக்குமதிகளுக்குக் கட்டுப்பாடு 

விதித்தது . 
1962 இல் கடைசி முறையாகக் இக் கட்டுப்பாடு நீக்கப்பட்டது . 

ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதி வருமானத்தில் மேய்த்தல் 
தொழில் பொருட்களும் , விவசாயப் பொருட்களும் முக்கியப் 
பங்கு வகிப்பதால் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளின் உதவி 
யோடு இவைகளின் வியாபாரத்தை ஊக்குவிப்பதற்காக , பல 

ஆஸ்தி - 22 


S 


| 


ப 


326 

ஆஸ்திரேலியா 
திட்டங்களை மேற்கொள்ளப்பட்டன . அரசாங்கத்தாலும் , 
தனியார்களினாலும் , வியாபாரத்தை மேலும் ஊக்குவிப்பதற் 
காகப் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன . வெளிநாடு 
களுக்கு வியாபாரத்திற்காகத் 

தூதுவர்களை அனுப்புதல் , 
வியாபாரக் கமிஷன் அலுவலகத்தை அமைத்தல் , விளம்பரம் 
செய்தல் , சர்வதேச வியாபாரக் கண்காட்சிகள் , சந்தைகளில் 
பங்கு கொள்ளுதல் , ஏற்றுமதிக்கு கடன் கொடுக்கும் இன்சூரன்ஸ் 
கார்ப்பரேஷனை அமைத்தல் , புதிய சந்தைகளை எற்படுத்துதல் , 
வியாபார ஒப்பந்தங்களில் பங்கேற்றுக்கொண்டு தற்போதையச் 
சந்தைகள் விரிவுபடுத்துதல் ஆகியவைகளை அரசாங்கம் 
மேற்கொண்டு வியாபாரத்தை முன்னேறச் செய்துள்ளது . 
ஏற்றுமதியும் இறக்குமதியும் 

1969 ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதியின் 
அளவு 3240 டாலர் மில்லியனாக இருந்தது . அதற்கு முந்திய 
ஆண்டில் 2935 மில்லியன் டாலராக இருந்தது . இறக்குமதியின் 
அளவு 3423 டாலர் மில்லியனாக இருந்தது . 

வியாபார பொருட்களின் ஏற்றுமதியினால் கிடைக்கும் 
வருமானத்தில் கம்பனியினால் 25 சதவிகிதமும் , கோதுமை , 
மாமிசம் இரண்டும் சேர்ந்து 17 % மும் ஆகும் . பதப்படுத்தப்பட்ட 
கம்பளியின் ஏற்றுமதியின் அளவு 1968-69 இல் 1468 மில்லியன் 
பவுண்டுகளாக இருந்தது . கம்பளி, 

ஆட்டுத் 

தோல் 
இரண்டின் ஏற்றுமதியினால் 851,000,000 டாலர் வருமானம் 
கிடைத்தது . இதற்கு முந்திய ஆண்டில் அந்த அளவு 767,000,000 
டாலர்களாக இருந்தது . ஜப்பான் தான் பதப்படுத்தப்பட்ட 
கம்பளியை வாங்கும் முக்கிய நாடாகும் . 761,000,000 டாலர் 
மதிப்புள்ள கம்பளி ஜப்பானுக்கும் , இத்தாலிக்கும் 65,000,000 
டாலரும் , பிரான்சுக்கு 58,000,000 டாலரும் , பிரிட்டனுக்கு 
55,000,000 டாலரும் மதிப்புள்ள கம்பனிகள் 

ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது . 


0.00 


ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதி ( ஆயிரம் டாலர்களில் ) 
விவரம் 

1967-68 

1960-69 
உணவும் , பிராணிகளும் 

10.58,988 

10,00,253 
பானப் பொருட்களும் புகையிலையும் 10,158 

9737 
பதப்படுத்தாதப் பொருட்கள் 10,45,613 

12,40,564 
நிலக்கரி 

88,594 

1,19,142 
இரசாயனப் பொருட்கள் 

10,4,314 

1,41,877 
உற்பத்தியாகிய பொருட்கள் 3,23 , 165 

3,91,315 
இயந்திரங்களும் , போக்கு 
வரத்துச் சாதனங்களும் 1,57.190 

1,82,049 


வாணிபம் 

1327 
1968-59இல் கோதுமை மாவு இவைகளின் ஏற்றுமதியின் 
அளவில் 280,000,000 டாலராகும் . முந்திய ஆண்டில் 367,000,000 
டாலராகும் . சீனாதான் ஆஸ்திரேலியக் கோதுமையை வாங்கும் 
முக்கிய நாடாகும் . 1968-69இல் கோதுமை உற்பத்தியில் , 24 % 
அல்லது 1,163,000 டாலர்கள் ஏற்றுமதியானது ; 280,000,000 
டாலர் மதிப்புள்ள மாமிசம் ஏற்றுமதியாகிறது . இதில் 66 % 
அளவு மாட்டு இறைச்சியாகும் . அமெரிக்க ஐக்கிய நாடுதான் 

ஸ்திரேலிய மாட்டு மாமிசத்திற்கு முக்கியச் சந்தையாகும் . 
ஜப்பானுக்கு 15,000 டன் அளவுள்ள 10,000,000 டாலர் மதிப் 
புள்ள மாமிசமும் , ஆட்டுக் - குட்டி மாமிசமும் , ஜப்பானுக்கு 
ஏற்றுமதியாகிறது . பிரிட்டனுக்கு . 8,000,000 டாலர் மதிப்புள்ள 
14,000 டன்கள் ஏற்றுமதியாகிறது . 


அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு ஆட்டு மாமிசமும் , ஆட்டுக் 
குட்டியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் 1968-69 இல் , 16,000,000 
டாலர் வருமானம் கிடைத்தது . 


1968-69இல் 3222 மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தைத் 
தவிர்த்து , மற்ற உற்பத்திப் பொருட்கள் ஏற்றுமதியாகின்றன . 
இதில் முதல் நிலைத் தொழிற்சாலைகளிலிருந்து உற்பத்தியாகும் 
பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு 2501 மில்லியன் டாலர் அல்லது 
77.6 % ஆகும் . இப் பொருட்களில் முழுதும் உற்பத்தியாகிய 
பொருட்களின் அளவு 629,000,000 டாலரும் , உற்பத்தியாகாத 
பொருட்களின் அளவு 1872 மில்லியன் டாலரும் ஆகும் . 


ஏற்றுமதியாகும் பதப்படுத்தப்பட்ட முதல்நிலைப் பொருட்கள் 

கரும்பு சர்க்கரை 116,000,000 டாலர் . கோதுமை : மாவு 
22.000,000 டாலர்கள் . பதப்படுத்தப்பட்ட பழங்கள் 38,000,000 
டாலர் . உலர்ந்த பழம் 22,000,000 டாலர் . கம்பளி 79,000,000 
டாலர் . இறைச்சி 10,000,100 டாலர் . பால் 19,000,000 டாலர் , 
பாலேடு 14,000,000 டாலர் . வெண்ணெய் 41,000,000 டாலர் . 
துத்தநாகம் 66,000,000 

டாலர் . . மரக்கட்டை 

3,000,000 
டாலர்கள் . 


. 


உற்பத்தியாகிய பொருட்களின் ஏற்றுமதி 1968-69 இல் 
598,000,000 டாலர்கள் . இது முந்திய ஆண்டைவிட 108,000,000 
டாலர்கள் அதிகமாகும் . இயந்திரங்கள் , போக்குவரத்துக்கான 
பொருட்கள் 137,000,000 டாலர்கள் . மருந்துகள் , - இரசாயனப் 
பொருட்கள் 118,000,000 டாலர் . காகிதம் , எழுது பொருட்கள் 
15,000.000 டாலர்கள் . 


328 

ஆஸ்திரேலியா 
ஆஸ்திரேலியாவின் இறக்குமதி 1000 டாலர்களில் 
விவரம் 

1967-68 1968-69 
உணவும் பிராணிகளும் 

117,096 

127,801 
பானப் பொருட்களும் 
புகையிலையும் 

35907 

43825 
பதப்படுத்தாதப் பொருட்கள் 223830 

228,420 
நிலக்கரி 

356 

581 
இரசாயனப் பொருட்கள் 

309004 

328201 
உற்பத்தியாகிய பொருட்கள் 644,271 687,643 
இயந்திரங்களும் போக்குவரத்துச் 
சாதனங்களும் 

1250 , 125 1,327829 


. 


வியாபாரம் நடைபெறும் திசை 

ஸ்டெர்லிஸ் வியாபாரம் நடைபெறும் நாடுகள் பிரிட்டன் , 
அதன் காலனிகள் , காமன்வெல்த் நாடுகள் பர்மா , பெஹ்ரீன் தீவு 
சௌதி அரேபியா , ஏமன் நாடுகளைத் தவிர்த்த அரபு நாடுகள் 
லிபியா , தெற்கு ஆப்பிரிக்கா , ஐஸ்லாந்து ஆகியவை . 

ஐரோப்பியப் பொருளாதார சமூகத்தைச் சேர்ந்த பிரான்ஸ் , 
இத்தாலி , ஃபெடரல் ரிபப்ளிக் ஆப் ஜெர்மனி, பெல்ஜியம் , 
லக்ஸம்பர்க் , நெதர்லாந்து ஆகிய . நாடுகளுடனும் வாணிபம் 
நடைபெறுகிறது . ஐரோப்பிய இலவச வாணிப அஸோசியேசன் 
சங்கத்தைச் சேர்ந்த நார்வே . போர்ச்சுகல் , ஆஸ்திரியா , டென் 
மார்க் , ஸ்வீடன் , ஸ்விட்சர்லாந்து , பிரிட்டன் ஆகியவற்றுடனும் 
நடைபெறுகிறது . 

ஸ்டெர்லிஸ் செலாவணி இல்லாத நாடுகளுடனும் ஆஸ்தி 
ரேலியா வாணிபம் செய்கிறது . அவை , ஜப்பான் , இந்தோ 
னேஷியா , ஈரான் , ரஷ்யா ,சீனா, போலந்து , செக்கோஸ்லாவியா, 
சௌதி அரேபியா , ஏமன் ஆகியவை . 


தொழில் பொருட்கள் ஏற்றுமதி 
தொழிற்சாலைக் குழுக்கள் 1000 டாலர்களில் 1968 - 69 
விவசாயத் தோட்ட பழப் பொருட்கள் 583,206 
மேய்த்தல் தொழில் பொருட்கள் 

1187,574 
பால் பொருட்கள் 

82,877 
தங்கத்தைத் தவிர்த்த கனிப் பொருட்கள் 601.735 
மீனும் அதைச் சார்ந்த பொருட்கள் 

411,54 
மரத் தொழில் பொருட்கள் 

47,40 


வாணிபம் 


329 


வெளிநாட்டு முதலீடு 

ஆஸ்திரேலிய முன்னேற்றத்திற்கு . உள்நாட்டு மூலதனம் 
அதிகளவில் காரணமாக இருந்தாலும் நாட்டின் முன்னேற்றமும் 
நிலைத்தன்மையும் வெளிநாட்டினரின் மூலதனத்தின் முதலீட் 
டிற்குக் காரணமாக அமைந்துள்ளது . 


1969 ஆம் ஆண்டு வரை 22 ஆண்டுகளில் தனியார் வெளி 
நாட்டு மூலதனத்தின் மதிப்பு 7684 மில்லியன் டாலராகும் .. 
பிரிட்டிஷ் மூலதனத்தின் அளவு 47 % . அமெரிக்க ஐக்கிய 
நாடுகளும் , கனடாவும் சேர்ந்து 39 % ஆகும் . 
ஆஸ்திரேலியா கம்பெனிகளில் 

கம்பெனிகளில் வெளிநாட்டுத் தனியார் 
மூலதனத்தின் மதிப்பு 1968-69 இல் 974,000,000 டாலர்களாகும் . 
முந்திய ஆண்டில் இந்த அளவு 948,000,000 டாலராக இருந்தது . 
1966-67 ஆண்டுவரை 5 ஆண்டுகள் சராசரி முதலீடு 54,000,000 
டாலராக இருந்தது . 

வெளிநாட்டுக் கம்பெனிகளில் ஆஸ்திரேலியா முதலீட்டின் 
அளவு 1968-69இல் 64,000,000 டாலராகும் . இந்த அளவு 
1967-68இல் 44,000,000 டாலராக இருந்தது . 1966-67 முடிய 
முந்திய 5 ஆண்டுகளில் சராசரி 21.000,000 டாலர்களாக 
இருந்தது . பாபுவா நியுகினியாவில் முதலீட்டின் அளவு மொத்த 
முதலீட்டில் பாதியாகும் . 


உள்நாட்டு வாணிபம் 

மாகாண தலைநகரங்களிடையே உள்ள தொலைவு , 
புவியியல் காலநிலை மாற்றங்களினால் ஏற்பட்டுள்ள, குறிப்பிட்ட 
தனிச் சிறப்பான பயிர்ச் செய்கைகள் . நியூ சௌத்வேல்ஸ் , 
விக்டோரியா , மாகாணங்களிலேயே காணப்படும் கனரக , 
உற்பத்தித் தொழிற்சாலைகள் ஆகிய காரணிகள் . மாகாணங் 
களிடையே நடைபெறும் வாணிபத்திற்கு ஆதாரமாக அமைந் 
துள்ளன . எந்த மாகாணமும் 

எந்த மாகாணமும் மாகாணங்களிடையே 
பெறும் வாணிபத்திற்குக் கட்டுப்பாடோ தடையோ விதிக்க 
முடியாது . 


நடை 


21. நியூசிலாந்து 


. 


இத் தீவு முன்னேற்றமடைந்த தெற்குப் பிரிட்டன் என்று 
அழைக்கப்படுகிறது . நியூசிலாந்து இரு பெரிய தீவுகளைக் 
கொண்டுள்ளது . அவை வடத் தீவு , தென் தீவு என்பவை 
ஆகும் . மற்றும் ஒரு சிறிய தீவையும் கொண்டுள்ளது .. 
அத் தீவு ஸ்டூவர்ட் தீவு ஆகும் . இவைகளுடன் தெற்குப் பசிபிக் 
பெருங் கடலிலுள்ள பல சிறிய தீவுகளையும் கொண்டுள்ளது . 
இதன் மொத்தப் பரப்பு 105,000 சதுர மைல்களாகும் . இது 
நீர்க் அர்த்த கோளத்தின் நடுவில் அமைந்துள்ளன . பிரிட்டிஷ் 
தீவுகள் அதே சமயத்தில் நில அர்த்த கோளத்தின் நடுவில் 
அமைந்துள்ளது . இது பிரிட்டனை உருவத்தில் , காலநிலையில் , 
பழக்கவழக்கங்களில் , இயற்கை யமைப்பில் ஒத்துள்ளது . 
ஆகையால் இதனை முன்னேற்றமடைந்த தெற்கு பிரிட்டன் 
என்று அழைக்கின்றனர் . பிரிட்டனின் உருவத்தை ஒத்திருந் 
தாலும் , இதன் மக்கள் தொகை 1.5 மில்லியன்களே ஆகும் . 
திரேட் பிரிட்டனும் , நியூஸிலாந்தும் மேல் காற்று மண்டலத்தில் 
அமைந்துள்ளன . மேலும் , இவ்விரு நாடுகளிலும் மலைகள் 
நிறைந்த பகுதி மேற்குப் பகுதியே ஆகும் . ஆகையால் இவை 
மேற்குப் பகுதியில் நல்ல மழையைப் பெறுகின்றன . நியூஸிலாந்து 
பிரிட்டிஷ் தீவுகளை விட பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளது . 
இதன் காலநிலை மிதமாகவும் உள்ளது . பிரிட்டனைப் போலவே 
இங்கும் வறட்சியே கிடையாது . ஆகையால் இங்கும் மக்காச் 
சோளம் கோதுமை ஓட்ஸ் ஆகிய பயிர்கள் விளைவிக்கப் 
படுகிறது . 

இங்கும் இங்கிலாந்தைப் போலவே கலப்பின 
ஆடுகளை உருவாக்க ஏற்ற கால நிலை விளங்குகிறது . இதனால் 
நீண்ட உறுதியான பட்டு போன்ற இழை எடுக்கப்படுகிறது . 


நிலத் தோற்றம் 

இரண்டு முக்கியத் தீவுகளிலும் இதன் முதுகெலும்பு போல 
ஒரு மலைத் தொடர் அமைந்துள்ளது . வடக்குத் தீவில் இம் 


. 


நியூசிலாந்து 

331 
மலைத் தொடரைக் கிழக்கு மலைகள் என்று அழைக்கின்றனர் , 
இத் தொடர் கிழக்குக் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ளது . 
தென் தீவில் இதன் பெயர் தெற்கு ஆல்ப்ஸ் ஆகும் . இது 
மேற்குக் கரை ஓரமாக அமைந்துள்ளது . வடத் தீவில் உள்ள 
கிழக்கு மலைத் தொடரை அடுத்து அமைந்துள்ள பரந்த பகுதி 
எரிமலைப் பாறையால் ஆனது . ஓடாகோ பீடபூமி தென் தீவின் 
தென் கிழக்கில் அமைந்துள்ளது . தெற்கு ஆல்ப்ஸின் சிகரங்கள் 
கடல் மட்டத்திலிருந்து 10,000 வரை காணப்படுகின்றன . 
இச் சிகரங்கள் எப்போதும் பனி மூடியதாக இருக்கின்றன . 
நியூஸிலாந்திலுள்ள இரண்டு பெரிய சமவெளிகள் தென் 
தீவிலுள்ள கான்டர்பரி சமவெளியும் , வடத் தீவிலுள்ள 
வெலிங்டன் சமவெளியுமாகும் . ஆக்லாந்து தீபகற்பத்தையும் 
சமவெளியுடன் சேர்த்துக் கொள்ளலாம் . ஏனெனில் அங்கு 
நிலம் மென் சரிவையும் , நீரையும் கொண்டுள்ளது . நியூஸி 
லாந்தில் பல ஆறுகள் பாய்கின்ற போதிலும் அவை குறைந்த 
தொலைவிற்கு ஓடுவதால் நீர்ப் போக்குவரத்துக்குப் பயன்படுவ 
தில்லை . தெற்குத் தீவிலுள்ள பெரிய ஆறு மாலினக்ஸ் அல்லது 
குளூத்தா ஆகும் . ஆனால் நீர்ப் போக்குவரத்துக்குப் பயன்படும் 
முக்கிய ஆறு வடத் தீவிலுள்ள வைகடோ ஆகும் . 

வடக்கு முனைப் பகுதியைத் தவிர நியூஸிலாந்தின் எல்லா 
பகுதியும் பிரிட்டிஷ் தீவைப் போலவே அமைந்துள்ளன . ஆனால் 
நியூஸிலாந்து பிரிட்டிஷ் தீவைவிட பூமத்திய ரேகைக்கு அருகில் 
உள்ளது . ஆகையால் இங்குச் சிறிது வெப்பம் அதிகமாக 
இருக்கும் . ஆஸ்திரேலியாவைப் போல நியூஸிலாந்தை ஆறு 
முக்கிய இயற்கை பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . ( படம் 31 ). 
( அ ) தெற்கு ஆல்ப்ஸ் பிரதேசம் 

இது தென் தீவின் மேற்குப் பகுதியில் அமைந்துள்ளன . 
இங்குள்ள 700 மேற்பட்ட மழையால் அடர்ந்த காடுகள் வளர்ந் 
துள்ளன . அக் காடுகளைச் சிறிதளவே பயன்படுத்துகின்றனர் . 
மழையளவு கிழக்கேச் செல்லச் செல்ல குறைகிறது . 
இப் பிரதேசத்தின் புல்வெளிகள் சிதறிக் காணப்படுகின்றன . 
முக்கியமாக வறண்ட வடகிழக்குப் பகுதியில் அமைந்துள்ள விலை 
உயர்ந்த தாதுக்களான தங்கம் , தாமிரம் , நிலக்கரி , பச்சைக் கல் 
ஆகியன இங்கு வெட்டியெடுக்கப்படுகின்றன . 

ஆயினும் 
சுரங்கத் தொழில் ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறது . 
( ஆ ) தெற்குத் தீவு புல்வெளிப் பிரதேசம் 

இது ஓடேகோ பீடபூமி , கான்டர்பரி சமவெளியை மட்டு 
மல்லாது , கிழக்கிலுள்ள மாஸ்க்ஸ் தீபகற்பம் , - வடக்கிலுள்ள 


( 


| 


1 


* 


332 

ஆஸ்திரேலியா 
டவின் நிலம் ஆகியவற்றையும் கொண்டுள்ளது . தென் தீவின் 
வடக்கிலுள்ள கடற்கரை ஓரம் அமைந்துள்ள இரு சிறிய நிலப் 
பிரிவுகளும் இதில் அடங்கும் . நியூஸிலாந்தில் மேய்த்தல் , பயிர்த் 
தொழில் ஆகியவற்றிற்கு இது முக்கியப் பிரதேசமாகும் . ஏற்ற 
சூழ்நிலை இல்லாத ஓடேகோ பீடபூமியில் கூட ஆடு மேய்த்தலும் , 
பயிர்த் தொழிலும் நடைபெறுகின்றன . பிரிட்டிஷ் தீவின் 


ஆக்லாந்து 
தீபகற்பம் 


என்மக்க 
பிரத 
சம் 


வைலிங்க 
சமவெளி 


பமானஇயகம் 


E 


1 


சுரங்கம் 
நிலக்க 
சுரங்கள் 


சாகாகல் 

தபகற்பம் 
டலயை 


ப 


சமனைவி 


அடேங்கா 
பீடபூமி . 


படம் 31 


படம் 31. நியூசிலாந்து இயற்கைப் பிரிவுகள் 


காலநிலையை ஒத்துள்ளதால் இங்குப் பல ஆங்கில புல் வகையை 
ஆடுகளுக்காக வளர்க்கின்றனர் . ஆடுகள் உரோமத்திற்காகவும் , 
மாமிசத்திற்காகவும் வளர்க்கப்படுகின்றன . இங்கு முக்கியமாக 
ஓட்ஸும், கோதுமையும் விளைவிக்கப்படுகின்றன . ஓட்ஸ் , 
குளிர்ந்த , சத்து குறைந்த ஓடேகோ பீடபூமியிலும் , கோதுமை 
வளமான வெப்பமான கான்டர்பரி சமவெளியிலும் கடற்கரை 
பிரதேசத்திலும் விளைவிக்கப்படுகின்றன . 


.. 


ப 


நியூசிலாந்து 

333 . 
( இ ) கிழக்கு மலைப் பிரதேசம் 

இது வட தீவில் அமைந்துள்ளன . இங்கு மலையின் உயரம் 
தாழ்வாக உள்ளது நில அமைப்புப் பெருமளவில் மாறுபாடுகளைக் 
கொண்டுள்ளது . இங்குக் கிழக்கு மலைகள் தெற்கு ஆல்ப்ஸைப் 
போலல்லாமல் வடத் தீவில் வறண்ட பகுதியில் அமைந் 
துள்ளன . இங்கு ஆடுகளுக்கு வேண்டிய புல் நிறைய கிடைக் 
கிறது . இதுவும் மற்றொரு உரோமம் ,, மாமிசம் 

மாமிசம் உற்பத்தி 
செய்யும் பிரதேசமாகும் . 


( ஈ ) வெலிங்டன் சமவெளி 

எரிமலைப் பிரதேசத்திற்குத் தெற்கே இது அமைந்துள்ளது . 
இங்கு ஆடுகளும் ,, மாடுகளும் பெருமளவில் வளர்க்கப்படு 
கின்றன . பால்பண்ணைத் தொழில் நடைபெறும் முக்கிய இடங் 
களில் இதுவும் ஒன்றாகும் . 


( உ ) எரிமலைப் பிரதேசம் 

வெலிங்டன் சமவெளிக்கு வடக்கேயுள்ள கிழக்கு மலை 
களுக்குச் கிழக்கேயும் , வடக்குத் தீவின் மையமாக இது அமைக் 
துள்ளன . 

அநேக வெப்ப நீரூற்றுகளும் , கொதி நீரூற்றுகளும் , 
இங்குக் காணப்படுகின்றன . மேலும் அநேக எரிமலைகள் 
உள்ளன . அவைகளில் சில இன்றும் கக்கும் எரிமலைகளாக 
உள்ளன . ஆனால் பல 

எரிமலைகள் மறைந்து 

மறைந்துவிட்டன . மண் 
வளமற்றது . வறண்டது . தெற்குப் பகுதியில் மட்டும் சிறிது 
வளமாகவுள்ளது . அங்கு ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன . 


( ஊ ) ஆக்லாந்து தீபகற்பம் 

எரிமலைப் பிரதேசத்திற்கு வடக்கே . வடத் தீவின் வடப் 
பகுதியில் அமைந்துள்ளது . இங்கும் சில சிறிய -- பசிபிக் 
தீவுகளிலும் மிதமான மத்தியதரை காலநிலையை ஒத்த காலநிலை 
காணப்படுகிறது . இங்குக் காடுகளிலுள்ள கென்றி மரத்தி 
லிருந்து கௌரி " கோந்து எடுத்தனர் . இங்குள்ள காடுகளை 
முழுதுமாகப் பயன்படுத்தி - கழித்துவிட்டனர் . மாடுகளுக்கேற்ற 
புல் இங்கு வளர்வதால் பால் பண்ணைத் தொழில் முக்கியமாக ) 
நடைபெறுகிறது . மத்தியத் தரைக் கடல் பழங்கள் செடி 
களான திராக்ஷை , ஆரஞ்சு . எலுமிச்சை ஆகியன பயிராக்கப்படு 
கின்றன . ஆனால் தாதுக்கள் காணப்படுகின்றன் .-- முக்கியமாகத் 
தங்கம் இங்குக் காணப்படுகிறது . 

ஆஸ்தி -23 


334 

ஆஸ்திரேலியா 
நியூஸிலாந்தின் மொத்த மக்கட் தொகை சுமாராக 1.5 
மில்லியன் இருக்கும் . மக்கட் தொகை பெரும்பான்மையினர் 
ஆங்கிலேயர்கள் . இங்குள்ள பழங்குடிகள் மயோரி இனத்தவர் 
என அழைக்கப்படுகின்றனர் . அவர்களின் எண்ணிக்கை 76,000 
ஆகும் . மயோரிகள் உயரமாகவும் , மெல்லிய உடலமைப்பையும் , 
புத்திக் கூர்மையும் உடைய பர்லினேஷிய இனத்தைச் சேர்ந்த 
வர்கள் ஆவர் . இவர்கள் நடுத்தர தலையமைப்பை உடையவர் ஆவர் . 


நியூஸிலாந்தின் தலைநகரம் வெலிங்டன் ஆகும் . 

து 
வடக்குத் தீவின் தெற்கு முனையிலுள்ள குக் ஜலசந்தியில் அமைந் 
துள்ளன . இதன் துறைமுகம் நிக்கல்சின் துறைமுகமாகும் . 
வெஸ்ட்மோர்டும் , கிரேமௌத்தும் , தெற்குத் தீவின் 
வடமேற்குக் கடற்கரையிலுள்ளது . இது தெற்கு ஆல்பஸ் 
பிரதேசத்திலுள்ள நிலக்கரி பிரதேசத்திற்கு மிகவும் 
உபயோகமாகவுள்ளது . டுனடின் தெற்குத் தீவின் கிழக்குக் 
கடற்கரையிலுள்ள ஒரு துறைமுகமாகும் . து ஓடேகோ 
பீடபூமிக்குத் துறைமுகமாக விளங்குகிறது . கிரைஸ் சர்ச்சும் 
அதன் துறைமுகமான லிட்டில்டனும் கான்டர்பரி சமவெளியின் 
முக்கிய நகரமும் துறைமுகமுமாகும் .. டாஸ்மன் விரிகுடாவின் 
முனையில் அமைந்துள்ள நெல்சன் துறைமுகம் . முக்கிய மலைத் 
தொடரான தெற்கு ஆல்ப்ஸின் மேற்கிலுள்ள பாதுகாப்பட்ட 
சிறிய பள்ளத்தாக்கிற்குப் பயனளிக்கிறது . அதேபோல 
ஃமெல்ன் ஹீம் இம் மலைத்தொடரின் கிழக்கிலுள்ள பள்ளத் 
தாக்கிற்கு உதவுகிறது . நெல்சனும் , பெல்ன் ஹினும் தெற்குத் 
தீவின் வடக்கு முனையில் அமைந்துள்ளன . ஆக்லாந்து ஒரு 
குறுகிய பூ சந்தியின் அமைந்துள்ள நியூஸிலாந்தின் பெரிய நகர 
மாகும் . ஆஸ்திரேலியாவிற்கும் . அமெரிக்காவிற்கும் இடையி 
லுள்ள கப்பல் போக்குவரத்து இதன் வழியாக நடைபெறுகிறது . 


நியூஸிலாந்து ஒரு மேய்த்தல் தொழில் , பயிர்த் தொழில் 
நாடாகும் . இயந்திரத் தொழில் இன்னும் முன்னேறவில்லை. 
ஆனால் , இதன் பரப்பில் நீர் மின் சக்திக்கான வாய்ப்புகள் 
அதிகமாக உள்ளது . அவைகளை முழுதுமாகப் பயன்படுத்தினால் 
4.75 மில்லியன் குதிரை சக்தியே கிடைக்கும் . ஆனால் தற்போது 
950,000 குதிரை சக்தியே உபயோகித்திலுள்ளது . இங்குள்ள 
முக்கிய நீர் மின் சக்தி நிலையங்கள் இரைஸ்ட் சர்ச்சுக்கு அருகி 
லுள்ள கால்ரிட்ஜ் ஏரி நிலையம் ஹாமில்டனுக்கு அருகிலுள்ள 
வைகடோ ஆற்றுத் திட்டம் வெலிங்டனுக்கு அருகிலுள்ள 
மங்காஹோ திட்டம் ஆகும் . 


நியூசிலாந்து 

335 
இந் நாட்டின் ஏற்றுமதியில் 80 % நான்கு பொருட்களைக் 
கொண்டுள்ளதாகும் . அவை உரோமம் , மாமிசம் , வெண்ணை ., 
பாலடைக் கட்டியாகும் . ஏற்றுமதி வியாபாரத்தில் முக்கால் பங்கு 
கிரேட் பிரிட்டனுடனேயே நடைபெறுகிறது . இதற்குப் பதிலாகக் 
கிரேட் பிரிட்டன் நியூஸிலாந்தின் இறக்குமதியில் பாதி அளவை 
அளிக்கிறது . ஏற்றுமதி விலைமதிப்புக் குறைந்த கச்சாப் பொருள் 
களையும் இறக்குமதி விலை மதிப்புள்ள உற்பத்தி பொருட்களையும் 
கொண்டதாகும் . 


உணவுப் பொருள் இறக்குமதியில் முக்கியமானவை . சர்க்கரை 
தேயிலை , பழங்கள் ஆகும் . இறக்குமதியாகும் கச்சாப் பொருட் 
களில் முக்கியமானவை . புகையிலை , பெட்ரோலியம் , ` எண் 
ணெய்கள் , உரங்கள் ஆகும் . இறக்குமதியாகும் . உற்பத்தி 
பொருட்களில் முக்கியமானவை பருத்தி , உரோமம் . பட்டுத் 
துணிகள் , ஆடைகள் , கார் , இயந்திரங்கள் , காகிதம் , புத்தகம் . 
இரும்பு , எஃகு . இரப்பர் டயர்கள் . இரப்பர் , குழாய்கள் . 
இரசாயனப் பொருட்கள் மருந்துகள் ஆகும் . 


GL Gorroir bUL.4.60 


1. AUSTRALIA - Hand book 1971 
2. AUSTRALIAN - Official year book 
3. THB AUSTRALIAN ENVIRONMENT — Commonwealth 

Scientific & Industrial Research Organization , 

Australia 
4. AUSTRALIA BY TAYLOR 
5. AUSTRALIA ENCYCLOPAEDIA 


$ 


.8 , 


6. WORLD CATTLE BY JOHN E. ROUSE , Vol I 
7. AUSTRALIAN RESOURCES & THEIR UTILIZATION , By 

Andreus 

ஆஸ்திரேலியாவில் சில நாட்கள் 
9. AUSTRALIAN ABORIGINS 
10. COMMONWEALTH BUREAU OF ANIMAL BREEDING 
11. AUSTRALIA S TRADE RELATIONS, by Nicholson 
12. AUSTRALIA S OUTLOOK ON ASIA by Levi 
13. COMMONWEALTH IN THE WORLD 
14. AUSTRALIA S LANDSCAPES IN MINIATURE 
15. AUSTRALIA IN THE ANTARTICA 
16. COMMONWEALTH AS INDIA SEES It 
17 . AUSTRALIAN DIARY , 1968 


i 


கலைச்சொற்கள் 


A 


| 


-- 


Aborigins 
Acidic Lava 
Agriculture 
Agricultural Products 
Air Miles 
Air ways 
Alluvial Plain 
Alluvial soil 
Alpine 
Amphibiolite 
Area 
Artesian 
Astronomy 
Autumn 


பழங்குடிகள் 
அமில லாவா 
விவசாயம் 
விவசாயப் பொருட்கள் 
காற்று மைல்கள் 
விமான வழிகள் 
வண்டல் சமவெளி 
வண்டல் மண் 
ஆல்பைன் 
ஆம்பிபையோலைட் 
பரப்பு 
ஆர்ட்டீஷியன் 
வானயியல் 
இலையுதிர் காலம் 


| 


-- 


. 


-- 


- 


. 


B 


Band 
Barrage 
Basalt 
Basic lava 
Basin 
Battery 
Bauxite 
Bed Rock 
Beef 
Berths 
Bight 


குழு 
குறுக்கணை 
பசால்ட் 
கார லாவா 
கொப்பரை 
மின்கலம் 
பாக்ஸைட் 
அடிப் பாறை 
மாட்டிறைச்சி 
துறைகள் 
விரிகுடா 


.! 


- 


| 


| 


, 


338 


ஆஸ்திரேலியா 


III 


புகை மிகு நிலக்கரி 
பிண்ட மலைகள் 


நீல புல் 


Bituminous 
Block Mountains 
Blue grass 
Blue Asbestos 
Branch Canals 
Brown Soil 
Bush 


நீல அஸ்பஸ்டாஸ் 
கிளைக் கால்வாய்கள் 

பழுப்பு நிற மண் 
- புதர் 


C 


கேபிள் நிலையங்கள் 
கெய்னோஸோயிக் யுகம் 


கன்று 


|| 


Cable Stations 
Cainozoic Era 
Calf 
Cambrian 
Canal 
Cane Sugar 
Canning 
Capacity 
Cape 
Capital 
Capital 
Carboni ferous 
Cargo ships - 
Cave erosion 
Census 


III 
| 


. 


கேம்பிரியன் 
கால்வாய் 
கரும்பு சர்க்கரை 
பதப்படுத்துதல் 
கொள்ளளவு 
- முனை 
மூலதனம் 
தலைநகரம் 
கார்போனி பெரஸ் 
சாமான் கப்பல் 
குகை அரிப்பு 
மக்கள் தொகை கணக் 

கெடுப்பு 
இரசாயனப் பொருட்கள் 
இரசாயன அரிப்பு 
சிட்ரஸ் பழங்கள் 
களிமண் 
ஓங்கல் 
கால நிலை 
குளோவர் 
நிலக்கரி 
பேரிழையுள்ள 
கடற்கரை 
காலனி 
குடியேற்றம் 


Chemicals 
Chemical erosion 
Citrus Fruits 
Clayee soil 
Cliff 
Climate 
Clover 
Coal 
Course grained 
Coast 
Colony 
Colonisation 
Concentrated ore 
Confluence 


||||| 

IIIIIIII 


அடர் தாது 
சந்திப்பு 


கலைச்சொற்கள் 


339 


| 


= 


= 


1 





| 


Conglonerate 
Conferous forest 
Continent 
Continental glaciation 
Continental sheet 
Continental shelf 
Copper 
Copra 
Coral Sea 
Coral Reef 
Corn 
Cotton 
Cotton industry 
Crater lakes 
Cretaceous 
Cross Breed 
Crop Rotation 
Culture 
Cyclone 


கலவைகல் பாறை 
ஊசியிலைக் காடு 
கண்டம் 
கண்ட பனி பரவல் 
கண்டத் தகடு 
கண்டத் திட்டு 
செம்பு , தாமிரம் 
கொப்பரை 
பவழக் கடல் 
முருகை பார் 
மக்கா சோளம் 
பருத்தி 
பருத்தித் தொழிற்சாலை 
எரிமலை வாய் ஏரிகள் 
கிரேடேஷியஸ் 
கலப்பினம் 
பயிர் சுழற்சி முறை 
கலாச்சாரம் 
சுழற்காற்று , சூறாவளி 


| 


- 


D 


|| 


. 


| 


Dairy Products 
Dairy industry 
Dam 
Decidwonsforest 
Deep water 
Delta 
Density 
Deposition 
Depression 
Desert 
Desert soil 
Devonian 
Diesel 
Discovery 
Disseited topography 
Distributeries 
Drainage 
Dried Fruit 


பால்பண்ணைப் பொருட்கள் 
பால்பண்ணைத் தொழிற்சாலை . 
அணைக்கட்டு 
அகன்ற இலைக்காடு 
ஆழமான நீர் 
டெல்டா 
அடர்த்தி 
படிதல் 
பள்ளம் 
பாலைவனம் 
பாலைவன மண் 
டிவோனியன் 
டீஸல் 
கண்டுபிடிப்பு 
அறுபட்ட நிலம் 
கிளை நதிகள் 
வடிகால் 
உலர்ந்த பழம் 


- 


| 


--- 


- 


340 


ஆஸ்திரேலியா 


Drought 
Dyke 


வறட்சி 
குத்துத் தீப்பாறை 


E 


- 


Easterlies 
Electrical goods 
Elements 
Eocene 
Equator 
Erosion 
Evaporation 
Export . 
Extensive Cultivation 
Extrnsive Rocks 


கிழக்குக் காற்றுகள் 
மின்சாரப் பொருட்கள் 
மூலகங்கள் 
இயோளின் 
நில நடுக்கோடு 
அரிப்பு 
ஆவியாதல் 
ஏற்றுமதி 
அகல உழுதல் 
தள்ளற் பாறைகள் 


-- 


- 


* 


F 


= 


ஃபாதம் 
கொழுக்க வைத்தல் 


பிளவு 


= 


| 


1. 


| 


Fatham 
Fattening 
Fault 
Fern 
Fertilizers 
Fibre Crops 
Fine grained 
Flax 
Flood 
Flood plain 
Fodder 
Fold 
Fold Mountains 
Food Crops 
Food gatherers 
Food Production 
Fossils 
Fresh water Lake 
Furnace 


பெரணி 
உரங்கள் 
நார் பயிர்கள் 
- மெல்லிழையுள்ள 
ஃபிளாக்ஸ் 
வெள்ளம் 
வெள்ளச் சமவெளி 
கால்நடைத் தீவனம் 
மடிப்பு 
மடிப்பு மலைகள் 
உணவுப் பயிர்கள் 
உணவு சேகரிப்பவர்கள் 
உணவுப் பொருள் உற்பத்தி 
உயிரின அச்சுப் பிரதிகள் 
தூய நீர் ஏரி 
உ 


-- 


- 


-- 


- 


Gap 
Garnet 


G 
இடைவெளி 
கார்னெட் 


- 


கலைச்சொற்கள் 


341 


| 


| 


மென் சரிவு 
புவி அமைப்பியல் சர்வே 
பனியாறு 
கோளம் 


- 


நைஸ் 


- 


Gentle slope 
Geological survey 
Glacier 
Globe 
Gneiss 
Gorge 
Granite 
Grass land 
Gravels 
Grazing 
Grey , brown Soil 
Growth 
Growing season 
Gum trees 
Gypsam 


ஆற்றுக் குடைவு 
கிரேனைட் , கருங்கல் 
புல்வெளி 
பரல்கள் 
மேய்த்தல் 
சாம்பல் , பழுப்பு நிற மண் 
வளர்ச்சி 
வளரும் பருவம் 
பிசின் மரங்கள் 
ஜிப்ஸம் 


| 


= 


. 


1.| 


Haematite ore 
Hallophytic 
Harbour 
Harvest 
Headward erosion 
Hemp 
High lands 
High Pressure 
Horst 
Hydro electricity 


H 
ஹெமடைட் இரும்புத் தாது 
ஹாலோபைடிக் 
துறைமுகம் 
அறுவடை 
தலைதிசை அரிப்பு 
ஹெம்ப் 
மேட்டு நிலங்கள் 
உயர் அழுத்தம் 
மேல் நோக்கிய பிளவு 
- நீர் மின் சக்தி 


I 


| 


= 


Igneous Rock 
Import 
Industries 
Inland transport 
Inlet Bay 
Intensive Cultivation 


தீப் பாறை 

இறக்குமதி 
- தொழிற்சாலைகள் 

உள்நாட்டுப் போக்குவரத்து , 


- 


உட்குடா 


| 


செறிவுப் பயிர்முறை , ஆழ 

உழுதல் 
சர்வதேச விமான நிலையங்கள் 
சர்வதேச வாணிபம் 


Internatinal Airports 
International Trade 


342 


ஆஸ்திரேலியா 


|I 
| 


Intrusive Rocks 
Iron Ore 
Iron Oxide 
Irrigation 
Island 
Isthumus 
Isolated hills 
Isotherm 


தலையீட்டுப் பாறை 
இரும்புத் தாது 
இருப்பு ஆக்ஸைடு 
நீர்ப்பாசனம் 
தீவு 
பூசந்தி 
தனிக் குன்றுகள் 
சமவெப்பக் கோடுகள் 


|| 


J 


Jurassic 


ஜுராளிக் 


Knitting 
Krasnozem 


K 
பின்னல் வேலை 
கிராஸ்னோஸம் 


3 


L 


- 


Lagoon 
Lake 
Lake deposits 
Lamb 


Lands cape 


. 


|| 


Laterite 
Layer 
Lead 
Light Coloured soil 
Lignite 
Limestone 
Linseed 
Long Stapled Cotton 
Longitude 
Low lands 
Low pressure 
Lucerne grass 


காயல் 
ஏரி 
ஏரி படிவுகள் 
ஆட்டுக் குட்டி 
நிலத் தோற்றம் 
லேட்டரைட் , செம்மண் 
அடுக்கு , தளம் , படுகை 
ஈயம் 
வெளிர் நிற மண் 
பழுப்பு நிலக்கரி 
சுண்ணாம்புப் பாறை 
ஆளி விதை 
நீண்ட இழைப் பருத்தி 
தீர்க்கரேகை 
தாழ் நிலங்கள் 
குறைந்த அழுத்தம் 
லுசர்ன் புல் 


|| 


- 


M 


Magma 
Main Continent 


-...பாறைக்குழம்பு 

முக்கியக் கண்டம் 


= 


கலைச்சொற்கள் 


343 


|| 


- 


| 


முக்கிய நிலப்பகுதி 
மாலி 
குட்டிப் போட்டு பால் தருவன 
உற்பத்தி தொழில் 
மேப்பு . தலப்படம் 
கடற் படிவுகள் 
சந்தை 
மாமிசம் , இறைச்சி 
இடைக்காலம் 
மெரினோ 
மீஸோசோயிக் 
உலோகத் தொழிற்சாலை 
உருமாறிய பாறை 
கப்பியுள்ள சாலை 


-- 


Mailand 
Mallee 
Mammals 
Manufacturing 
Map 
Marnie deposits 
Market 
Meat 
Medieval 
Merino 
Mesozoil 
Metal industry 
Metamorphic Rock 
Metalled Road 
Mica 
Migration 
Mineral 
Mineral deposits 
Mining 
Mines 
Monozite 
Monsoon 
Mountain 
Mountain building 
Mountain range 
Mud Craeks 


| 


மைகா 


நகர்வு 


கனி , தாது 


- 


- 


தாதுப் படிவுகள் 
வெட்டியெடுத்தல் 
சுரங்கங்கள் 
மோனோஸைட்டு 
பருவக்காற்று 
மலை 
மலை ஆக்கம் 
மலைத் தொடர் 
மண் விரிசல்கள் 


| 


- 


. 


N 


National line 
Natural vegetation 


தேசிய வழி 
இயற்கைத் தாவரம் 


O 


- 
.. 


| 


Oats 
Ocean 
Ocean current 
Oil Refinery 
Oil wells 
Oligocene 


ஓட்ஸ் 
பெருங்கடல் 
கடல் நீரோட்டம் 
எண்ணெய் சுத்திகரிப்பாலை 
எண்ணெய் கிணறுகள் 
ஒலிகோஸீன் 


-- 


| 


| 


-- 


344 


ஆஸ்திரேலியா 


-- 


Opal 
Open pit mining 


| 


ஓபல் 
திறந்த முறை 

வெட்டி 
யெடுத்தல் 
ஆர்டோவிசியன் 
தாது 
அங்கக 


Ordovician 
Ore 
Organic 


|| 


1 


P 


11| 


1 


Paliozoic 
Paper Board 
Parent Rock 
Peak 
Peat 
Peninsula 
Peniplain 
Permean 
Perurois Rock 
Phosphate 
Pig iron 
Plantation Crops : 


11 
| 


Plan 


I| 


Plain Soils 
Plain 
Platean 
Playa 
Pleiocene 
Pleistocene 
Podzol 
Population 
Pre Cambrian 
Primary Rock 
Production 
Profile 
Pressure 


பாலியோசோயிக் 
காகித பலகை 
தாய் பாறை 
சிகரம் 
மர நிலக்கரி 
தீபகற்பம் 
அரிப்பான சமநிலம் 
பெர்மியன் 
-- நீர் கொள் பாறை 
பாஸ்பேட் 
தேனிரும்பு 
தோட்டப் பயிர்கள் 
திட்டம் 

சமவெளி மண்கள் 
-- சமவெளி 

பீடபூமி 
வறண்ட ஏரி 
பிளையோஸீன் 
பிளைஸ்டோஸீன் 
பாட்சால் 
மக்கட் தொகை 
ப்ரீ கேம்பியன் 
முதல் பாறை 
விளைச்சல் , உற்பத்தி 
பக்கப் பார்வை 
அழுத்தம் 


| 


Q 


Quartzite 
Quartenary 


குவார்ட்ஸைட் 
குவார்ட்டினரி 


-- 


கலைச்சொற்கள் 


345 


- 


|| 


Railways 
Raw Materials 
Raw Cotton 
Red , Brown Soil 
Red Soil 
Rugged 
Region 
Rendzenos 
Rutile 
Research Stations 
Reserve 
Reservoir 
River Deposits 
Rivers 
Roads 
Roaring Forties 
Rurall 
Rye grass 


R 
இருப்புபாதை , இரயில் பாதை 
மூலப் பொருள்கள் 
கச்சா பருத்தி 
சிவந்த , பழுப்புநிற மண் 
செம்மண் 
கரடுமுரடான 
பிரதேசம் 
ரென்ட்ஸினாஸ் ) 
ரூடைல் 
ஆராய்ச்சி நிலையங்கள் 
இருப்பு 
நீர்த் தேக்கம் 
ஆற்றுப் படிவுகள் 
நதிகள் , ஆறுகள் 
சாலைகள் 
கர்ஜிக்கும் நாற்பதுக்கள் 
கிராமிய , கிராமப்புற 
ரை புல் 


- 


- 


- 


11 


Salt Bush 
Salt lake 
Sand Hills 
Sandunes 
Sand stone - 
Sawanna 
Sclerophyll 
Schist 
Sea Frontier 
Sea Level 
Sea Miles 
Sea Route 
Seasons 
Secondary industry 
Sedimentary rock 
Senin arid 
Settlement 
Shale 


S | 
உப்புப் புதர் 
உப்பு ஏரி 
மணற் குன்றுகள் 
மணல் மேடுகள் 
மணற்பாறை 
சவானா 
ஸ்கேளேரோபில் 
- ஷிஸ்ட் 
கடல் எல்லை 
கடல் மட்டம் 
கடல் மைல்கள் 
கடல் வழி 
பருவக் காலங்கள் 
துணைத் தொழில் , உபதொழில் 

படிவுப் பாறை 
- மித வறண்ட 

- குடியிருப்பு 
- களிமண் பாறை 


1.1 


| 


346 


ஆஸ்திரேலியா 


11| 


தகட்டு அரிப்பு 
ஆடுகள் 
கப்பல் போக்குவரத்து 
கப்பல் கட்டும் தொழிற்சாலை 
கிடைத் தீப் பாறை 


மண்டி 


|| 


Sheet erosion 
Sheep 
Shipways 
Ship building industry : 
Sill 
Silt 
Silmenite 
Silurian 
Sisal 
Slanghter houses 
Slencire 
Snow cover 
Soil cover 
Soil erosien 
Soil type 
Soil structure 
Solar eclipse 
Solomon gum 
Sorghum 
Source region 
Spring 
Spring 
Steep slope 
Steel 
Steppe 
Strait 
Submerged coast 
Sub tropical zone 
Summer 
Super Phosphate 
Survey 
Swamp 
Syncline 


சில்மனைட் 
சிலூரியன் 
சிசால் 
இறைச்சி வெட்டும் களங்கள் 
மதகுகள் 
பனி மூட்டம் 
மண் மூட்டம் 
மண்ணரிப்பு 
மண் வகை 
மண் அமைப்பு 
சூரிய கிரகணம் 
சாலமன் கம் 
சோர்கம் 
உற்பத்தி ஸ்தானம் 
இளவேனிற் காலம் 
நீரூற்று 
செங்குத்துச் சரிவு 
எஃகு 
ஸ்டெப்பி 
ஜலசந்தி 
அமிழ்ந்த கடற்கரை 
உப அயனமண்டலம் 
கோடைக் காலம் 
சூப்பர் பாஸ்பேட் 
சர்வே 
சதுப்பு நிலம் 
புவிக் கீழ் வளைவு 


--- 


| 


| 


T 


Tanker 
Temperature 
Temperate 
Tertiary 


டாங்க்கர் 

வெப்ப நிலை 
- மித வெப்பம் 

டெர்ஷியரி 


கலைச்சொற்கள் 


- 


- 


- 


- 


- 


Terrace 
Territory 
Textile industry 
Thawing 
Tide 
Tin 
Totemn 
Tourists 
Trade 
Trade winds 
Transport 
Travel 
Triassic 
Tributaries 
Tropical Belt 
Tropic of Cancer 
Tropic of Capricon 
Tube wells 


347 
படியமைப்பு 
பிராந்தியம் 
துணியாலை 
உருகுதல் 
ஓதம் 
வெள்ளீயம் 
குலவழி அடையாளச் சின்னம் 
உல்லாசப் பயணிகள் 
வாணிபம் 
தடக் காற்றுகள் 
போக்குவரத்து 
பிரயாணம் 
டிரியாசிக் 
உப நதிகள் 
அயனமண்டலம் 
கடக ரேகை 
மகர ரேகை 
குழாய்க் கிணறுகள் 


- 


| 


U 


அடிநில நீர் 


| 


Underground water 
Urbam 
Unmetalled roads 


நகர்புற 
கப்பி இல்லாத பாதைகள் 


| 


- 


= 


Valleys 
Vehicles 
Volcanic ash 
Volcanic authority 
Volcanic deposite 
Volcano 


V 
பள்ளத்தாக்குகள் 
வாகனங்கள் 
எரிமலைச் சாம்பல் 
எரிமலைச் செய்கை 
எரிமலைப் படிவுகள் 
எரிமலை 


1 


| 


- 


- 


Water Level 
Water Shed 
Water pipe 
Water ways 
Water Falls 


W 
- நீர் மட்டம் 

நீர்ப் பிரிமேடு 
நீர்க் குழாய் 
நீர் வழிகள் 
நீர்வீழ்ச்சிகள் 


- 


- 


348 


ஆஸ்திரேலியா 


அலை அலையான மயிர் 
வானிலை 


Wavy hair 
Weather 
Weathering 
Westerlies 


| 
| 


சிதைவு 


- 


Wet , dry bulf Thermometer 


| 


| 


Wheat flour 
Wine 
Winter 
Winter wheat 
Woollen industry 
Wood pulp 
Wool 
World Map 


மேல் காற்றுகள் , மேற்குக் 

காற்றுகள் 
ஈர , வறண்ட குமிழ் வெப்ப 

மானி 
கோதுமை மாவு 
மது 
குளிர் காலம் 
குளிர்கால கோதுமை 
கம்பளித் தொழிற்சாலை 
மரக் கூழ் 
கம்பளி 
உலகப் படம் 


- 


X 


Xerophytic 


ஒற்றுண்ணி 


YY 


Yards 


துறைகள் 


N 


- 


Zinc 
Zircon 
Zone 


| 


துத்தநாகம் 
ஜிர்கான் 
மண்டலம் 


-- 


பின்வரும் பொருள்களில் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 

பட்டப்படிப்பு நூல்கள் 
விரைவில் வெளிவரும் 


சென்னை 


0 


கணிதம் 


41 நூல்கள் 


28 


99 


இயற்பியல் 
வேதியியல் 
தாவரவியல் 


39 


30 


9 ) 


|||| 


விலங்கியல் 


40 


93 


பொறியியல் 


50 


9 , 


வரலாறு 


45 


9 , 


|| 


34 


99 


அரசியல் 
பொருளாதராம் 


83 


வணிகவியல் 


36 


3 


புள்ளியியல் 


16 


99 


உளவியல் 


8 


99 


புவியியல் 


18 


99 


